﻿மார்ச் 2015 இல், உக்ரைனுக்கும் DPR க்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு, அவர் தானாக முன்வந்து மாநில பாதுகாப்பு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ரஷ்யா திரும்பினார்.
டிபிஆர் மற்றும் உக்ரைனின் உளவுத்துறை சேவைகளுக்கு இடையிலான ரகசியப் போரின் அறியப்படாத விவரங்கள் மற்றும் மாநில பாதுகாப்பு அமைச்சரின் அன்றாட வேலைகள் குறித்து அவர் நேர்மையாகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் தனது புத்தகத்தில் பேசினார்.
 
முன்னுரை
– இதை வெளியிடுவது உண்மையில் சாத்தியமா?
- ஏன் கூடாது?
 
டான்பாஸின் வழி
 
ஏறும்
- பாருங்கள், அவர் ஒரு கண்ணியமான மனிதர் போல் இருக்கிறார், ஆனால் அவர் ஒரு பயங்கரவாதி!
சுமார் நாற்பது வயதுடைய ஒரு சிறிய, மெலிந்த போராளி, மெல்லிய பற்கள் கொண்ட சிரிப்புடன், டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் வருங்கால முதல் துணைப் பிரதமர் Vladimir Antyufeyev1 ஐ கோடை மாலையின் அந்தி நேரத்தில், நழுவிப் போன இயந்திரத் துப்பாக்கியை சரிசெய்து பார்த்தார். சாலையோர எரிவாயு நிலையத்தின் கழிப்பறையிலிருந்து கார்களில் ஒன்றிற்கு ஓடும்போது பாவம் செய்ய முடியாத ஜாக்கெட்டின் தோள்பட்டை. சாதாரண வாழ்க்கையில், விளாடிமிர் யூரிவிச் தான் ஆயுதங்களை எடுக்கவில்லை என்பதில் பெருமிதம் கொண்டார், கடந்த காலத்தின் சில சூழ்நிலைகளை தெளிவற்ற முறையில் சுட்டிக்காட்டினார், ஆனால் எதிரி பதுங்கியிருந்து அல்லது நேரடிப் போரின் சாத்தியக்கூறுகள் தோரணையை விரைவாக குணப்படுத்தின. நெடுவரிசை வெளியேறுகிறது, அவசரப்பட வேண்டியது அவசியம்.
எல்லையில் பலர் எங்களை சந்தித்தனர். வக்கீல்களுடன் ராவில்2, ஓப்லோடோவைட்டுகளுடன் ஜாகர்சென்கோ3 மற்றும் கோடகோவ்ஸ்கி4 ஆகியோருடன் டொனெட்ஸ்க் சென்றோம். பல சிறிய தளபதிகள் இருந்தனர். நாங்கள் வந்த அலெக்சாண்டர் போரோடை5க்காக அனைவரும் காத்திருந்தனர். யாரும் எங்களை அறிமுகப்படுத்தவில்லை. சில Muscovites, மற்றும் சரி.
இதன் விளைவாக, போதுமான கார்கள் இல்லை, ஏனெனில் நாங்கள் வந்தவை திரும்பி வர வேண்டியிருந்தது, மேலும் நாங்கள் உள்ளூர் கார்களுக்கு மாற்றினோம். சலசலக்கும் போராளிகள் அறைகளுக்குள் தள்ளப்பட்டனர், தலா நான்கு பேர், பின் இருக்கைகளிலும், டிரங்குகளிலும் கூட. ஒலெக் மற்றும் நானும், விருந்தினர்களாக, பின்பக்க பயணிகள் இருக்கைகளில் ஒருவர் மட்டுமே அமர்ந்தோம். கண்ணியமான நபர்களைப் புரிந்துகொள்ளும் போராளி, தனது ஸ்லைடிங் ஹெல்மெட்டை நேராக்கிக் கொண்டு, பழைய AK-47 ஐ கையிலிருந்து கைக்கு தொடர்ந்து மாற்றிக் கொண்டு, என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி கருத்துத் தெரிவித்தார், வயதான வயதான ஓட்டுநருக்கு அருகில் அமர்ந்தார்.
- அவர்கள் ஏன் அங்கு குழப்புகிறார்கள்! அகழி தோண்ட அனுப்பு!
அவரிடமிருந்து இந்த மகிழ்ச்சியான சொற்றொடரை நாங்கள் முதன்முதலில் கேட்டோம், அந்த நேரத்தில் இது அச்சுறுத்தும் குறிப்பிடத்தக்க அர்த்தத்தைக் கொண்டிருந்தது. அகழிகளை தோண்டவும். இது ஒரு உலகளாவிய தண்டனையாக இருந்தது. குற்றவாளிகள் மற்றும் மீறுபவர்கள் அகழிகளை தோண்ட முன் வரிசைக்கு அனுப்பப்பட்டனர். இந்த நிகழ்வு அதன் பங்கேற்பாளர்களுக்கு பணக்கார மற்றும் துடிப்பான, ஆனால் எப்போதும் நீடித்த வாழ்க்கை அனுபவத்தை உறுதியளித்தது.
டொனெட்ஸ்க் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட பின்னர் டொனெட்ஸ்க் பிராந்திய நிர்வாகம்
டொனெட்ஸ்கில் முதல் மூன்று இரவுகள், நாங்கள் ஆர்ட்டெம் மற்றும் போக்டன் க்மெல்னிட்ஸ்கியின் மத்திய வீதிகளின் சந்திப்பில் உள்ள “கேபிடல் ஹோட்டலுக்கு” செல்லும் வரை, நாங்கள் ஒரு பெரிய தனியார் வீட்டில் தூங்க வேண்டியிருந்தது, அதை சாஷா கோஃப்மேன் சில உள்ளூர் வணிகர்களிடமிருந்து வாடகைக்கு எடுத்தார். போருக்கு முன்பு, வீடு ஒரு விலையுயர்ந்த விபச்சார விடுதியாக இருந்தது, எனவே DPR இன் தற்போதைய அரசாங்கத்தின் சில பார்வையாளர்கள் மற்றும் நோவொரோசியாவின் பாராளுமன்றத்தின் முகவரியை நன்கு அறிந்திருந்தனர். வீடு கம்பீரமாகவும் முகாமிடுவதற்கு வசதியாகவும் இருந்தது.
நாங்கள் வருவதற்குள், Oleg Tsarev கூட அங்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் சரேவ் நோவோரோசியாவின் பாராளுமன்றத்தின் தலைவராக பட்டியலிடப்பட்டார் என்பதையும், கோஃப்மேன் அவரது முதல் துணைவர் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, தரவரிசை தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலை நீண்ட காலம் நீடிக்காது. அவர்களுடன் அவர்களது உறவினர்கள் வீட்டில் வசித்து வந்ததால், போதிய இடவசதி இல்லை.
நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எங்கள் பதவிகளுக்கு நியமிக்கப்படவில்லை மற்றும் ரஷ்ய உலகத்திற்கான போராட்டத்தைப் பார்க்க வந்த மற்றொரு மாஸ்கோ சுற்றுலாப் பயணிகளாக கருதப்பட்டதால், ஒரு பெரிய முதலாளியின் அனைத்து வெளிப்புற அறிகுறிகளையும் கொண்டிருந்த அன்டியூஃபீவ் ஒரு உயர்ந்த அறையில் வைக்கப்பட்டார். . ஓலெக்கும் நானும் ஒரு பழைய குறுகிய சோபா மற்றும் ஒரு பில்லியர்ட் மேஜையில் sauna இல் தூங்க வேண்டியிருந்தது. தூக்கம், அடித்தளத்தில் அமைந்துள்ள ஒரு மூச்சுத்திணறல் மற்றும் சங்கடமான sauna இருந்தாலும், கூரை கீழ் ஒரு பெரிய அறையில் விட அமைதியாக இருந்தது, நேரம் வந்து கொண்டிருந்தது. நகரத்தின் மீது தொடர்ந்து பாரிய ஷெல் தாக்குதல்கள் நடைபெறவில்லை.
நான் டொனெட்ஸ்கில் தங்கியிருந்த நான்காவது நாளில், நான் கோவிலுக்குச் சென்றேன். ஸ்டோலிச்னி ஹோட்டலுக்கு எதிரே அமைந்துள்ள புனித உருமாற்ற கதீட்ரல், நீண்ட காலமாக முதல் போரோடே மற்றும் பின்னர் அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோவின் வசிப்பிடமாக மாறியது, இது டொனெட்ஸ்கின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். கம்பீரமான ஐகானோஸ்டேஸ்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான மற்றும் கடினமான கோயில், நகரத்தின் பெருமையாக இருந்தது. எதிர்காலத்தில், நான் அதைச் சுற்றியுள்ள பூங்காவில் நடந்து செல்வதற்கும், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தில் பணியாற்றும் வேட்பாளர்களுடன் பேசுவதற்கும் நிறைய நேரம் செலவிடுவேன்.
கோவிலின் நுழைவாயிலின் முன் ஒரு பாரம்பரிய அறிவிப்பு இருந்தது: "ஆயுதங்கள் அனுமதிக்கப்படவில்லை." ஸ்ட்ரெல்கோவ் கைவிடப்பட்ட குடியேற்றங்களில் ஒன்றில், கோவிலில் பிரார்த்தனை செய்யும் போராளிகளை தேசியவாதிகள் சுட்டுக் கொன்றனர், இது சடங்குகளைச் சுற்றி பதட்டத்தை உருவாக்கியது.
ஆனால் தேவாலயம் நன்றாகவும் அமைதியாகவும் இருந்தது.
டொனெட்ஸ்க் புனித உருமாற்ற கதீட்ரல், மற்றொரு உக்ரேனிய ஷெல் தாக்குதலுக்குப் பிறகு நகரம்
பிரகாசம், செழுமை மற்றும் உள்ளடக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாதம் செல்லும்போது பரபரப்பான அன்றாட வாழ்க்கை தொடங்கியது. டொனெட்ஸ்க் பிராந்திய மாநில நிர்வாகத்தின் பதினொன்றாவது மாடியில் நிலையான சலசலப்பு போரோடாயின் சீரற்ற அட்டவணையுடன் நேரடியாக ஒத்துப்போகிறது. நீங்கள் பதினொன்றாவது இடத்திற்குச் செல்லலாம், அது பத்தாம் இடத்திற்குச் சென்ற ஒரு பொதுவான லிஃப்ட் மூலம், நீங்கள் இன்னும் படிக்கட்டுகளில் ஏற வேண்டியிருந்தது, அல்லது ஒரு தனி லிஃப்ட் மூலம், அமைச்சர்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் வைத்திருக்கும் காந்த விசைகள். குறிப்பாக நம்பகமானவர்கள். வந்து ஒரு வாரம் கழித்து என் சாவி கிடைத்தது. இந்த நாட்களில் அது இன்னும் நினைவில் வைக்கப்படுகிறது.
அந்த நேரத்தில், கட்டிடத்தின் நுழைவாயிலில் எப்போதும் பல ஆர்வலர்கள் பணியில் இருந்தனர். மக்கள் உறுதியான அணுகுமுறையைக் காட்டினர். கூடாரங்கள் தொடர்ந்து அமைக்கப்பட்டன, அதில் போராளிகளின் வெவ்வேறு பிரிவுகளுக்கு பதிவு மேற்கொள்ளப்பட்டது. டான்பாஸ் படைவீரர்களின் ஒன்றியத்தின் கூடாரம் "பெர்குட்" (எஸ்விடி "பெர்குட்"), முக்கியமாக ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் உள்ளூர் உள் விவகார அமைப்புகளின் ஊழியர்களைக் கொண்டது, குறிப்பிடத்தக்க வகையில் தனித்து நின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு, இந்த அமைப்பு கலைக்கப்படும், ஏனெனில் போர் நிலைமைகளில் சுயாதீன பொலிஸ் பிரிவுகள் பயனற்றதாக மாறியது. ஒவ்வொரு மாலையும் பிராந்திய மாநில நிர்வாகத்தை சுற்றி மத ஊர்வலம் நடந்தது.
ஏறக்குறைய உள்ளே உள்ள அனைத்து அறைகளிலும் ஏராளமான மக்கள் தாக்குதல்கள், போராட்டங்கள் மற்றும் கடமையாற்றிய நாட்களின் தடயங்கள் இருந்தன. சில தளங்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை, மற்றவர்களிடமிருந்து தனித்தனியாக வாழ்ந்தன - தங்கள் சொந்த தளபதிகள், சொத்துக்கள் மற்றும் நலன்களுடன். மிகவும் ஒருங்கிணைந்த மற்றும் மரியாதைக்குரியது ஒலெக் சரேவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி.
தனிப்பட்ட தாழ்வாரங்கள் மற்றும் அலுவலகங்களுக்குள் நுழைய, குப்பைகள், தளபாடங்கள், அவசரமாக பற்றவைக்கப்பட்ட உலோகத் தளங்கள் மற்றும் கோட்டைகள் மற்றும் அனைத்து தளங்களிலும் குழப்பமான முறையில் அமைக்கப்பட்ட தடுப்புகள் ஆகியவற்றின் இடிபாடுகளை ஒருவர் கடக்க வேண்டியிருந்தது. விளாடிமிர் அன்டியூஃபீவ் செய்த முதல் விஷயம், கட்டிடத்தின் பொது தளபதியை நியமிப்பது, “ஆஜியன் லாயத்தை” அகற்ற ஒரு குழுவை நியமிப்பது மற்றும் அடித்தள பகுதியில் அமைந்துள்ள வெடிகுண்டு தங்குமிடத்தைத் திறப்பது.
சில நாட்களுக்குப் பிறகு அதைச் சரிபார்க்க ஒரு காரணம் இருந்தது. பெரேசாவும் நானும் ஒரு பெரிய சந்திப்பு அறையில் இருந்தோம், அதன் கதவுகளில் ஒன்று போரோடேயின் வரவேற்பு அறைக்கு இட்டுச் சென்றது. அமைச்சரவை கூட்டங்கள் மற்றும் செய்தியாளர் சந்திப்புகள் நடத்தப்பட்ட பெரிய ஓவல் மேசையை அது கொண்டிருந்தது. மண்டபம் காலியாக இருந்தபோது, எங்களுக்கு ஆர்வமுள்ளவர்களுடன் பேச அதைப் பயன்படுத்தினோம். ஒரு கட்டத்தில், வரவேற்பு பகுதியிலிருந்து கதவு திடீரென்று வெடித்தது, மற்றும் Antyufeyev கிட்டத்தட்ட ஒரு விறுவிறுப்பான படியுடன் அறைக்குள் ஓடினார். நாற்காலியின் பின்புறம் தொங்கிக் கொண்டிருந்த ஜாக்கெட்டைப் பிடித்துக்கொண்டு வெளியே குதித்து, வெளியே வரும் வழியில் எங்களிடம் வேகமாகச் சொன்னார். நான் வார்த்தைகளைக் கேட்கவில்லை, அது என்னவென்று ஓலெக்கிடம் கேட்டேன். அவர்கள் இப்போது பாயிண்ட் யு மூலம் எங்கள் மீது குண்டு வீசுவார்கள் என்று ஓலெக் கூறினார். அது பின்னர் மாறியது போல், மாநில நிர்வாக கட்டிடம் இப்போது "பாயிண்ட் U" 6 ஆல் தாக்கப்படும் என்று கிராஸ்னோடனில் உள்ள கட்டளை பதவியில் இருந்து தகவல் வந்தது.
வெடிகுண்டு தங்குமிடத்தின் அடித்தளத்தில், டொனெட்ஸ்க் பிராந்திய மாநில நிர்வாகம், ஜூன் 10, 2014.
நாங்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறியபோது, மேல் மாடியில் இருந்த மொத்த மக்கள் கூட்டமும் படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டோம். விளாடிமிர் யூரிவிச் ஏற்கனவே எங்கோ தொலைவில் இருந்தார், மும்முரமாக பொதுமக்கள் வழியாகச் சென்றார், அவர் பிரதமரைப் பார்க்க வேண்டும் என்று கூறினார். ஓலெக்கும் நானும் அவரைப் பின்தொடர்வது எப்படியாவது சிரமமாக இருந்தது, ஏனெனில் அடி விழுந்தால் எங்களுக்குப் பின்னால் மக்கள் இருந்தனர். எனவே, நாங்கள் நெடுவரிசையை மூடினோம், பின்தங்கியவர்களை விரைவுபடுத்தினோம், ஒவ்வொரு தளத்திலும் நாங்கள் தாழ்வாரங்கள் மற்றும் அருகிலுள்ள பல அலுவலகங்களில் குதித்து, சத்தமாக கீழே செல்லுமாறு கோரினோம். இந்த முழு முகாமும் மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது, மேலும் "பாயிண்ட் U" உண்மையில் வந்திருந்தால், எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பது தெளிவாகிறது.
மூன்றாவது மாடியை அடைந்ததும், கூட்டம் நின்றதைக் கண்டோம். விளாடிமிர் யூரியேவிச்சின் கட்டளையின் பேரில் மிகவும் கவனமாக அகற்றப்பட்ட பாதை, வெடிகுண்டு தங்குமிடத்தின் பிரமாண்டமான கதவுக்கு எதிராகத் துண்டிக்கப்பட்டு, தளபதியால் ஒரு சாவியுடன் பூட்டப்பட்டது என்று ஆண்டியூஃபீவ் நோக்கிச் செல்வது இங்கே ஏற்கனவே சாத்தியமானது. மதிய உணவுக்கு கிளம்பியிருந்தார். நாங்கள் சுமார் பதினைந்து நிமிடங்கள் நின்று, அருகில் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த தளபதியைத் தேடி, தங்குமிடத்திற்குள் நுழைந்தோம். நாங்கள் உட்கார்ந்து தனித்தனியாக சென்றோம். நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறோம்.
I. ஸ்ட்ரெல்கோவ் மற்றும் எம். ரெஜின்ஸ்காயா
செயலாளர் எலெனா இவனோவ்னா பிலிப்போவாவும் அவரது இளம், புத்திசாலித்தனமான மாற்றுத் திறனாளி டான்யாவும் வழக்கமாக சாண்ட்விச்களை வெட்டினர், இது பிரதம மந்திரி அலுவலகத்தின் இடைவேளை அறையில் சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களின் போது சிற்றுண்டிகளை உருவாக்கியது. சில நேரங்களில் அவர்கள் போரோடேயின் உதவியாளர் செர்ஜி கவ்டராட்ஸின் செயலாளர் மிரோஸ்லாவா ரெஜின்ஸ்காயாவால் உதவினார், அவர் பின்னர் டிபிஆர் பாதுகாப்பு மந்திரி இகோர் ஸ்ட்ரெல்கோவின் (கிர்கின்) மனைவியாக மாறினார்.
இருப்பினும், நாங்கள் போரோடேயுடன் அதிக நேரம் செலவிடவில்லை; ஓலெக்கும் நானும் பிரிந்தோம், நிலைமையைப் படித்து பொருத்தமான நபர்களைத் தேட ஆரம்பித்தோம். இது ஒரு நித்திய தேடலாக இருந்தது, "தீமையுடன் கூடிய சுமை"யில் ஸ்டிருகாட்ஸ்கிஸ் மூலம் உருவகமாக விவரிக்கப்பட்டது. பணி தொடங்கியுள்ளது. தற்போது, வழக்கமான பெயர்களில், பிரதமரின் ஆலோசகர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளோம்.
 
படி படியாக
இடப்பெயர்ச்சியை தீர்மானித்தல்
டொனெட்ஸ்க் எஸ்பியு துறையின் கட்டிடங்களின் வளாகம், முன்னர் மக்கள் கோபம் மற்றும் அடுத்தடுத்த தாக்குதல்களின் முக்கிய பொருட்களில் ஒன்றாக இருந்தது, நாங்கள் வந்த நேரத்தில் ஸ்ட்ரெல்கோவ் ஆக்கிரமிக்கப்பட்டது. பல காரணங்களுக்காக மந்திரிசபையின் 8 முறையான தீர்மானம் இருந்தபோதிலும், DPR இன் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இதைப் பயன்படுத்த இயலாது.
முதலாவதாக, மார்ச்-ஏப்ரல் 2014 புரட்சிகர நிகழ்வுகளின் போது வளாகம் கணிசமாக சேதமடைந்தது, நிகழ்வுகள் தொடங்குவதற்கு முன்பே பெரிய அளவிலான சீரமைப்பு மேற்கொள்ளப்பட்ட போதிலும். பின்னர், என்னால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட SBU இன் தளவாட சேவையின் முன்னாள் அதிகாரி அலெக்சாண்டர் போட்கோபேவ், இந்த பழுது குறித்து கடுமையாக புலம்புவார், அதில் அவர் நேரடியாக ஈடுபட்டார்.
இரண்டாவதாக, நாங்கள் வருவதற்கு முன்பே நகரத்திற்குச் சென்ற ஸ்ட்ரெல்கோவ், அங்கு தனது தலைமையகத்தை அமைத்தார். அவரை வெளியேற்றுவதற்கான வலிமையோ வாய்ப்போ இல்லை. தேவை இருக்கவில்லை. போர் அதைவிட முக்கியமானது. இவை அனைத்திற்கும் மேலாக, வளாகத்தின் ஒரு பகுதி தற்காலிக தடுப்பு அறைகளாக பொருத்தப்பட்டிருந்தது, அங்கு எதிர்காலத்தில் இராணுவ பொலிஸ் இருக்கும்.
டொனெட்ஸ்க் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட பின்னர் டொனெட்ஸ்க் SBU துறையின் கட்டிடத்தின் மைய நுழைவாயில்
கட்டிடங்களில் பல கட்டிடங்கள் இருந்தன, அவை வான்வழித் தாக்குதல்கள் மற்றும் பீரங்கித் தாக்குதல்களிலிருந்து நன்கு பாதுகாக்கப்பட்டன. ஸ்ட்ரெல்கோவ் இவற்றில் ஒன்றில் குடியேறினார், இது ஒரு பழைய செயல்பாட்டு சிறப்பு தகவல் தொடர்பு கட்டிடம். வளாகத்தில் புதிய நிர்வாகத் தொகுதியின் மெருகூட்டப்பட்ட புதுப்பித்தல் இல்லை, ஆனால் அவற்றின் இருப்பிடம் காரணமாக அவை ஷெல் தாக்குதலில் இருந்து மிகவும் பாதுகாப்பாக இருந்தன. ஊழல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் நிபுணத்துவம் பெற்ற SBU இன் முக்கிய துறையான "K" இன் கட்டிடம் அருகில் இருந்தது. பாவெல் குபரேவ் அங்கு அடையாளமாக குடியேறினார்.
நகரத்தில் வலிமையானவர்களின் ஆட்சி நடைமுறையில் இருந்தது, மேலும் வலுவாக மாறுவது மட்டுமே அவசியம். வளங்கள் திரட்டப்பட வேண்டியிருந்தது. எனவே, ஒலெக் பெரேசா 9 உடனான ஒப்பந்தத்தின் மூலம், டிபிஆரின் மாநில பாதுகாப்பு அமைச்சகம் முதல் ஒன்றரை மாதங்களுக்கு டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் உள் விவகாரத் துறையின் கட்டிடத்தின் பிரிவில் நிறுத்தப்பட்டது, இது ஜூலை 17 முதல் இடம் ஆனது. DPR இன் உள்துறை அமைச்சகத்தின் மத்திய எந்திரம். கடினமான சூழ்நிலையைக் கருத்தில் கொண்டு, ஏதேனும் மோசமடையும் போது ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பதை இது சாத்தியமாக்கியது.
பதவியை ஏற்கிறேன்
ஜூலை 17, 2014 அன்று, நிலைமையைப் பற்றிய இரண்டு வார ஆய்வுக்குப் பிறகு, நான் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சராக அங்கீகரிக்கப்பட்டேன், முன்பு பிரதமரின் பாதுகாப்பு ஆலோசகராகவும், பின்னர் செயல் அமைச்சராகவும் சில காலம் பணியாற்றினேன். இந்த நாள் DPR MGB10 உருவாக்கத்தின் அதிகாரப்பூர்வ தேதியாகும்.
அமைச்சகம் அறிவிக்கப்பட்ட நேரத்தில், அது பட்டியலின் படி பணியாளர்களின் எண்ணிக்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியது - மாநில பாதுகாப்பு அமைச்சரின் நபரின் ஒரு அலகு, MGB இன் புதிதாக வெட்டப்பட்ட முத்திரையின் வடிவத்தில் அமைச்சகத்தின் பொருள் வளங்கள் மற்றும் ஒரு துறையை உருவாக்குவதற்கான ஆணை வெளியிடப்பட்டது. என்னிடம் வருகை தரும் சக ஊழியர்களோ அல்லது ஆதாரங்களோ இல்லை.
எனக்கு முன் MGB இருந்தது என்று சிலர் நம்பினர், ஆனால் இது அவ்வாறு இல்லை. உண்மை என்னவென்றால், முன்னர் டிபிஆரின் சேவை அல்லது மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி (திணைக்களம் வெவ்வேறு ஆவணங்களில் வித்தியாசமாக அழைக்கப்படுகிறது), முற்றிலும் புத்திசாலித்தனமான காரணத்திற்காக MGB ஐ உருவாக்க முடியவில்லை. பெரிய அளவிலான விரோதங்கள் தொடங்கியது, மற்றும் கோடகோவ்ஸ்கியின் இரண்டாவது அவதாரம் பட்டாலியன் தளபதியின் வடிவத்தில், பின்னர் வோஸ்டாக் படைப்பிரிவு ஆதிக்கம் செலுத்தியது. அநேகமாக, அந்த நிலைமைகளில் இது உண்மையாக இருந்தது, ஏனெனில் முன் வரிசையில் பாதுகாவலர்கள் இல்லாமல் எந்த மாநில கட்டிடத்தையும் பற்றி பேச முடியாது. திணைக்களம் உண்மையில் உருவாக்கப்படவில்லை, ஆனால் சட்டப்பூர்வமாகவும் - எம்ஜிபி உருவாக்கம் மற்றும் அதன் சட்ட நிலை குறித்து எந்த முடிவும் இல்லை. "வோஸ்டாக்" போராளிகள் வாங்கிய ஒரே விஷயம், "எம்ஜிபி டிபிஆர் பட்டாலியன் "வோஸ்டாக்" என்ற கல்வெட்டுடன் அச்சிடப்பட்ட லேமினேட் அட்டைகள் ஆகும், அவை மரியாதைக்காகப் பயன்படுத்தப்பட்டன.
கோடகோவ்ஸ்கி
அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி தனது பணிநீக்கத்தையும் எனது நியமனத்தையும் வேதனையுடன் எடுத்துக் கொண்டார். அவரை பிரதமர் அலுவலகத்தில் உள்ள ஓய்வறையில் சந்தித்தோம். எங்கள் கேள்விகளுக்கு கவனம் செலுத்தாமல், நாங்கள் யார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்ளாமல், அலெக்சாண்டர் செர்ஜிவிச் உடனடியாக மே 26 அன்று டொனெட்ஸ்க் விமான நிலையத்தில் என்ன நடந்தது என்பது பற்றிய தனது பதிப்பைச் சொல்லத் தொடங்கினார். இந்த நிகழ்வுகள் அவருக்கு வேதனையானவை மற்றும் அவரது உலகக் கண்ணோட்டத்தை கடுமையாக பாதித்தன என்பது வெளிப்படையானது.
அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி, வோஸ்டாக் படைப்பிரிவின் தளபதி
Antyufeyev அவருடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கினார், மேலும் Oleg மற்றும் நானும் வெளியேற வேண்டும் என்று கோரினார். தன் அதிகார பலத்தால் அவனை நசுக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. மேலும் அவர் தவறாகக் கணக்கிட்டார். கோடகோவ்ஸ்கியை அவரது வாழ்க்கைப் பாதையில் சுவாரஸ்யமாக ஆராய்ந்து, இப்போது அவரது தலைமையின் கீழ் அவர் எவ்வாறு செயல்படுவார் என்று கூறிய விளாடிமிர் யூரிவிச், ஒரு வெற்றியாளரின் காற்றோடு, "நாளை நான் வோஸ்டாக்கின் கட்டளையை ஏற்கப் போகிறேன்" என்று அறிவித்தார். நாளை ஒருபோதும் வராது.
பின்னர், கோர்லோவ்கா தளபதி இகோர் பெஸ்லர் 12 உடனான உரையாடலில் அவர் அதே தவறைச் செய்வார். ஒரு முக்கியமற்ற விஷயத்திற்கு அவரை தொலைபேசியில் அழைத்ததால், அவருக்கு அறிமுகமில்லாததால், பெஸ்லரால் அனைவருக்கும் தெரிந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டார்.
கோடகோவ்ஸ்கியின் மனக்கசப்பின் விளைவு, "நான் அவர்களை எல்லையிலிருந்து நானே கொண்டு வந்தேன்" என்று கசப்புடன் கூறுவார், குடியரசின் மீதான அவரது தற்காலிக ஆடம்பரமான எதிர்ப்பாக இருக்கும். சாதாரண இராணுவ ஒருங்கிணைப்பு நிலையில் இருப்பதால், அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுவதன் மூலம், அவர் DPR பற்றி அறிக்கைகளை வெளியிட தன்னை பகிரங்கமாக அனுமதிப்பார், அது பின்னர் அவருக்கு மிகவும் செலவாகும்.
ஆகஸ்ட் மாதம், வேலை விஷயமாக சில காலம் ரஷ்யாவில் தங்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் கோடகோவ்ஸ்கியால் புண்படுத்தப்பட்ட அன்டியூஃபீவுக்கும், ஆண்டியுஃபீவால் புண்படுத்தப்பட்ட கோடகோவ்ஸ்கிக்கும் இடையே மோதல் கடுமையான வடிவம் பெற்றது.
நான் உருவாக்கிய எம்ஜிபியின் அடிப்படையைப் பயன்படுத்தி, நிறுவனங்களில் ஒன்றின் திறனை ஸ்கிராப் மெட்டலாகக் குறைக்கும் பல வோஸ்டாக் போராளிகளைக் கைது செய்ய ஆண்டியுஃபீவ் எனது ஊழியர்களுக்கு உத்தரவிடுவார். இந்தத் துறையில் அவர்களின் போட்டியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதன் மூலம் கதையின் தீவிரத்தன்மை சேர்க்கப்படும். இதன் விளைவாக, கோடகோவ்ஸ்கியின் கட்டளையின் பேரில், “வோஸ்டாக்”, மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் டிபிஆர் அமைச்சின் தளத்தை சுற்றி வளைக்கும், அங்கு, கைது செய்யப்பட்டவர்கள் விளாடிமிர் அன்டியூஃபீவின் உத்தரவின் பேரில், உபகரணங்களை சரிசெய்து, சுஷ்கா 13 இலிருந்து பல துப்பாக்கிச் சூடுகளைச் செய்வார்கள்.
டொனெட்ஸ்க்கு திரும்பிய பிறகு நான் இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டியிருந்தது. படிப்படியாக, அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கியுடனான உறவுகள் சமன் செய்யப்பட்டு நேர்மறையானதாக மாறியது. அவருடன் தொடர்புகொள்வது சுவாரஸ்யமாக மாறியது. அலெக்சாண்டர் செர்ஜிவிச் நிறைய படித்தார், ஒரு கடற்பாசி போன்ற அறிவு மற்றும் அர்த்தங்களை உறிஞ்சி.
அவர் உலகில் ஒரு வகையான துறவற மாவீரர் போல் உணர்ந்தார். இந்த சுய-அடையாளம் அதிக அளவு ஆன்மீக மற்றும் மத ஈடுபாட்டால் பாதிக்கப்பட்டது. இந்த பாத்திரம் ஒரு சிறப்புப் படை வீரர் மற்றும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அறிவுஜீவியின் வினோதமான கலவையாகும், மேலும் அவரே சக்தி கூறுகளில் கவனம் செலுத்தவில்லை. இது ஒரு சுவாரஸ்யமான கலவையாக இருந்தது என்று சொல்ல வேண்டும், இருப்பினும், பிரச்சனைகளுக்கு நேரியல் அல்லாத எதிர்வினைகள் மற்றும் பிரதிபலிப்புக்கு வழிவகுத்தது.
சமூக-அரசியல் வாழ்க்கையில், இது உக்ரேனிய அரசியல்வாதிகளின் மனநிலையின் பாரம்பரிய தனித்துவத்தால் பெருக்கப்பட்டது, இதன் சாராம்சம் மாற்று அதிகார மையங்களுக்கான நிலையான தேடல் மற்றும் "பந்தயம் வைப்பதற்கும் நுழைவாயில்களைக் கண்டுபிடிப்பதற்கும்" முயற்சிக்கிறது. புதிய அதிகார அமைப்பில், "வான மனிதர்கள்", கிரேக்க புராணங்களின் சிறந்த மரபுகளில், உணர்ச்சிகளின் முழு நிறமாலையையும் ஒருவருக்கொருவர் சிக்கலான உறவுகளையும் கொண்டிருக்க முடியும் என்பதை அவர் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகுதி கடுமையாக கண்காணிக்கப்பட்டது. "ஒரு சதி - ஒரு உரிமையாளர்" என்ற நவீன ரஷ்ய போக்குக்கு அவரது இயக்கங்கள் நேரடியாக முரண்பட்டதால், இதுவே அந்த நேரத்தில் அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கியை குடியரசின் சாத்தியமான தலைவராக நிராகரிப்பதற்கும் பின்னர் அவரை மாநிலத்திலிருந்து வெளியேற்றுவதற்கும் வழிவகுத்தது. கட்டுமானத்தில் உள்ள கட்டிடக்கலை, வெளிப்படையான தகுதிகள் இருந்தபோதிலும்.
நீண்ட காலமாக, கோடகோவ்ஸ்கி டிபிஆர் ஒருங்கிணைப்பு அமைப்பில் தன்னைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. செயல்முறைகளில் அவர் பங்கேற்றதற்கான பிறப்பு அடையாளங்களில் ஒன்று டொனெட்ஸ்க் விமான நிலையத்திற்கான முதல் போராகும்.
 
போர் சின்னமாக விமான நிலையம்
டொனெட்ஸ்க் விமான நிலையத்திற்கான போர்கள் முழு இராணுவ மோதலின் பொதுவான முட்டாள்தனத்தின் தெளிவான எடுத்துக்காட்டு. அவை மாறிவரும் சூழ்நிலையை ஒருமுகப்படுத்தி பிரதிபலிப்பதாகத் தோன்றியது.
அவை மே 26, 2014 அன்று நன்கு அறியப்பட்ட நிகழ்வுகளுடன் தொடங்கியது. உக்ரைன் மற்றும் டான்பாஸில் நடக்கும் அனைத்திற்கும் இந்த நாள் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. முந்தைய நாள், மே 25 அன்று, மேற்கத்திய சமூகத்தால் மிகவும் தீவிரமாகத் தள்ளப்பட்ட முன்கூட்டியே ஜனாதிபதித் தேர்தல்கள், உக்ரைன் அரசியலமைப்பிற்கு முரணாக நடத்தப்பட்டன.
மேற்கு நாடுகள் இவ்வாறு சட்டவிரோத கியேவ் அரசாங்கத்தை சட்டப்பூர்வமாக்கியது, இறுதியில் அது கார்டே பிளான்ச் மற்றும் சாலை வரைபடத்தைப் பெற்றது. இது ரூபிகான் ஆகும், அதற்கு அப்பால் புதிய உக்ரேனிய தலைமையின் உயிர்வாழ்விற்கான முக்கிய நிபந்தனை மிகவும் ஆக்கிரோஷமான ரஷ்ய எதிர்ப்பு கொள்கையால் தீர்மானிக்கப்பட்டது. இதையொட்டி, உக்ரைனின் பாதுகாப்புப் படைகளுக்கு, என்ன நடந்தது என்பது புதிய அரசாங்கத்தின் பதாகைகளின் கீழ் கட்டமைக்க அடிப்படையாக அமைந்தது.
உக்ரேனிய பராட்ரூப்பர்களின் உடல்கள் உக்ரைனின் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ டொனெட்ஸ்க் விமான நிலையத்திற்கு அருகில் ஒரு நேர்காணலை வழங்குகிறார். இந்த நேரத்தில், முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்ட உக்ரேனிய தரப்பிலிருந்து பாரிய பீரங்கி ஷெல் தாக்குதல் தொடங்குகிறது.
அன்றைய ஒரு சோகமான சூழ்நிலையில் விமான நிலையத்தின் நிலைமை ஏன் வெளிப்பட்டது?
உண்மை என்னவென்றால், நிகழ்வுகளில் பங்கேற்ற பலருக்கு, முன்னுரிமை மற்றும் மிகவும் விரும்பத்தக்க உதாரணம் கிரிமியா ஆகும். அந்த நேரத்தில் மிகவும் பிரபலமான பேனர்களில் ஒன்று “டான்பாஸ். கிரிமியா ரஷ்யா". "கிரிமியன் வசந்தத்தின்" முக்கிய அம்சம் அதன் இரத்தமற்ற தன்மை. அமைதியான விருப்பத்தைப் பயன்படுத்தி இராணுவப் பிரிவுகளும் அதிகாரிகளும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டனர். டான்பாஸில் அவர்கள் ஆரம்பத்தில் அதே பாதையை பின்பற்ற முயன்றனர். உக்ரேனிய ஆயுதப்படைகளின் இராணுவ உபகரணங்களுக்கு முன்னால் நின்றவர்கள் பொதுமக்கள் 14. ரஷ்ய ஜனாதிபதி தனது புகழ்பெற்ற உரையில் இதைப் பற்றி பேசினார்15. நிகழ்வுகளின் அத்தகைய வளர்ச்சியை நம்புவதற்கு எல்லா காரணங்களும் இருந்தன.
உக்ரேனிய பிடிபட்ட இராணுவ வீரர்கள் தங்கள் தோழர்களின் உடல்களுடன் சவப்பெட்டிகளை எடுத்துச் செல்கிறார்கள், அவை உக்ரேனிய தரப்பில் ஒப்படைக்கப்படுகின்றன. இந்த கைதிகளில் சிலர், அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோவின் முடிவின் மூலம், எந்த நிபந்தனையும் இல்லாமல், அவர்கள் இனி சண்டையிட மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தின் கீழ் பெற்றோருக்கு மாற்றப்படுவார்கள்.
அது எதிரியின் முழுமையான உறைபனிக்காக இல்லாவிட்டால், இது முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது சாதாரண மனிதர்கள் துப்பாக்கியால் சுடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பள்ளிகள், மருத்துவமனைகள், தேவாலயங்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவமனைகள் மீது பீரங்கி மற்றும் டாங்கிகள் மூலம் துப்பாக்கிச் சூடு நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. சிப்பாய் தன் சொந்த மக்களுடன் அல்ல, எதிரி இராணுவத்துடன் போராட வேண்டும் என்பதை புரிந்துகொள்கிறான்.
உக்ரைனில் அது வித்தியாசமாக மாறியது. அனைத்து எல்லைகளும் விரைவாக கடந்து சென்றன. அவர்களின் தலையில் உள்ள குழப்பம், பொதுப் பிரச்சாரம், மேற்கத்திய ஆலோசகர்கள் மற்றும் அனுமதியின் பச்சனாலியா ஆகியவை கியேவை "ஓவர்டன் ஜன்னல்களை" சரியான திசையில் திருப்ப அனுமதித்தன.
உக்ரேனிய ஆயுதப்படையின் கர்னல், விமான நிலையத்தில் இறந்த உக்ரேனிய பராட்ரூப்பர்களின் உடல்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டன
ஜனவரி 2015 இல், நான் மிகவும் பிரபலமான உக்ரேனிய கைதிகளில் ஒருவருடன் பேச வேண்டியிருந்தது, உக்ரைனின் ஆயுதப்படைகளின் 81 வது வான்வழி படைப்பிரிவின் 90 வது வான்வழி பட்டாலியனின் "உக்ரேனிய சைபோர்க்ஸ்" 16 என்று அழைக்கப்படுபவரின் பட்டாலியன் தளபதி. மே 26, 2014 அன்று விமான நிலையத்திற்கான போரிலும் பங்கேற்றார். இந்த திடமான Zhytomyr பையன் ஜோம்பிஃபிகேஷன் அற்புதங்களை வெறுமனே நிரூபித்தார். உக்ரேனிய அரசின் பிரச்சாரத்தின் தொடர்ச்சியான சுத்தியலுக்கு நன்றி, நாங்கள் நம்மை நாமே சுட்டுக்கொள்கிறோம் என்று அவர் உண்மையாக நம்பினார்.
நாங்கள் பயன்படுத்திய பீரங்கிகளின் பாலிஸ்டிக் தரவை கணக்கில் எடுத்துக்கொள்வது உட்பட சுய-தீ தொழில்நுட்பத்தை விவரிக்க நான் அவரை அழைத்தேன், இந்த சூழ்நிலையில் உக்ரேனிய நிலைகளில் வெகு தொலைவில் அமைந்திருக்க வேண்டும். அவர் பதிலளிக்க எதையும் கண்டுபிடிக்கவில்லை, சில சிறப்பு மேம்பட்ட ரஷ்ய பீரங்கி வளர்ச்சிகளின் அற்புதமான பதிப்புகளில் மட்டுமே குழப்பமடைந்தார்.
குஸ்மின்களுடனான இந்த உரையாடலுக்கு அடுத்த நாள், டொனெட்ஸ்க் விமான நிலையத்தில் இறந்த உக்ரேனிய பராட்ரூப்பர்களின் பல உடல்களை எதிரியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டது. அவர்கள் கண்ணியத்துடன் போராடியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது, மேலும் அவர்கள் பிடிப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி, தங்களை கையெறி குண்டுகளால் வெடிக்கச் செய்தனர். உக்ரேனிய இராணுவத்தின் பொதுவான சீரழிவின் பின்னணியில், அத்தகைய ஆண்பால் செயல் மரியாதைக்குரியது. உடல்களின் வரவேற்பை ஏற்பாடு செய்ய வந்த உக்ரேனிய பொதுப் பணியாளர்களின் கர்னல், "அப்படியானால், உடல்களுடன் நீங்கள் விரும்பியதைச் செய்யுங்கள்" என்ற வார்த்தைகளுடன், இந்த செயல்முறை தொலைக்காட்சி கேமராக்களால் படமாக்கப்பட்டால், அவற்றை எடுத்துச் செல்ல திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஆனால் இறுதியில் அவர்கள் ஒரு சமரசம் கண்டனர்.
எனவே இதோ. இந்த நாளில், ஜனவரி 22, 2015 அன்று காலை, உக்ரேனிய இராணுவம் டொனெட்ஸ்கில் உள்ள Bosse பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அவர்கள் டோங்கோர்மாஷ் ஆலையை இலக்காகக் கொண்டிருந்தனர், அந்த பிரதேசத்தில் போராளிகளின் உபகரணங்கள் பழுதுபார்க்கப்பட்டன.
இது தொடர்பாக, ஆலை மீது தொடர்ந்து ஷெல் வீசப்பட்டது. ஆனால் பீரங்கி வீரர்களின் மோசமான பயிற்சி மற்றும் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளின் தேய்மானம் காரணமாக, குண்டுகள் அடிக்கடி பறந்தன, அந்த நேரத்தில் நடந்தது.
டொனெட்ஸ்கின் போஸ் மாவட்டத்தில் உக்ரேனிய துருப்புக்களால் பீரங்கித் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம்
ஆலைக்கு அருகில் இருந்த பொது போக்குவரத்து நிறுத்தம், ஒரு தள்ளுவண்டி மற்றும் அது வரை சென்ற கார் மீது சரமாரி தாக்கியது. சுமார் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர், குண்டுவெடிப்பு அலை கைகால்களை கிழித்து கடுமையான மூளையதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது. மக்கள் வேலைக்கு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஓலெக் பெரேசாவும் நானும் விமான நிலையப் பகுதியில் உக்ரேனிய வீரர்களின் உடல்கள் ஒப்படைக்கப்படுவதற்காகக் காத்திருந்தோம். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஓலெக்கின் கீழ்படிந்தவர், ஒரு இளம் பெண், அவரது கால் வீசப்பட்டது. நாங்கள் ஜாகர்சென்கோவுடன் அங்கு சென்றோம். சோகத்தின் காட்சி பயங்கரமாக இருந்தது. துண்டுகள், வீட்டுப் பொருட்கள், வழிப்போக்கர்களின் மனித உடல் துண்டுகள், தொங்கும் தள்ளுவண்டி கம்பிகள், யாரோ ஒருவரின் ரத்தம் தோய்ந்த ஷூ, கவிழ்ந்த குப்பைத் தொட்டிகளில் சிதறிய குப்பைகள், ரத்தம் தெறிக்கும் வண்ணம் தீட்டப்பட்ட உறவினர்கள், உயிர் பிழைத்தவர்களின் அதிர்ச்சி நிலை. சுற்றிப் பார்த்து, உள்ளூர்வாசிகளுடன் பேசிய பிறகு, ஜாகர்சென்கோ ஒலெக் குஸ்மின்களையும் அங்கு அழைத்து வர உத்தரவிட்டார். எந்த சிறப்பு இலக்குகளும் இல்லாமல். தன் சகாக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தன் கண்களால் பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான்.
நான் அவருடன் தளத்திற்கு வந்தபோது, சகார்செங்கோவின் நிலைமை எவ்வளவு தொட்டது என்பதை நான் உணர்ந்தேன். தட்டாமல் அலுவலகத்துக்குள் நுழைந்து பார்த்தேன்.அவர் தலையில் கைவைத்து அழுது கொண்டிருந்தார். தாங்க முடியாத மனித வலியையும் கசப்பையும் அனுபவிக்கும் ஒரு மனிதனின் சாதாரண ஆண் கண்ணீர் இவை. அவர் இந்த உணர்வை குஸ்மின்களுடன் பகிர்ந்து கொள்ள முயன்றார்.
உக்ரேனிய இராணுவத்தால் டோனெட்ஸ்கில் போஸ் மாவட்டத்தில் ஷெல் தாக்குதல் நடந்த இடத்தில் உக்ரைனின் ஆயுதப்படைகளின் 81 வது வான்வழிப் படைப்பிரிவின் 90 வது வான்வழிப் படைப்பிரிவின் "உக்ரேனிய சைபோர்க்ஸ்" என்று அழைக்கப்படுபவரின் பட்டாலியன் தளபதி கைப்பற்றப்பட்டார். ஏராளமான பொதுமக்கள்
ஆனால் உக்ரேனிய பராட்ரூப்பர் எதையும் நம்பவில்லை; "நாங்கள் சுதந்திரமாக இல்லை" என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். அவர் டொனெட்ஸ்க் குடியிருப்பாளர்களின் மரணத்திற்கு மாறாக அலட்சியமாக பதிலளித்தார். சுதந்திரத்தின் அளவுகோல்களைப் பற்றி நான் அவரிடம் ஒரு கேள்வியைக் கேட்டபோது, குஸ்மினிக் சுதந்திரமாக இருக்க, நீங்கள் உக்ரேனிய தொலைக்காட்சியைப் பார்க்க வேண்டும் என்று மிகவும் உண்மையாகக் கூறினார். அவரது முழு நனவும் பழமையான உக்ரேனிய கருத்தியல் கிளிச்களைக் கொண்டிருந்தது. பின்னர், ஒரு பரிமாற்றத்தில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட குஸ்மினிக், சில பிரச்சார நோக்கங்களுக்காக போஸை நாமே சுட்டுக் கொண்டோம் என்று அறிவிப்பார், மேலும் உள்ளூர்வாசிகளுடன் அவரது சந்திப்பை எப்படியாவது ஏற்பாடு செய்தோம். எனவே, பிரச்சாரத்தால் மெருகூட்டப்பட்ட இந்த மக்களின் தார்மீக சீரழிவின் அளவு தடைசெய்யப்பட்டது.
எனவே, டொனெட்ஸ்க் விமான நிலையத்தை அமைதியான முறையில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் நம்பிக்கை பலனளிக்கவில்லை. இயக்கத்தின் தலைவர்களின் தளர்வு மற்றும் அதன் விளைவாக, மோதலுக்கு போதுமான அளவு தயாராக இல்லாத போராளிகள் மற்றும் தன்னார்வலர்கள், சோகத்தை ஓரளவு விளக்க முடியும்.
போர் அனுபவமுள்ள மிகவும் தகுதிவாய்ந்த போராளிகள் துப்பாக்கி சுடும் வீரர்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் முழு அளவிலான போரை எதிர்பார்க்கவில்லை, மேலும் அவர்களின் அணுகுமுறை செயல்படவில்லை. பொதுவாக, கிரிமியாவில் உள்ள "கண்ணியமான மக்கள்" கூட இது ஒரு முழுமையான போராக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. "GRU" சிறப்புப் படை வீரர்கள் "நீங்கள் போருக்குத் தயாராகிறீர்கள் என்றால், நீங்கள் எப்போதும் அணிவகுத்துச் செல்வீர்கள்" என்ற சூத்திரத்துடன் வகைப்படுத்தும் சூழ்நிலை எழுந்துள்ளது. நீங்கள் ஒரு அணிவகுப்புக்குத் தயாராகிக்கொண்டிருந்தால், நீங்கள் திருடப்பட்டீர்கள். இது, முதலில், தாக்குதலுக்கான தயாரிப்பைப் பற்றியது. விமான நிலையத்தில் போருக்கு சற்று முன்பு, டொனெட்ஸ்க் மையத்தில் நடைபெற்ற அணிவகுப்பில் போராளிகள் பங்கேற்றது அடையாளமாக உள்ளது.
நிச்சயமாக, இந்தக் கதையில் எல்லா பதில்களும் இல்லை (சில இருந்தாலும்). ஏன் இவ்வளவு அவசரமாக தாக்குதலுக்கு உத்தரவிடப்பட்டது என்ற கேள்விகளுக்கான பதில்கள். ஏன், உண்மையில் வென்ற பிறகு, எதிரி பலப்படுத்தவில்லை மற்றும் நகரத்தின் மீது தாக்குதலை நடத்தவில்லை. தாக்குதலுக்கு முன்னரோ அல்லது அதற்குப் பின்னரோ அவர் எங்கும் இவ்வளவு அவநம்பிக்கையுடன் சண்டையிட்டதில்லை என்றாலும், அவர் ஏன் எதிர்பாராத விதமாகவும் ஆவேசமாகவும் எதிர்க்கத் தொடங்கினார்? விமான நிலையத்தைத் தாக்க அனுப்பப்பட்ட குழுவின் உண்மையான பணிகள் என்ன, அசல் இலக்கை மாற்றியவர்கள் மற்றும் ஏன். எல்லாவற்றிற்கும் அதன் நேரம் இருக்கிறது.
அந்த தருணத்திலிருந்து, தோல்வியுற்ற தாக்குதலின் அமைப்பாளராக அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி, விமான நிலையத்தில் போரின் மோசமான திட்டமிடல் காரணமாக மோசமான நற்பெயரைப் பெற்றார், இருப்பினும் போர் அங்கு திட்டமிடப்படவில்லை.
ஜூன் 5-6 தேதிகளில் மரினோவ்கா எல்லைச் சோதனைச் சாவடியில் தோல்வியுற்ற தாக்குதலால் இந்த பெருமை மேம்படுத்தப்படும். ஒன்றரை மாதங்களுக்குள், ஸ்ட்ரெல்கோவ் மரினோவ்கா மீது மற்றொரு தோல்வியுற்ற தாக்குதலைத் தொடங்குவார் என்ற உண்மை இருந்தபோதிலும், இது போராளிகளிடையே உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும், விமான நிலையத்தின் தாக்குதலின் போது மற்றும் முந்தைய தாக்குதலின் போது ஏற்பட்ட இழப்புகளை ஒட்டுமொத்தமாக மீறுகிறது. கோடகோவ்ஸ்கியின் மரினோவ்கா. தகவல் இடத்தில் உள்ளவர்கள் இதை கவனிக்க மாட்டார்கள். டொனெட்ஸ்க் விமான நிலையத்திற்கான முதல் போர் இது ஊடகங்களில் சத்தமாக ஒலிக்கும்.
விமான நிலையம் தொடர்பாக மேலும் மோதல்கள் ஒரு சடங்கு இயல்புடையவை. மந்தமான முறையில், வோஸ்டாக், சிறப்புக் குழு, ஓப்லாட், கோசாக்ஸ் மற்றும் பிற சிறிய பிரிவுகளின் போராளிகள் அங்கு சுட்டுக் கொண்டிருந்தனர். முற்றிலும் இராணுவப் படைகளால் நடைமுறையில் எதுவும் கைப்பற்றப்படாத காலகட்டம் இது.
ஸ்ட்ரெல்கோவ் டொனெட்ஸ்க்கு வந்த பிறகு, அவர் விமான நிலையத்தின் காவலை உளவுத்துறையின் துணை அதிகாரியான Khmury17 க்கு ஒப்படைத்தார்:
- கிராமடோர்ஸ்க் விமான நிலையத்தை எடுக்காததற்காக செர்ஜி நிகோலாவிச் கடன்பட்டுள்ளார். இந்தக் கடனை அவர் திருப்பிச் செலுத்துவார்.
க்ளூமி விமான நிலையத்தில் "சிறிய சக்திகளைக் கொண்டு நாங்கள் விமான நிலையத்தை அழிப்போம், பின்னர், அவர் ஓய்வெடுத்து, நாங்கள் மட்டுமே திறன் கொண்டவர்கள் என்று முடிவு செய்தால், நாங்கள் சக்திவாய்ந்த மற்றும் எதிர்பாராத விதமாக எதிரியைத் தாக்குவோம்" என்ற முறையின்படி ஏற்பாடு செய்தார்.
அதே நேரத்தில், தகவல் தொடர்ந்து குரல் கொடுக்கப்பட்டது, இது இப்போது தெளிவாகத் தெரிந்தபடி, ஒரு புராண இயல்புடையது. எதிரி டாங்கிகள் விரட்டி, பின் சுட்டுவிட்டு வெளியேறும் பெரிய நிலத்தடி பாதைகள் பற்றி. மேற்கத்திய PMCs18 இன் மர்மமான சிறப்புக் குழுக்களால் விமான நிலையத்தில் தேடப்பட்டு பாதுகாக்கப்படும் யானுகோவிச் மற்றும் பிற தன்னலக்குழுக்களின் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் காப்பகங்கள், விமானம் மூலம் வழக்கமாக கைவிடப்படும் பொருட்கள் மற்றும் வெடிமருந்துகள் போன்றவை. அங்குள்ள தகவல்தொடர்புகள் நிச்சயமாக பயன்படுத்தப்பட்டன. எதிரி, ஆனால் அப்படி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது.
ஸ்ட்ரெல்கோவ் தொடர்ந்து குமுரியின் குழுக்களை மற்ற திசைகளில் ஈடுபடுத்தினார் என்பதையும், இராணுவத் திட்டமிடல் எதுவும் இல்லை என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால், சக்திவாய்ந்த தாக்குதலை நடத்துவது சாத்தியமில்லை, விமான நிலையம் திரும்பப் பெறப்படவில்லை.
விமானத் துறைமுகத்தை விரைவாகக் கைப்பற்றுவதற்கான நேரம் இழக்கப்பட்டது. பின்னர், எதிரி மேலும் மேலும் தீவிரமாக விமான நிலையத்தின் பெரிய பகுதிகளை உருவாக்கத் தொடங்கினார், பழைய மற்றும் புதிய டெர்மினல்களில் படிப்படியாக பொறியியல் தற்காப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல், கோட்டைகளை சித்தப்படுத்துதல் மற்றும் துறைமுகப் பிரதேசம், நிலையான நிலைப் போர்கள் காரணமாக, டிஏபியிலிருந்து வெளிப்புறமாக மாறியது. இந்த புனித வார்த்தையின் முழுமையான உள்ளடக்கத்துடன் (டொனெட்ஸ்க் விமான நிலையம்) கி.பி. (டொனெட்ஸ்க் விமான நிலையம்).
இலையுதிர்காலத்தில், பெரேசாவும் நானும் அங்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை எங்கள் சொந்தக் கண்களால் பார்க்க முடிவு செய்தோம். தகுந்த உடைகளை அணிந்து கொண்டு, “மவுன்டாக்களில்” வெள்ளைப் பட்டைகளைக் கட்டிக்கொண்டு, போராளிகளுக்கு அடையாளமாக, “ஒன்பது” - Vzletnaya, 11a இல் இருந்த ஒன்பது மாடிக் கட்டிடத்திற்குச் சென்றோம், அதில் இருந்த அனைவருக்கும் தெரிந்திருந்தது. தொடர்ந்து ஷெல் வீசப்பட்ட பகுதி. இந்த வீடு விமான நிலையத்தின் நுழைவாயிலின் புறநகரில் அமைந்துள்ளது, கிவி மற்றும் மோட்டோரோலா பிரிவுகளின் தலைமையகமாக செயல்பட்டது மற்றும் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான ஆயுதங்களிலிருந்தும் தொடர்ந்து எதிரி தாக்குதல்களுக்கு உட்பட்டது. இது, பிற பகுதிகளைப் போலவே, சில கம்ப்யூட்டர் ஷூட்டர் அல்லது பிந்தைய அபோகாலிப்டிக் படத்திற்கான காட்சிப் பிரச்சாரமாகத் தோன்றியது. உடைந்த ஜன்னல்கள், சீர்குலைந்த படிக்கட்டுகள், அவற்றில் நீர் சொட்டுகிறது, சுவர்கள் மற்றும் கூரைகளின் நீண்ட துண்டுகள், ஷெல் துளைகள் மற்றும் முகப்பில் துளைகள். ஒரு தாழ்வாரம் கட்டிடத்தை இரண்டு பகுதிகளாகப் பிரித்தது. முதலாவதாக, எதிரியை "எதிர்கொண்டு" நிறுத்தப்பட்டது, மேல் தளங்களில் கண்காணிப்பு புள்ளிகள் பொருத்தப்பட்டிருந்தன. இரண்டாவது, தாழ்வாரத்தின் குறுக்கே, பல தலைமையக அறைகள் இருந்தன.
மோட்டோரோலா மற்றும் கிவி பிரிவுகளின் தலைமையகம் டொனெட்ஸ்க் விமான நிலையத்தின் நுழைவாயிலுக்கு முன்னால் அமைந்துள்ள கட்டிடம். "ஒன்பது" என்று அறியப்படுகிறது
அந்த நேரத்தில், DPR அலகுகள் "ஸ்பார்டா" மற்றும் "சோமாலியா" பழைய முனையத்தை கட்டுப்படுத்தின.
வழிகாட்டியை அழைத்துக்கொண்டு விமான நிலையம் சென்றோம்.
நாங்கள் தொடர்ந்து கட்டிடத்திலிருந்து கட்டிடத்திற்கு ஓட வேண்டியிருந்தது, துப்பாக்கி சுடும் வீரர்களிடமிருந்தும் ஷெல் தாக்குதலிலிருந்தும் ஒளிந்துகொண்டு.
அந்தக் காலத்தின் மேம்பட்ட டொனெட்ஸ்க் ஃபேஷனைக் காட்ட முடிவு செய்து, இடுப்பு பெல்ட்டுடன் இணைக்கப்பட்ட மல்டிகாம் யுனிவர்சல் ஹிப் ஹோல்ஸ்டரை என் காலில் அணிந்தேன். மிகவும் காவியமான கவ்பாய் பதிப்பு. ஓடும் போது, ஹோல்ஸ்டர் என் காலில் மோதி, இயக்கத்தில் குறுக்கிட்டு, ஒரு நிறுத்தத்தில் நான் அதை வெறுமனே அவிழ்த்து, ஸ்டெக்கினை இறக்கும் பகுதியில் வைத்தேன். இது மிகவும் வசதியாகிவிட்டது. போரில் காட்சிக்கு இடமில்லை.
ஓலெக் மற்றும் எனது குழுக்கள் பிரிந்தன. மோட்டார் தாக்குதல் தொடங்கியது. மூன்று கண்ணிவெடிகள் மந்தமாக எதிரொலித்தன. சுரங்கங்களில் "வோக்ஸ்" மற்றும் ஒரு துப்பாக்கி சுடும் வீரர் சேர்க்கப்பட்டனர். அதன்பிறகு, சுற்றிப் பார்த்து, எனக்கு ஆர்வமுள்ள பிரச்சினைகளில் முடிவுகளை எடுத்தேன், ஒரு கவச வாகனத்தில் எனது சிறப்புப் படைகளின் வலுவூட்டல் குழுவை அழைத்து, நான் தலைமையகத்திற்குச் சென்றேன். பெரேசாவை வலுப்படுத்த "டேக்-ஆஃப்" குழுவை அனுப்பினேன், ஏனெனில் அந்த நேரத்தில் நான் இருந்த இடத்திலிருந்து "தனிப்பட்ட சக்திகளுடன்"19 ஷெல் செய்யப்பட்ட ஓடுபாதையில் ஓலெக்கின் குழுவின் இயக்கத்தை நோக்கி செல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை.
- நாம் அங்கு என்ன செய்ய வேண்டும்?! எங்கள் அமைச்சர் போய்விட்டார், போலீஸ்காரர்கள் அதைத் தாங்களே தீர்த்துவைத்து, தங்கள் சொந்தத்தை வெளியேற்றட்டும்!
எனது சிறப்புப் படைகளின் மூத்த அதிகாரி தனது கவச காரின் காக்பிட்டிலிருந்து அந்த பகுதியை ஆய்வு செய்து கொண்டிருந்தார், அதன் கூரையில் இயந்திர துப்பாக்கியுடன் ஒரு தானியங்கி கோபுரம் பொருத்தப்பட்டிருந்தது.
- பேசுவதை நிறுத்திவிட்டு பணியை முடிக்கவும்! - நான் பேசுபவரை குறுக்கிட்டேன். "மலை" 20 இல் போராளி என்னை அடையாளம் காணவில்லை. இந்த நேரத்தில், Motorola21 வந்தது, நிர்வாகம் அவர் இல்லாமல் விமான நிலையத்திற்குள் நுழைந்ததால் ஆத்திரமடைந்தார் (எனது வீரர்கள் அவரை எச்சரித்தாலும், அந்த வசதியின் மூத்த அதிகாரி, நிகழ்வைப் பற்றி). பேசப்படும் ரஷ்ய மொழி, ஆர்சனின் படைப்பு விளக்கத்தில், வினோதமான வெளிநாட்டு குறிப்புகளுடன் ஒலித்தது.
மே 26, 2014 அன்று டொனெட்ஸ்க் விமான நிலையத்தில் நடந்த போரின் தருணம்.
ஒரு இயந்திர துப்பாக்கியுடன் நெருப்பின் கீழ் தரையில் பிரதமர் அலெக்சாண்டர் போரோடாய் இருக்கிறார். படப்பிடிப்பை அவரது உதவியாளர் செர்ஜி கவ்தரட்ஸே நடத்துகிறார்.
சிறிது நேரம் கழித்து, ஓலெக் திரும்பினார். இழப்புகள் எதுவும் இல்லை, ஆனால் உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றிய தெளிவான புரிதல் இருந்தது. என்ன நடக்கிறது என்பது பற்றிய ஒரு புறநிலை பார்வைக்கு கூடுதலாக, பழைய முனையத்தை பாதுகாக்கும் போராளிகளின் அழுத்தமான பிரச்சினைகளை தீர்க்க முயற்சித்தோம். சுமார் நாற்பது பேரிடம் சாதாரண சீருடைகளோ, உணவுகளோ, வெடிமருந்துகளோ இல்லை. எங்கள் வேண்டுகோளின் பேரில், அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ இந்த சிக்கல்களைத் தீர்த்தார். துரதிர்ஷ்டவசமாக, "ஓநாய்" என்ற அழைப்பு அடையாளத்துடன் கூடிய காரிஸன் மூத்தவர் மற்றும் பல வீரர்கள் இரண்டு வாரங்களுக்குப் பிறகு நேரடி துப்பாக்கிச் சூட்டில் எதிரி தொட்டியால் சுடப்படும்போது இறந்துவிடுவார்கள்.
பொதுவாக, விமான நிலையத்திற்கான போர், போராளிகளின் அதிகரித்த ஒத்திசைவு, ஒருங்கிணைப்பு மற்றும் பயிற்சி ஆகியவற்றை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. எதிர்பார்த்தபடி, போராளிகள் ஒரு முழு இராணுவமாக மாறிய நேரத்தில், விமான நிலையம் கைப்பற்றப்பட்டது.
 
என்ட்ரோபியில் இருந்து
சமூக விதிமுறைகளின் சரிவு
2014 இல் உக்ரைனில் எமிலி டர்கெய்ம் மற்றும் ராபர்ட் மெர்டன் ஆகியோர் சமூக அனோமியின் கோட்பாட்டின் முழுமையான உறுதிப்படுத்தலைக் கண்டிருப்பார்கள். "மைதான் காலத்தில்" உக்ரேனிய சமுதாயத்தின் நிறுவப்பட்ட மதிப்புகளின் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் வரலாற்றுத் தரங்கள், சிதைவு, சிதைவு மற்றும் சரிவு ஆகியவற்றால் விரைவான, கிட்டத்தட்ட உடனடியானது, பழைய விதிமுறைகள் புதிய அறிவிக்கப்பட்ட கொள்கைகளுடன் ஒத்துப்போகாத நிலைக்கு வழிவகுத்தது. இதைத் தொடர்ந்து சமூகத்தின் அனைத்து தார்மீகத் தூண்களும் பனிச்சரிவு போன்ற சரிவுடன் கடுமையான சமூக விலகல்கள் ஏற்பட்டன.
இதன் விளைவாக, வெறி பிடித்தவர்கள் மற்றும் காப்புரிமை பெற்ற துரோகிகள் மட்டுமல்ல, சித்திரவதை, கொலை, அவமதிப்பு, கற்பழிப்பு மற்றும் கொள்ளையடிக்கத் தொடங்கினர். முழு உக்ரேனிய சமூகமும் மூளையானது "தன்னுடைய" அனைத்து குழப்பங்களையும் "குருட்டுப் புள்ளியில்" வைக்கும் ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டது மற்றும் அதற்கு ஒரு காரணத்தை தானே கண்டறிந்துள்ளது. இந்த அர்த்தத்தில் ஹிட்லரின் சமூகம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வு அல்ல.
தொழில்முறை மனநல மருத்துவர்களுக்கு இந்த வழக்கு தெரியும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நோயறிதலுடன் ஒரு நோயாளியிடம் திரும்பிச் சொன்னால்:
- அன்பே, நான் உங்களுடன் கலந்தாலோசிக்க விரும்புகிறேன். எனக்கு சில அறிகுறிகளுடன் ஒரு நோயாளி இருக்கிறார். ஆனால் இது ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையா அல்லது ஏற்கனவே ஒரு நோயா என்பதை நாம் இறுதியாக தீர்மானிக்க முடியாது?
இதற்குப் பிறகு, பெயர்களைக் குறிப்பிடாமல், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நோயாளியின் அறிகுறிகளை விவரிக்கத் தொடங்குங்கள்.
பதிலுக்கு நீங்கள் கேட்பீர்கள்:
- ஆம், அவர் ஒரு முழுமையான சைக்கோ! நிச்சயமாக அவர் உடம்பு சரியில்லை.
அத்தகைய நோயாளிகளின் மூளை ஒப்பீட்டு சுய அடையாளம் காணும் திறன் கொண்டதாக இல்லை. அதே நோய் நமது செயல்பாட்டில் பல பங்கேற்பாளர்களுக்கு பொதுவானது. உக்ரேனிய பாப் குழு ஒன்று ஒருமுறை பாடியது போல், "குரங்கின் மூளை குரங்கைப் பார்க்கிறது."
ஜூலை மாத தொடக்கத்தில் டொனெட்ஸ்க் நகருக்கு வந்த நான், நேற்று பொது நாட்டில் வசிப்பவர்கள், இருபுறமும், தெரு பேரணிகளில் இருந்து பரஸ்பர அழிப்புக்கு எவ்வளவு விரைவாக நகர்ந்தார்கள் என்று ஆச்சரியப்பட்டேன்.
“ஒரு விமானம் மலையில் விழுந்து நொறுங்குகிறது. மீட்புப் பயணம் அனுப்பப்பட்டது. இதனால், விமானத்தின் இடிபாடுகளுடன் மீட்புக் குழுவினர் மலைக்கு வருகிறார்கள். அருகில் ஒரு நெருப்பு எரிந்தது, ஒரு மனிதன் ஒரு மனித காலை சாப்பிட்டான். நெருப்புக்கு அருகில் மனித எலும்புகள் மற்றும் எச்சங்களின் பெரிய குவியல் உள்ளது. மீட்பவர்களைப் பார்த்து, அவர் கண்ணீருடன் அவர்களிடம் விரைகிறார், மூச்சுத் திணறல், அவர்களின் காலில் விழுந்து கத்தினார்:
- ஆம், நான் அனைத்தையும் சாப்பிட்டேன்! நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன்! இது நானோ நானோ இருத்தலுக்கான போராட்டம்! எனக்கு குழந்தைகள் உள்ளனர், உலகம் கொடூரமானது, இவை இயற்கையின் விதிகள்! ஆ-ஆ-ஆ!!!
"மனிதனே, நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொள்கிறோம் ... குழந்தைகள், இயற்கை, இருப்பு ... ஆனால் பேரழிவு நடந்து இரண்டு நாட்கள் மட்டுமே கடந்துவிட்டன..."
எந்தவொரு போருக்கும் புரட்சிக்கும் பொதுவானதாகக் கருதப்படும் உள் விவகார அமைப்புகளின் நிலை மிகவும் சுட்டிக்காட்டத்தக்கது. சான்றிதழைக் கொண்ட நபரை விட இராணுவ வீரர் மிகவும் பயங்கரமானவராகவும் சக்திவாய்ந்தவராகவும் மாறினார். காவல்துறையும் மற்ற சட்ட அமலாக்க அதிகாரிகளும், சூழ்நிலையின் எஜமானர்களாக உணர்ந்தனர், இயந்திர துப்பாக்கிகளுடன் தோழர்களுக்கு பரிணாமப் போட்டியை உடனடியாக இழந்தனர்.
டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் மட்டும், உள் விவகார அமைப்புகளின் மொத்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 16,000 க்கும் அதிகமான மக்கள். இது வழக்கறிஞரின் அலுவலகம், உள் துருப்புக்கள், சிறைச்சாலை அமைப்பு, SBU, எல்லைக் காவலர்கள், சிறப்புத் தொடர்புகள், SVRU போன்றவை இல்லாமல் உள்ளது.
எளிய எண்கணிதம். ஜூலை 2014 இன் தொடக்கத்தில், "Oplot" 600-800 பேருக்கு மேல் இல்லை, "Vostok" - சுமார் 800-900. பெஸ்லருக்கு 350-400 இருந்தது. கோசாக்ஸ், ஆர்பிஏ போன்ற சிறிய குழுக்களும் பெரிய எண்ணிக்கையை கொடுக்கவில்லை. சட்ட அமலாக்க அதிகாரிகள் கிளர்ச்சியை அடக்கியிருக்கலாம்... ஆனால் அவர்கள் பயந்தார்கள்.
"பணி. ஒரு தீவில் இரண்டு பழங்குடியினர் வாழ்கின்றனர். ஒருவருக்கு நூறு பேர். ஒவ்வொருவரும் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு தங்கள் அண்டை வீட்டாருக்கு எதிராக போருக்கு செல்ல விரும்புகிறார்கள். மற்றவரிடம் பத்தாயிரம் உள்ளது. ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் ... தங்கள் அயலவர் ஒரு குச்சியை எடுத்து அண்டை பழங்குடியினருக்கு எதிராக போருக்குச் செல்ல வேண்டும். கேள்வி. யார் வெற்றிபெறுவார்கள்?" மூலம், இந்த செயல்முறையானது மக்கள் ஆதரவின் அளவைப் போல சக்திகளின் சமநிலையால் வகைப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் அவளைப் பார்த்து பயந்தார்கள். சரி, மற்றும் ரஷ்யா, நிச்சயமாக. மேலும் மைதானத்திற்குப் பிந்தைய நிறுவனச் சிதைவு.
ஒலெக் பெரேசாவும் நானும் டொனெட்ஸ்க் பிராந்திய உள்விவகாரத் திணைக்களத்தில் நுழைந்தபோது, நாங்கள் உண்மையில் பொலிஸ் அதிகாரிகளை சேகரிக்க வேண்டியிருந்தது.
கணினியை மறுதொடக்கம் செய்வதில் ஓலெக் ஒரு பெரிய வேலை செய்தார். சத்தியப்பிரமாணம் செய்த முதல் 500 பேர் அழைப்புகளுக்கு பதிலளிக்கவோ அல்லது ரோந்து செல்லவோ திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இதற்கான காரணங்கள் இருந்தன. குறிப்பாக சீருடையில் உக்ரேனிய சின்னங்கள் இருந்ததைக் கருத்தில் கொண்டு புல்லட்டை அப்படியே பிடித்திருக்கலாம். செவ்ரான்கள் விரைவாக துண்டிக்கப்பட்டன, பின்னர் ஒரு புதிய வடிவம் ஆர்டர் செய்யப்பட்டது. டிபிஆர் பண்புக்கூறுகள் கொண்ட முதல் போக்குவரத்து போலீஸ் கார்களைப் பற்றி பெரேசா மிகவும் பெருமைப்பட்டார்.
உக்ரேனிய குறிப்புகளிலிருந்து விலகி, ரஷ்யாவுடன் இணக்கத்தின் திசையனைக் குறிக்க, ஓலெக் காவல்துறையை காவல்துறை என்று மறுபெயரிட முடிவு செய்தார். ரோந்துகள் போராளிகளால் வலுப்படுத்தப்பட்டன, இது முதல் கட்டத்தில் நிலைமையை உறுதிப்படுத்தியது.
இந்த அர்த்தத்தில், காவல்துறையின் நிலை எப்போதும் (நிச்சயமாக, அது பாரம்பரிய சட்ட அமலாக்க செயல்பாடுகளை மட்டுமே செய்தால்) போரின் காற்றழுத்தமானி மற்றும் அதிகாரிகள் அல்லது அதன் பற்றாக்குறையால் நிலைமையைக் கட்டுப்படுத்துகிறது. சமூகத்தில் அடையாளம் காணும் அதிக உரிமைகள், இயந்திர துப்பாக்கியின் உரிமைகள் குறைவு, மற்றும் நேர்மாறாகவும்.
இது சம்பந்தமாக ஒரு வேடிக்கையான சம்பவம் நினைவுக்கு வருகிறது. செப்டம்பர் 2014 இல், DPR இன் உள் விவகார அமைச்சர் மற்றும் அவரது அமைச்சின் துறைகளின் பிரதிநிதிகள் மற்றும் தளபதிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது, ஒரு உதவியாளர் அலுவலகத்திற்குள் நுழைந்து கூறினார்:
- ஒலெக் விளாடிமிரோவிச்! உங்களுக்கு, ம்ம்ம்... தூசி.
- WHO?!
- தூசி!
அந்த நேரத்தில், ஒரு சிறிய, 150 சென்டிமீட்டருக்கு மேல் உயரமில்லாத, மிகவும் வேடிக்கையான பெண் அலுவலகத்திற்குள் நுழைந்து கூறினார்:
- உக்ரைனுக்கு தகவல்களை அனுப்பும் சேவையகங்கள் உள்ளதா என்பதை நான் உங்கள் கட்டிடத்தை ஆய்வு செய்ய வேண்டும்! அப்படி ஒரு தகவல் உள்ளது...
- நீங்கள் யார், அன்பே?!
- நான் தூசி! குமுரியில் இருந்து...
தூசி நிறைந்த இருண்ட மற்றும் இருண்ட தூசி பற்றிய பொதுவான சிரிப்பு மற்றும் விவாதங்கள்.
அந்த நேரத்தில் தெருவில் எல்லாம் மிகவும் வேடிக்கையாக இல்லை. யுவதியுடன் வந்த விசேட அதிரடிப்படையினர் பொலிஸ் திணைக்கள கட்டிடத்தை சுற்றி வளைத்து துப்பாக்கி சுடும் வீரர்களை குவித்தனர்.
(சிறிது நேரம் கழித்து, ஏற்கனவே டான்பாஸ் தன்னார்வலர்களின் ஒன்றியத்தின் மாஸ்கோ அலுவலகத்தில், தன்னார்வ பேட்ஜை வழங்குவதற்கு முன்பு, நான் இந்த பெண்ணுக்கு அந்த சம்பவத்தை நினைவூட்டி, பேட்ஜை ஒலெக் விளாடிமிரோவிச் பெரேசா வழங்க வேண்டும் என்று நகைச்சுவையாகச் சொன்னால், எகடெரினா மிகவும் வெட்கப்படுவார். இது ஏன் நடந்தது என்று குழப்பத்துடன் நினைவில் கொள்ளத் தொடங்குங்கள்.)
இறுதியில், நிச்சயமாக, மோதல் முறியடிக்கப்பட்டது, தேவையான அனைவருக்கும் மன்னிப்பு கேட்கப்பட்டது, ஆனால் உண்மை ஒரு உண்மையாகவே இருந்தது. "அதிக ஆயுதங்களை வைத்திருப்பவர்" என்ற கொள்கையின் அடிப்படையில் பிரச்சினைகளைத் தீர்க்கும் பழக்கம் எளிதில் வந்து மிகவும் கடினமாக செல்கிறது.
செப்டம்பரில், "ஸ்டாக்கர்" என்ற அழைப்பு அடையாளத்துடன் ஓப்லாட் தளபதிகளில் ஒருவரை காவலில் வைக்க உத்தரவிட்டேன். இதற்கு நல்ல காரணங்கள் இருந்தன. அவர் சுப்ரீம் கவுன்சிலின் துணைவராக இருந்ததால், பிராந்திய மாநில நிர்வாக கட்டிடத்திற்கு அருகில் அவரை தடுத்து வைத்தனர்.
மாலைக்குள், எம்ஜிபி கட்டிடம் ஓப்லாட்டால் சுற்றி வளைக்கப்பட்டது, மேலும் “கேடட்” என்ற அழைப்பு அடையாளத்துடன் தளபதிகளில் ஒருவர், தாக்குதல் அச்சுறுத்தலின் கீழ் தங்கள் தோழரை ஒப்படைக்குமாறு பரிந்துரைத்தார். அத்தகைய சூழ்நிலைகளில் எவ்வாறு நடந்துகொள்வது என்பது எனக்குத் தெரியும் மற்றும் மோதல் பிரச்சினையைத் தீர்த்தேன்.
ஆனால் இதுபோன்ற வழக்குகள் முதலில் அடிக்கடி நடந்தன. DPR மாநில பாதுகாப்பு அமைச்சக கட்டிடம் மூன்று முழு அளவிலான தாக்குதல் முயற்சிகளில் இருந்து தப்பியது, கடைசியாக நவம்பர் 11, 2014 அன்று தாக்குதல் நடத்தியவர்கள் மூன்று பார்வையாளர்களை கடுமையாக காயப்படுத்தியது உட்பட.
மற்றொரு முறை, MGB இன் செயல்பாட்டுப் பிரிவுகளில் ஒன்று கடுமையான குற்றத்தைச் செய்ததாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் ஒரு குழுவைத் தடுத்து வைக்கத் தொடங்கியது. துப்பறியும் நபர்கள் மற்றும் புலனாய்வாளரின் அதிகார ஆதரவு மற்றும் பாதுகாப்பிற்காக, அமைச்சகத்தின் சிறப்புப் படைகளைப் பயன்படுத்த நான் உத்தரவிட்டேன்.
கைது செய்ய சென்றோம். சிறிது நேரம் கழித்து, சிறப்புப் படை வீரர்களில் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதாக எனக்குத் தெரிவிக்கப்பட்டது, மீதமுள்ள ஊழியர்கள் வோஸ்டாக்கின் குறிப்பிடத்தக்க உயர் படைகள் மற்றும் டிபிஆர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உளவுத் துறையால் தடுக்கப்பட்டனர்.
அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே அனைத்து முக்கிய தளபதிகளுடனும் உறவுகளை ஏற்படுத்தியிருந்ததால், பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டது. வோஸ்டோகோவைட்டுகள் திரும்ப அழைக்கப்பட்டனர், மேலும் இராணுவ புலனாய்வுத் துறையின் தளபதியான க்முரி, சம்பவத்திற்கு காரணமான தனது வீரர்களை சுட முன்வந்தார். நான் சட்டத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று நான் மறுத்தேன். உங்களை மீறினால், மற்றவர்களிடம் கேட்கலாமா?
இதன் விளைவாக, சோகக் கதை மற்றொரு ஒருங்கிணைப்பு இல்லாமை மற்றும் நகரத்திற்குள் கையில் அதிக அளவு ஆயுதங்களின் விளைவு என்று மாறியது.
MGB அதிகாரிகள் ஆர்வமுள்ள குடியிருப்பைத் தடுத்த தருணத்தில், இரண்டு வோஸ்டாக் போராளிகள் அருகிலுள்ள ஒன்றில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு எதிரி நாசவேலை மற்றும் உளவுக் குழுவை எதிர்கொண்டனர் அல்லது மற்றொரு பதிப்பின் படி, அவர்கள் அவர்களுக்காக வந்திருக்கிறார்கள் என்று முடிவு செய்து, அவர்கள் வலுவூட்டலுக்கு அழைப்பு விடுத்தனர், அவர்களே ஒரு மேலாதிக்க நிலைப்பாட்டை எடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர். உதவிக்கு வந்த "வோஸ்டோகிஸ்டுகள்" இராணுவ உளவுத்துறை வீரர்களைச் சந்தித்தனர், மேலும் அவர்கள் உக்ரேனிய நாசகாரர்களை அகற்ற உதவுவதற்கு சகோதரத்துவத்துடன் முன்வந்தனர். எனது தலையீடு மட்டுமே இன்னும் சோகமான விளைவுகளைத் தவிர்க்க அனுமதித்தது.
இந்த சம்பவம் தொடர்பாக கிரிமினல் வழக்கு தொடங்கப்பட்டு, விசாரணை தொடங்கப்பட்டு, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். நகர்ப்புற சூழல்களில் ஆயுதங்களை எடுத்துச் செல்வதை மிகக் கட்டுப்படுத்தவும், ராணுவ வீரர்களுக்கு விடுமுறையை அறிமுகப்படுத்தவும், முடிந்தால், பொதுமக்கள் செறிவாக வாழும் பகுதிகளில் இருந்து ராணுவப் பிரிவுகளை திரும்பப் பெறவும் அவசர முயற்சியை நான் கொண்டு வந்தேன்.
முன்பக்கத்தின் இருபுறமும் உள்ள பொது பச்சனாலியா முற்றிலும் முறையான மற்றும் இழிந்த அணுகுமுறையுடன் இணைந்திருந்தது. உண்மை என்னவென்றால், இராணுவ விவகாரங்களின் சிறப்பு தத்துவார்த்த முன்னேற்றங்களில், இராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பல நாடுகளின் இராணுவ சிறப்பு நடவடிக்கை பிரிவுகளுக்கு நன்கு அறியப்பட்ட பரிந்துரைகளின் தொகுப்பு உள்ளது.
போரின் போது, ஒப்பீட்டளவில் நீண்ட காலமாக எதிரியால் சூழப்பட்ட பிரதேசத்தின் ஆழத்தில் பாகுபாடான அல்லது பிற சிறப்புப் பணிகளைத் தீர்ப்பதில், பல அடிப்படை சிக்கல்கள் முறையாகச் செயல்பட வேண்டும் என்ற உண்மைக்கு அவற்றின் சாராம்சம் கொதிக்கிறது. அவற்றில் முதலாவது பாதுகாப்பு. இரண்டாவது வழங்கல்.
உள்ளூர் மட்டத்தில் எதிர்ப்பிற்கான முன்நிபந்தனைகள் கூர்மையாக குறைக்கப்படும்போது பின்னணியை உருவாக்குவதன் மூலம் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு போர் தளபதியின் பெயர் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை பிரமிக்க வைக்கும் போது. இதற்கு தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டமான தண்டனை நடவடிக்கைகள் தேவை. அதனால் அவர்கள் அத்தகைய கடுமையான பற்றின்மை அல்லது தளபதியை எதிர்கொள்வதற்கு விலங்கு திகில் ஒரு ஸ்டீரியோடைப் உருவாக்குகிறார்கள். ஆனால் இது அரை-அதிகார நிறுவனங்களின் உருவாக்கத்துடன் அவசியமாக உள்ளது. போல்ஷிவிக்குகள் தங்கள் "சிவப்பு பயங்கரவாதத்தில்" கிட்டத்தட்ட முழுமையாக திட்டத்தை செயல்படுத்தினர்.
முதல் பணியின் தீர்வு இரண்டாவது செயல்பாட்டிற்கான முன்நிபந்தனைகளை உருவாக்குகிறது.
உங்கள் அதிகாரம் மற்றும் பயம் காரணமாக சூழ்நிலையின் போதுமான அளவிலான கட்டுப்பாட்டுடன், தன்னிறைவு சிக்கல்களைத் தீர்ப்பது முற்றிலும் தொழில்நுட்பமாக மாறும்.
இங்கே, இராணுவக் கட்டளை சட்ட நடவடிக்கைகளின் சிக்கல்களை மட்டுமே ஒழுங்குபடுத்துகிறது, அங்கு அது இறுதி முடிவெடுக்கும் அதிகாரமாக செயல்படுகிறது மற்றும் சிவிலியன் அல்லது இராணுவ-சிவில் மேலாளர்களை நியமிக்கிறது. அனைத்து. மேலும், சினெர்ஜெடிக்ஸ் கொள்கைகளின்படி, சமூக மேலாண்மை அமைப்பு தன்னை மீண்டும் உருவாக்குகிறது.
இந்த நுட்பத்தின் சிக்கல், சரியாக செயல்படுத்தப்பட்டால், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், இது ஒன்று மட்டுமே. இது எதிரிக்கு எதிராக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதை வீட்டிலேயே செய்தால், நியூ ஹாம்ப்ஷயர் அல்லது வ்ரோக்லாவுக்கு அருகில் அல்ல, மக்கள் ஆதரவுடன் நியாயமான விடுதலைப் போராட்டத்தின் பலன்களை இழக்கிறீர்கள். நிச்சயமாக, உங்களிடம் ஒரு பயனுள்ள பிரச்சார கருவி மற்றும் சக்திவாய்ந்த ஆழ்நிலை சித்தாந்தம் இல்லையென்றால்.
இந்த நுட்பம் உக்ரேனிய இராணுவத்தால் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது, குறிப்பாக "தன்னார்வ" தேசியவாத பட்டாலியன்கள் என்று அழைக்கப்படுபவை. இவ்வாறு, 2014 கோடையில், ஐடார் பட்டாலியன் 23 நோவோஸ்வெட்லோவ்கா கிராமத்தில் நன்கு அறியப்பட்ட தண்டனை நடவடிக்கையை மேற்கொண்டது. முதலில் கிராமத்தை வீடு வீடாகச் சென்று தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. விசுவாசமான குடியிருப்பாளர்கள் மத்தியில் இருந்து புதிய நிர்வாகம் நியமிக்கப்பட்டுள்ளது. சுட்டிக்காட்டத்தக்க வகையில், சோவியத் நினைவுச்சின்னங்கள் தகர்க்கப்பட்டன மற்றும் போராளிகளுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பலர் குடியிருப்பாளர்களுக்கு முன்னால் தூக்கிலிடப்பட்டனர். எந்தத் தேவையும் இல்லாத போதிலும், பதிவு என்ற சாக்குப்போக்கில், போராளிகள் அனைத்து குடியிருப்பாளர்களையும் தேவாலயத்திற்குள் கூட்டிச் சென்று, அதன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தத் தொடங்கி, தீ வைக்க முயன்றனர். உள்ளூர்வாசிகள் பலர் காயமடைந்தனர். பின்னர், "ஐடாரோவைட்டுகள்" இந்த கதையை எல்பிஆரின் பிற குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு அச்சுறுத்தும் மற்றும் "கல்வி" உதாரணமாக கொண்டு வந்தனர். இத்தகைய வழக்குகள் பொதுவானவை.
ஆனால், நிச்சயமாக, எங்கள் தளபதிகள் சிலரால் பெருமளவில் முயற்சிகள் இல்லை. இதை நான் கடுமையாக நிறுத்த வேண்டியிருந்தது.
அழைக்கப்படாதது
ஆரம்ப கட்டங்களில் பல்வேறு போராளிப் பிரிவுகளுக்கு இடையே அடிக்கடி மோதல்கள் எழுந்தன. மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளின் பலவீனம், நிலையான ஆபத்து மற்றும் ஆயுதங்களுக்கான அணுகலுடன் இணைந்து, சிலருக்கு தவறான அனுமதி உணர்வை உருவாக்கியது, அவர்கள் தொடர்ந்து போராட வேண்டியிருந்தது. இதை பெரிய படமாக மாற்ற அனுமதிக்க முடியாது. யுத்தம் காரணமாக, நிலைமை ஏற்கனவே சமநிலையில் இருந்தது.
...அக்டோபர் 2014 இறுதியில், ஒரு நாள், நாங்கள் நினைத்தபடி, கொஞ்சம் அமைதி ஏற்பட்டது. ஒலெக் மற்றும் தனிப்பட்ட குழுவைச் சேர்ந்த தோழர்களுடன் நீராவி குளியல் எடுக்க முடிவு செய்தோம், இது சில வகையான அரிய தளர்வுகளில் ஒன்றாக இருந்தது.
அதை உருக்கியது. இந்த நேரத்தில், எங்கள் பகுதியில் சேவை செய்யும் துணை மின்நிலையத்தில் ஷெல் தாக்கியது. மின்சாரம் தடைபட்டது. சரி, அது பயமாக இல்லை. அவர்கள் பல மெழுகுவர்த்திகளையும் ஒரு பெரிய மின்சார விளக்குகளையும் ஏற்றி வைத்தனர்.
நான் குளியலறையில் கழுவிக் கொண்டிருந்தபோது, அருகில் முதல் இயந்திரத் துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. பாக்கெட்டில் க்ளோக் இருந்த அங்கியை எறிந்துவிட்டு, டிரஸ்ஸிங் ரூமிற்கு வெளியே குதித்தார். நான் மாடிக்கு ஓடினேன், ஓலெக் என்னைத் துரத்தினான். நான் என் பொருட்களை விட்டுச் சென்ற எனது அறையின் கதவு திறந்திருந்தது, ஓலெக், தனது கைப்பிடியை இழுத்து, அது பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தார். நடக்கும்போது சபித்துக்கொண்டே, சாவியை எடுக்க கீழே விரைந்தான். அப்போதிருந்து, அவர் இந்த அறையில் ஒரு இயந்திர துப்பாக்கியை நிறுவுவார், மேலும் சாவியை எப்போதும் தன்னுடன் வைத்திருப்பார்.
அவர் அறைக்குள் ஓடி, கால்சட்டையை இழுத்து, தனது மேலங்கியை எறிந்து, இயந்திர துப்பாக்கியைப் பிடித்து, பாதுகாப்பைக் கழற்றிவிட்டு கீழே விரைந்தார். "ஆபிராம்" ஏற்கனவே ஒரு இயந்திர துப்பாக்கியுடன் கதவுக்கு எதிரே படுத்திருந்தார்.
அதனால் என்ன நடக்கிறது?! நான் எனது சிறப்புப் படைகளை தொலைபேசியில் அழைத்து, உளவு பார்க்க ஒரு "தனிப்பட்ட" சிப்பாயை அறிவுறுத்தினேன், மேலும் நான் வாசலில் ஒரு இயந்திர துப்பாக்கியுடன் என்னை நிலைநிறுத்தினேன். முற்றத்தில் மேலும் பல காட்சிகள் கேட்டன. இதில் கிரிமியா பாதுகாப்பு வீரர் ஒருவர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.
சிறப்புப் படைகள் வந்து கதவுகள் திறக்கப்பட்டன. தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பினர், ஆனால் கிரிமியா அவர்களிடமிருந்து மூன்று தோட்டாக்களைப் பெற்றார், ஒன்று இடுப்பு மற்றும் இரண்டு காலில். இன்று அவரது பிறந்த நாள், மற்றும் சம்பவத்திற்கு சற்று முன்பு அவர் அனைவருக்கும் ஒரு சிறிய ஸ்பாஞ்ச் கேக் வழங்கினார்.
முதலில் நாங்கள் கிரிமியாவுடன் மருத்துவமனைக்குச் சென்றோம். அவரை அங்கேயே விட்டுவிட்டு விசாரணைக்கு சென்றோம்.
எங்கு, யாரைத் தேடுவது என்பது குறித்து எங்களுக்கு ஏற்கனவே தோராயமான யோசனை இருந்தது. இதன் விளைவாக, ஒரு பொதுவான படம் தோன்றியது. ஓப்லாட் பிரிவுகளில் ஒன்றின் வீரர்கள் வீட்டைச் சரிபார்க்க முடிவு செய்தனர். அவர்கள் கூறியபடி, சந்தேகத்திற்கிடமான சிலர் இருப்பதாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர். அவர்கள் அதை முட்டாள்தனமாக செய்தார்கள். நாங்கள் குற்றவாளிகளைக் கண்டுபிடித்து தடுத்து வைத்தோம், கிரிமினல் வழக்கு திறக்கப்பட்டது.
கிரிமியாவில் உள்ள மருத்துவமனைக்குத் திரும்பியபோது, உடல்நிலை மோசமாக இருந்ததால் கால் துண்டிக்கப்படலாம் என்று மருத்துவரிடம் இருந்து அறிந்தோம். சிறப்பு எலும்பு கட்டும் ஊசிகள் உதவக்கூடும், ஆனால் மருத்துவமனையில் அவை இல்லை. நாங்கள் உடனடியாக தேடுதலை ஆரம்பித்தோம், சில தனியார் மருத்துவக் கிடங்கைக் கண்டுபிடித்து, அதைத் திறந்து, ஊசிகளைக் கொண்டு வந்தோம். அறுவை சிகிச்சை முடிந்தது. இறுதியில், கால் காப்பாற்றப்பட்டது.
அவர் கிரிமியாவிலிருந்து தன்னார்வலராக வந்ததால், கிரிமியாவுக்கு அவரது சொந்த அழைப்பு அடையாளம் இருந்தது. ஏற்கனவே டொனெட்ஸ்கில், அவர் ஒரு விதவையைக் கண்டுபிடித்தார், அவருடன் அவர் வாழத் தொடங்கினார். ஆரம்பத்தில், அவர் எனது “தனிப்பட்ட குழுவின்” ஒரு பகுதியாக இருந்தார், அதில் அவர் ஜூலை 2014 இல் என்னுடன், குறிப்பாக, கீழே விழுந்த போயிங் தளத்திற்குச் சென்றார்.
 
ஒப்புதல் மற்றும் போயிங்
ஜூலை 17, 2014 ஒரு பரபரப்பான நாள்.
மதிய உணவு நேரத்தில், மாநில பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் உள்துறை அமைச்சகத்திற்கான வேட்பாளர்கள் டிபிஆரின் உச்ச கவுன்சிலால் பரிசீலிக்கப்பட்டனர். முறைப்படி, அமைச்சரவையின் முடிவின் மூலம், நாங்கள் 14 ஆம் தேதி நியமிக்கப்பட்டோம், ஆனால் அந்த நேரத்தில் அரசாங்க உறுப்பினர்களை அங்கீகரிக்கும் நடைமுறைக்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்பட்டது.
கவுன்சில் கூட்டம் வண்ணமயமாக நடந்தது. பல பிரதிநிதிகள் முன் வரிசையில் இருந்து நேரடியாக வந்தனர். மேசைகளில் விற்பனை இயந்திரங்கள் நோட்பேடுகளுக்கு அடுத்ததாக இருந்தன. கிட்டத்தட்ட கேள்விகள் எதுவும் கேட்கப்படவில்லை. ரஷ்யாவிலிருந்து, சரி. அதாவது அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் மறக்கவில்லை என்று அர்த்தம். அதனால் நம்பிக்கை இருக்கிறது.
சந்திப்பு முடிந்த உடனேயே, கீழே விழுந்த மலேசிய போயிங் விமானம் பற்றிய செய்தி வந்தது. சட்ட அமலாக்க முகமைகளுக்கான முதல் துணைப் பிரதமராக முன்னர் உறுதிப்படுத்தப்பட்ட Vladimir Antyufeev, "இந்த வழக்கில் அவர் அம்பலப்படுத்தப்படக்கூடாது" என்று கூறி, சம்பவ இடத்திற்குச் செல்ல திட்டவட்டமாக மறுத்துவிட்டார், மேலும் என்னை அங்கு செல்லும்படி அறிவுறுத்தினார். ஆம், நானே அதையே செய்வேன். கூடுதலாக, பிரதமரும் அங்கு விரைந்தார், இறுதியில் நாங்கள் அலெக்சாண்டர் போரோடாய் அவரது காரில் விமானம் விபத்துக்குள்ளான இடத்திற்குச் சென்று கொண்டிருந்தோம்.
போயிங் விபத்து நடந்த இடத்தின் வான்வழி காட்சிகள்
விமானத்தின் புகை இடிபாடுகளின் திசையன், பல கிலோமீட்டர்களுக்கு நீண்டு, வீழ்ச்சியின் உள்ளூர்மயமாக்கலுக்கு வழிவகுத்தது. நாங்கள் வந்த நேரத்தில், வீழ்ச்சி பகுதி ஓப்லாட் படைகள் மற்றும் போராளிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது. நுழைவாயிலில் நாங்கள் வெளிநாட்டினர் உட்பட பல பத்திரிகையாளர் குழுக்களுடன் பாதைகளைக் கடந்தோம். அவர்களில் சிலருக்கு எங்களுடன் அணுகல் வழங்கப்பட்டது. வந்தடைந்தது.
அந்த தருணத்திலிருந்து, நரகத்திற்கான பாதை எப்படி இருக்கும் என்று எனக்குத் தெரியும்.
வேகமாக இருட்டிக் கொண்டிருந்தது. கார் ஹெட்லைட்கள் விபத்து நடந்த இடத்தை ஒளிரச் செய்தன. சாலை விசித்திரமாகத் தெரிந்தது. அழுக்கு பழுப்பு நிற நிழல் வெளிச்சத்தின் கீழ் மெலிதாக பிரகாசித்தது. அதை ஒட்டிய புல் ஒரே நிறத்தில் இருந்தது, அனைத்தும் சேர்ந்து திடமான மாக்மாவின் உணர்வை உருவாக்கியது. வாசனை. எரிந்த மனித சதையின் வாசனை, தீயணைப்பு வீரர்களுக்கு நன்கு தெரிந்தது, எரிந்த புல், கோடைகால தூசி மற்றும் விபத்துக்குள்ளான விமானத்தின் தோலில் இருந்து வரும் புகையுடன் கலந்து.
- ஆண்ட்ரி யூரிவிச், கவனமாக இருங்கள்! உச்சந்தலைகள் உள்ளன ...
போயிங் விபத்து நடந்த இடத்தில் Deutsche Zeitung பத்திரிக்கையாளரின் புகைப்படம், பல மேற்கத்திய வெளியீடுகள் தங்கள் அறிக்கைகளை விளக்குகின்றன. புகைப்படத்தில், பாதுகாப்புடன் பிரதமர் அலெக்சாண்டர் பொரோடாய். இடதுபுறத்தில், சிவில் உடையில் - ஆசிரியர்
"தனிப்பட்ட" போராளி என் தோளைப் பிடித்தார். உண்மையில் ஒரு மனித உச்சந்தலையில் முடி மற்றும் மண்டை ஓட்டின் துண்டுகள் தரையில் இருந்தன. போரோடை அருகில் சென்று மகிழ்ச்சியுடன் சுற்றிப் பார்த்தான். தீவிர நிலைமைகளில் துல்லியமாக அவரது அதிகரித்த வீரியம்தான் அவரது கதாபாத்திரத்தின் தனித்தன்மை என்பதை பின்னர் உணர்ந்தேன். பாதுகாப்பு அனிச்சை.
மனித சதைத் துண்டுகள் தோன்ற ஆரம்பித்தன. மேலும், குறைவாக... நானும் போரோடேயும் நரக சாலையில் நடந்தோம். கார் நிறுத்தத்தில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் மனித உடல்கள் குவிந்திருப்பதைக் கண்டோம். சுமார் முப்பது. கிட்டத்தட்ட அனைவரும் நிர்வாணமாக உள்ளனர். அவர்களில் குழந்தைகளும் உள்ளனர். ஒரு விமான வெடிப்பின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னவென்றால், உடைகள் பெரும்பாலும் அதிக வேகத்தில் மற்றும் வெடிப்பு அலையின் செல்வாக்கின் கீழ் கிழிக்கப்படுகின்றன. இருப்பினும், அதே நேரத்தில், கிழிந்த மற்றும் கிழிந்த கால்கள் மற்றும் கைகள் ஆடைகளின் எச்சங்களால் மூடப்பட்டன. இந்த விஷயத்தைப் போலவே, அழுத்தத்தின் கீழ் கிட்டத்தட்ட அனைத்து இரத்தமும் உடல்களிலிருந்து பிழியப்படுகிறது, இது விமானத்தின் திரவங்களுடன் சேர்ந்து சாலையை நனைத்தது.
நாங்கள் சுற்றிப் பார்த்துவிட்டு, வழக்குரைஞர் அலுவலகம், அவசரகாலச் சூழ்நிலைகள் அமைச்சகம் மற்றும் சம்பவம் நடந்த இடத்தைப் பாதுகாக்கும் போராளிகளுக்கு பணியை வழங்கினோம். அடுத்த நாள், DPR சம்பவம் குறித்த சரியான நேரத்தில் விசாரணைக்காக, சம்பவம் நடந்த பகுதியில் Kyiv க்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு சண்டையை வழங்கும். உக்ரைன் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாக்குதல் நடத்த முயற்சிப்பது மற்றும் விபத்து நடந்த இடத்தில் ஷெல் தாக்குதல்களை அதிகரிக்கும்.
போரோடை பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். அதன் முடிவில், இன்று அங்கீகரிக்கப்பட்ட டிபிஆர் மாநில பாதுகாப்பு அமைச்சருடன் பேச அவர் முன்வருகிறார். வெளிநாட்டினர் உட்பட பல பத்திரிகையாளர்கள் என்னிடம் வருகிறார்கள். இந்த நேரத்தில் கேமராக்கள் முற்றிலும் மங்கலாகிவிட்டன.
விமானத்தை சுட்டு வீழ்த்தியது யார் என்று என்னிடம் கேட்கிறார்கள். எனக்கு தெரிந்த உண்மைகளை சொல்கிறேன். கடந்த வாரம் முழுவதும், உக்ரேனிய அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் ரஷ்ய விமானங்கள் தங்கள் மீது குண்டு வீசத் திட்டமிட்டுள்ளதாகத் தங்களுக்குக் கிடைத்த தகவலைப் பற்றி வெறித்தனமாக இருந்தனர், இதற்காக, போராளிகள் தங்கள் Su-25 பற்றி ஒரு கதையைத் தொடங்கினர். இது சம்பந்தமாக, உக்ரைன் அதன் அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முன் வரிசைக்கு இழுத்துள்ளது. உக்ரைனின் இராணுவ அமைப்புகளில் உள்ள குழப்பம், பல இணையான கட்டுப்பாட்டு மையங்களின் முன்னிலையில் - ATO தலைமையகம், ஆயுதப்படைகளின் தலைமையகம், தன்னார்வ அமைப்புகளின் தலைமையகம் - தரையில் தங்கள் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அனுமதிக்காது, இது வழிவகுக்கிறது. நிலையான "நட்பு நெருப்புக்கு". வானத்தில் அது இன்னும் முரண்படுகிறது. டான்பாஸ் மீது வானம் மூடப்படவில்லை என்பது சும்மா இல்லை, ஏற்கனவே விபத்துக்கள் மற்றும் விமானப் போக்குவரத்து அழிவுகள் இருந்தபோதிலும். அனைத்தும் தெளிவாக.
போயிங் துண்டுகள் மற்றும் பயணிகள் உடல்கள் விபத்துக்குள்ளான இடங்களில் ஒன்று
போயிங் வெடிப்பில் இறந்தவர்களின் உடல்கள் சேகரிப்பு
அடுத்த சில நாட்களில், அந்த இடத்தில் இருந்து உடல்கள் சேகரிக்கப்படுகின்றன. அவசரகால சூழ்நிலைகள் அமைச்சகம் இதைச் செய்யும். ஒலெக் பெரேசா அலெக்ஸி டிக்கி 24 க்கு ஒரு சுற்றிவளைப்பு, பாதுகாப்பு மற்றும் உடல்களின் சேகரிப்பை ஏற்பாடு செய்ய அறிவுறுத்துவார். இந்த வேலை பல நாட்களாக தூங்காமல் இருக்கும் காட்டுயானை, தூக்கம் வரும் சோம்னாம்புலிஸ்ட்டை ஒத்திருக்கும்.
உடல்களின் சிதறல் பெரியதாக இருந்தது, இது ஆர்வமான மற்றும் சோகமான சூழ்நிலைகளுக்கு வழிவகுத்தது. உதாரணமாக, பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தனிமையான கிராமப்புற வீட்டின் மீது விழுந்து, கூரையை உடைத்து, அதில் விழுந்து, ஒரு ஆடு இறந்தார். குண்டுவெடிப்பு பயணிகளின் தலையை கிழித்தது மற்றும் பலரைப் போலவே அவரது ஆடைகளையும் கிழித்தது. இதன் விளைவாக, துரதிர்ஷ்டவசமான, தனிமையான வயதான பெண் ஒரு ஆணின் நிர்வாண, தலையற்ற சடலத்துடன் ஒரு நாள் உட்கார்ந்து, அவர் அழைத்துச் செல்லப்படுவார் என்று காத்திருந்தார்.
திரும்பி செல்லலாம். ஸ்ட்ரெல்கோவின் இராணுவக் குழுவின் கூட்டத்திற்கு நான் வரவில்லை.
 
இராணுவ கவுன்சில்கள் மற்றும் ஸ்ட்ரெல்கோவ்
இராணுவ சபைகளுக்கு யார் செல்கிறார்கள், ஏன் செல்வதில்லை
ஸ்ட்ரெல்கோவின் இராணுவ கவுன்சில் போராளி பிரிவுகளின் தளபதிகளின் கூட்டமாகும். இகோர் வெசெவோலோடோவிச் அவர் டொனெட்ஸ்கிற்கு வந்த தருணத்திலிருந்து அவருடன் வரத் தொடங்கினார், இருப்பினும் அவர் ஸ்லாவியன்ஸ்கில் இதைச் செய்தார். பாரம்பரியமாக, அந்த நேரத்தில் ஏற்கனவே டிபிஆரின் பாதுகாப்பு அமைச்சருடன் மோதலில் இருந்த இகோர் பெஸ்லரின் பிரதிநிதிகள் மற்றும் வோஸ்டாக்கின் தலைவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. Zakharchenko இருந்து தளபதி ஒழுங்கற்ற வருகை. ஜகார்சென்கோ அவர்களில் பங்கேற்கவில்லை, ஸ்ட்ரெல்கோவ் மீது நடுநிலைமையை வலுக்கட்டாயமாகவும் முறையாகவும் வெளிப்படுத்தினார். அப்போது அவர் மீது பெரும் செல்வாக்கு செலுத்திய போரோடையின் வேண்டுகோளின் பேரில் அவர் இதைச் செய்தார்.
இகோர் பெஸ்லரின் பிரிவு.
மையத்தில் "பேய்", நீல நிற பராட்ரூப் பெரட் அணிந்துள்ளார்
சில நேரங்களில் கோசாக்ஸ் வந்தது. ஸ்ட்ரெல்கோவ் கோசாக்ஸுடன் ஒரு தனி கதையைக் கொண்டிருந்தார். அவர் அவர்களை வெளிப்படையாகப் பிடிக்கவில்லை, ஒவ்வொரு மாலையும் அவர் எல்லா வகையான அவமதிப்புக் கருத்துக்கள் மற்றும் வாய்மொழி அவமதிப்புகளுடன் இதை வலியுறுத்தினார். ஜூலை முழுவதும் அரிதான விதிவிலக்குகளுடன் ஒவ்வொரு நாளும் இருக்க முயற்சித்தேன்.
ஸ்ட்ரெல்கோவுக்கு அடிபணிய விரும்பாத கோடகோவ்ஸ்கி, பெஸ்லர், ஜாகர்சென்கோ மற்றும் பல தளபதிகளின் நிலைப்பாடு எளிமையானது மற்றும் புரிந்துகொள்ளக்கூடியது. வெளிப்படையாகக் குரல் கொடுத்தார். இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால், அந்த நேரத்தில் டிபிஆர் அந்த மாநிலத்தை கட்டியெழுப்பும் நிலையில் இருந்தது, அப்போது மந்திரி பதவி தன்னியக்க நிர்வாக கீழ்ப்படிதலைக் குறிக்கவில்லை. இதை நோக்கி தான் படிப்படியாக நடந்தோம். முறையான வேலைப் பெயர்களால் அல்ல, உண்மையான அதிகாரம் மற்றும் இராணுவத் திறன் ஆகியவற்றால் சிக்கல்கள் தீர்மானிக்கப்பட்டன.
மக்கள் மனதில், எதிரிகளிடமிருந்து தங்கள் நிலத்தைப் பாதுகாப்பது மற்றும் பொதுமக்களைப் பாதுகாப்பது என்ற தனிப்பட்ட அடிப்படைப் பணியைப் பற்றிய தெளிவான புரிதலுக்கு மாறாக, எதிர்ப்பின் ஒருங்கிணைந்த சித்தாந்தம் இன்னும் முழுமையாக உருவாக்கப்படவில்லை.
உக்ரைன் முழுவதையும் ரஷ்யாவுடன் இணைக்க வேண்டும் என்று சிலர் கனவு கண்டனர், மற்றவர்கள் எட்டு உக்ரேனிய பிராந்தியங்களின் ரஷ்ய சார்பு "நோவோரோசிஸ்க்" பகுதியை மட்டுமே. மற்றவர்கள் சமூக-சமூக சிதைவுகளுடன் "ரஷ்யா பதிப்பு 2.0" வடிவத்தில் "நோவோரோசியா" ஒரு சுதந்திர நாடாக கனவு கண்டனர், மேலும் சில வலதுசாரி தேசியவாதிகள் "நோவோரோசியா" ஒரு "ரஷ்ய தேசிய அரசு" என்று அழைக்கப்பட்டனர். சிலர் டான்பாஸின் இணைப்புக்காக மட்டுமே நம்பினர். உக்ரைனின் கூட்டாட்சி, கியேவ் தலைமை மாற்றம் மற்றும் ஒரு யூரேசிய இடத்தை உருவாக்குவது என்று பலர் எதிர்பார்த்தனர். பல கோசாக்ஸ்கள் டான்பாஸின் பிரதேசத்தில் ஒரு சுதந்திரமான டான் இராணுவ பிராந்தியத்தை நம்பினர்.
பொதுவாக, ஏகபோகம் இல்லை, இருப்பினும், எந்த வடிவத்திலும் ரஷ்யாவுடன் ஒற்றுமைக்கான விருப்பம் ஆதிக்கம் செலுத்தியது. அத்தகைய அரசியல் உலகக் கண்ணோட்டத்துடன், DPR இன் பங்கு பற்றிய கருத்து மற்றும் குடியரசின் அந்த நேரத்தில் அணுகுமுறை, இயற்கையாகவே, மிகவும் வித்தியாசமானது மற்றும் பலருக்கு தெளிவற்றதாக இருந்தது.
ஸ்ட்ரெல்கோவ் டிபிஆரின் முழு அளவிலான அமைச்சராக இருக்க முயற்சிக்கவில்லை. அமைச்சக எந்திரம் எதுவும் இல்லை, அவர் அத்தகைய வேலையை ஒழுங்கமைக்க முயற்சிக்கவில்லை, பலரைப் போலவே, டிபிஆர் ஓரிரு நாட்களில் முடிவடையும், வேறு ஏதாவது மாறும் என்று நம்பினார். இந்த சூழ்நிலையில், அவர் போராளிகளின் தளபதி பதவிக்கு மட்டுமே தன்னை மட்டுப்படுத்தினார், அதை அவர் மிகவும் விரும்பினார்.
எனவே, அவர் கோடகோவ்ஸ்கி, ஜாகர்சென்கோ மற்றும் வேறு சில தளபதிகள் தங்களைத் தாங்களே சுருக்கிக் கொள்ள இன்னும் பல காரணங்களைக் கொடுத்தார், ஏனெனில் டிபிஆரின் இராணுவ கட்டமைப்புகளின் ஆரம்ப உருவாக்கத்தின் போது, வோஸ்டாக் பட்டாலியன் மாநில பாதுகாப்பாகவும், ஓப்லாட் ஒரு சட்ட அமலாக்க அமைப்பாகவும் நியமிக்கப்பட்டது. இயற்கையாகவே, இது போராளி அமைப்பில் இருந்து அலகுகளை பிரித்தது.
டொனெட்ஸ்கிற்கான தர்க்கரீதியான நிலை நகர்வு ஆரம்பத்தில் ஸ்ட்ரெல்கோவை ஈர்க்கவில்லை. ரஷ்ய துருப்புக்களின் நுழைவுக்காக காத்திருக்கும் போது, அவர் ஒரு முன்னணி தளபதியின் பெருமையை தனக்கு வழங்க முயன்றார். இறுதியாக துருப்புக்கள் இருக்காது என்பதும், பளபளப்பான கோடிட்ட சீருடை, பளபளக்கும் விருதுகள் மற்றும் பார்க்வெட் அலுவலகங்களுக்குப் பதிலாக, கடினமான இராணுவ அன்றாட வாழ்க்கை இருக்கும் என்பது தெளிவாகத் தெரிந்ததும், அவர் இறுதியாக மந்திரிசபை இருக்கும் இடத்தில் தலைநகருக்குச் சென்றார். அவர் நம்பகத்தன்மை மற்றும் நம்பிக்கைக்கான முழு காவற்படை.
அதன்படி, முழு டிபிஆர் கூட இல்லை, ஆனால் டொனெட்ஸ்க் பகுதி, ஸ்லாவியன்ஸ்க் மற்றும் பிற நகரங்கள் கைவிடப்படுவதற்கு முன்பு, பொறுப்பின் மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டு, திறம்பட அப்பானேஜ் அதிபர்களாக மாறியது. அத்தகைய அமைப்பு அந்த நேரத்தில் சூழ்நிலைகளுக்கு மிகவும் நெகிழ்வாக செயல்பட எங்களுக்கு அனுமதித்தது, இருப்பினும் பின்னர் நாங்கள் கடுமையான மையப்படுத்தலில் வேலை செய்வோம். ஆனால் அது பின்னர் வரும்.
அதே நேரத்தில், பொறுப்பு பகுதிகள் அனுபவ ரீதியாக கட்டமைக்கப்பட்டன. இகோர் பெஸ்லர் கோர்லோவ்கா, யெனாகீவோ, மகேவ்காவின் அருகிலுள்ள பகுதி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதியைக் கட்டுப்படுத்தினார். ஸ்ட்ரெல்கோவ் - ஸ்லாவியன்ஸ்க் மற்றும் முழு ஸ்லாவிக்-கிராமடோர்ஸ்க் ஒருங்கிணைப்பு. கோர்லோவ்கா மற்றும் ஸ்லாவியன்ஸ்க் போராளிகளால் விரைவாகக் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டால், போரோடே முக்கியமாக இருந்த டொனெட்ஸ்குடன், எல்லாம் மிகவும் சிக்கலானதாக இருந்தது. மேகேவ்காவுடன் சேர்ந்து, நகரத்தில் ஒன்றரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருந்தனர்; அதன் அளவு, முக்கியத்துவம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவை அடிப்படையில் வேறுபட்டவை. பிரதம மந்திரியாக போரோடாயின் நேரடிக் கட்டுப்பாட்டில் டொனெட்ஸ்க்குக்கு அப்பால் எல்லை வரையிலான அனைத்து குடியேற்றங்களும் அடங்கும் (டோரெஸ், ஜுக்ரெஸ், ஷக்டெர்ஸ்க், கார்ட்ஸிஸ்க் போன்றவை).
எதிர்காலத்தில், அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கியும் தனது சொந்த தோட்டத்தை வைத்திருப்பார். ஆகஸ்ட் 18-20, 2014 இல், உக்ரேனிய துருப்புக்கள் யாசினோவடயா 25 க்குள் நுழைந்து மையத்தில் உக்ரேனியக் கொடியைத் தொங்கவிட்டன. பிடிவாதமான, கடுமையான போர்களின் மூலம், வோஸ்டாக்கை அடிப்படையாகக் கொண்ட எங்கள் பிரிவுகள், உக்ரேனிய ஆயுதப் படைகளின் 95 வது படைப்பிரிவை நகரத்திலிருந்து வெளியேற்றின. அப்போதிருந்து, கோடகோவ்ஸ்கியும் தனது அதிபரைப் பெற்றார்.
தற்போதிய சூழ்நிலை
பல்வேறு உக்ரேனிய இராணுவப் பிரிவுகளும் பாதுகாப்புப் படைகளும் டொனெட்ஸ்கில் நிறுத்தப்பட்டிருந்தன. கிரிமியாவில் கூட, வலுவான இராணுவ ஆதரவுடன், அத்தகைய பிரிவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர மூன்று வாரங்களுக்கு மேல் ஆனது. இங்கே கிரிமியன் வாய்ப்புகள் இல்லை. இராணுவப் பிரிவுகளின் கடைசி தாக்குதல்கள் ஜூன் 2014 இன் இறுதியில் டொனெட்ஸ்கில் நடந்தன.
அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி கடைசியாக ஜூன் 29, 2014 அன்று உக்ரேனிய தேசிய காவலரின் இராணுவ பிரிவு 3037 இன் தளத்தைத் தாக்க முயற்சிப்பார், இது அதன் முழு ஆயுதக் களஞ்சியத்தையும் வெடிக்கச் செய்யும். முந்தைய நாள், பகுதி A1402 எடுக்கப்பட்டது.
அந்த நாட்களில் டொனெட்ஸ்கில் மிகவும் வெற்றிகரமானது ஷோர்சா தெருவில் (கான்வாய் பட்டாலியன்) தேசிய காவலர் தளம் 3004 ஐத் தாக்கியது, இது அலெக்சாண்டர் பொரோடாயின் பிரிவினர் கல்மியஸ் பிரிவுடன் சேர்ந்து வாலண்டைன் இவனோவிச் மோட்டுசென்கோ (“அடமான் இவனோவிச்”) தலைமையில் ஜூன் மாதம் தாக்கினர். 26, 2014. ஐந்து போராளிகள் காயமடைந்த இந்த நடவடிக்கையே, நகரத்தின் பாதுகாப்பிற்காக போதுமான சிறிய ஆயுதங்களைப் பெறுவதை சாத்தியமாக்கியது, இருப்பினும், போதுமான ஆயுதங்கள் இல்லை. போரோடே பின்னர் என்னிடம் கூறினார், அந்த நாட்களில் அவர் தனது ஓய்வு அறையில் இயந்திர துப்பாக்கிகளுக்கான பல கையெறி குண்டுகளை வைத்திருந்தார், மேலும் அவற்றை மிகவும் பிரபலமானவர்களுக்கு சிறப்பு வெகுமதியாக வழங்கினார். எதிர்காலத்தில், அவர்கள் விருது படிநிலையில் "Stechkins"26 மூலம் மாற்றப்படுவார்கள்.
இகோர் நிகோலாவிச் பெஸ்லர் எங்கள் வருகைக்கு முன்பே நகர காவல் துறையை சொந்தமாகத் தாக்க முயற்சிப்பார், அவரது பலத்தை கணிசமாக அதிகரித்தார். இதற்கு முன், அனைத்து DPR கட்டமைப்புகளும் மிகக் குறைவான வளங்களைக் கொண்டிருந்தன.
அதாவது, ஜூலை 2, 2014 முதல், அனைத்து இராணுவப் பிரிவுகள் மற்றும் பிராந்திய பொலிஸ் திணைக்களத்தின் கட்டிடம் மீதான தாக்குதல் முடிந்ததும் மட்டுமே டொனெட்ஸ்க் மீதான ஒப்பீட்டளவில் முழுமையான கட்டுப்பாட்டைப் பற்றி பேச முடிந்தது. இதற்கு முன்னர், போராளிக் குழுக்களும் நகரத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட மக்கள் சக்தியும் உண்மையில் கியேவ் சார்பு ஆயுதக் கட்டமைப்புகளால் சூழப்பட்டிருந்தன, அவை தனிப்பட்ட தளபதிகளின் தற்காலிக உறுதியற்ற தன்மை, போராளிகளுக்கு பாரிய மக்கள் ஆதரவு மற்றும் மீறல் ஆகியவற்றால் மட்டுமே போதுமான செயல்பாட்டைக் காட்டவில்லை. மையப்படுத்தப்பட்ட உக்ரேனிய அரசாங்கத்தின் அமைப்பு.
DPR க்கு உடனடியாக அதன் சொந்த நிர்வாக அமைப்புகளை அமைக்க வாய்ப்பு இல்லை. சுயாதீன வளங்களும் கூட. "மக்கள் மேலாளர்களை" நியமிப்பதற்கான முயற்சிகள் மோசமாக தோல்வியடைந்தது மற்றும் பொது வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளில் முழுமையான முடக்கத்திற்கு வழிவகுத்தது.
உக்ரேனிய சார்பு மேயர் லுக்யான்செங்கோவால் நகரம் தொடர்ந்து நிர்வகிக்கப்பட்டது, அவர் உள்ளூர்வாசிகளின் ஆதரவையும் மரியாதையையும் அனுபவித்தார். கியேவில் உள்ள அதிகாரிகள் அவருக்கு குறிப்பாக ஆர்வம் காட்டவில்லை; அவர் தனது பிரதேசத்தின் முழுமையான எஜமானராக இருந்தார், ஆனால் DPR இன் தலைமைக்கு எந்த எதிர்ப்பையும் வழங்கவில்லை, தொடர்ந்து தேவையான சலுகைகளை வழங்கினார். லுக்யான்சென்கோவின் இருப்பு அவசியம், ஏனென்றால் ஸ்ட்ரெல்கோவ் அவரை வெளியேறும்படி கட்டாயப்படுத்தும் வரை, அவர் ஒவ்வொரு மாதமும் உக்ரேனிய பட்ஜெட்டில் இருந்து பல மில்லியன் டாலர்களைப் பெற முடிந்தது, இது ஓய்வூதியங்கள், பிற சமூக சேவைகள் மற்றும் நகரத்தின் தேவைகளை நோக்கி சென்றது.
இந்தப் பணத்தைப் பெறுவதற்கு மாற்று வழிகள் எதுவும் இல்லை. டொனெட்ஸ்க்கு வந்து, ஸ்ட்ரெல்கோவ் லுக்யான்செங்கோவை நகரத்திலிருந்து வெளியேற்றுவார், இயற்கையாகவே, மக்களின் பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கான வாய்ப்பை இழந்தார், மேலும் அவருக்குப் பதிலாக அவர் தனது நண்பரான பாவெல் குபரேவ்வை முன்மொழிவார். ”. இது நகரின் வாழ்க்கை ஆதரவு மேலாண்மை செயல்முறையின் தற்காலிக இடையூறுக்கு வழிவகுக்கும் மற்றும் அதன் விளைவாக, பல முக்கிய சிக்கல்களில் இடையூறுகளை ஏற்படுத்தும். இதனால், ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் நகரம் தண்ணீரின்றி தவிக்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்த சிக்கலை போரோடேயின் ஆலோசகர் லியோனிட் சிமுனின் மிகவும் சிரமத்துடன் தீர்த்தார்.
ஸ்ட்ரெல்கோவ், ஸ்லாவிக் ஒருங்கிணைப்பை விட்டு வெளியேறி, ஆரம்பத்தில் கோர்லோவ்கா மற்றும் யெனகீவோவில் இகோர் பெஸ்லருடன் நிறுத்த முயற்சிப்பார், ஆனால் கடுமையான மறுப்பைப் பெறுவார். உண்மையில், அப்பனேஜ் இளவரசர்களில் ஒருவர், தனது ராஜ்யத்தை விட்டு வெளியேறி, மற்றவர்களிடம் சென்றார். இது அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லை, மற்ற தளபதிகளின் அதிகாரத்தை அதிகரிக்கவில்லை.
தர்க்கம் இரும்புக் கவசமாக இருந்தது: என்னுடையதை என்னால் வைத்திருக்க முடியவில்லை என்றால், என்னுடையதை நான் ஏன் உனக்கு கொடுக்க வேண்டும்?! உள்ளூர்வாசிகள் தங்கள் பரஸ்பர சண்டைகளில் நடுவராக உணர்ந்த அலெக்சாண்டர் போரோடாயின் அதிகாரமும், ரஷ்ய உருவமும் மட்டுமே ஸ்ட்ரெல்கோவை "பேய்" க்கு தோல்வியுற்ற அணுகுமுறைக்குப் பிறகு, டொனெட்ஸ்கில் ஒப்பீட்டளவில் வலியின்றி குடியேறவும் கட்டளையை எடுக்கவும் அனுமதித்தது.
மே 2014 இல் மரியுபோல் 27 இன் வீழ்ச்சியும் ஸ்ட்ரெல்கோவின் அதிகாரத்தின் கடுமையான சரிவுக்கு பங்களித்தது. மே 9-13 அன்று "அசோவ்"28 நகரைக் கைப்பற்றியது மற்றும் போராளிகள், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் மரணதண்டனையுடன் சோகமான விளைவுகளை ஏற்படுத்திய நேரத்தில், ஸ்ட்ரெல்கோவ் ஏற்கனவே ஸ்லாவியன்ஸ்கால் ஒரு மாதத்திற்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில், அவர் ஏற்கனவே தன்னை போராளிகளின் தளபதி என்று அழைத்தார். மரியுபோல் ஆண்ட்ரி "செச்சென்" போரிசென்கோவின் தலைமையில் சுமார் முப்பது முதல் நாற்பது பேர் கொண்ட போராளிகளின் சிறிய காரிஸனால் கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் ஸ்லாவியன்ஸ்க் இருந்த முக்கிய மற்றும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்பு மையத்தின் ஆதரவை உணராததால், உக்ரேனிய "அசோவ்" தாக்குதலுக்குப் பிறகு நகரம் கைவிடப்பட்டது. அதே நேரத்தில், நகரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள போராளிகளின் தலைமை மத்தியில் உள் காட்டிக்கொடுப்பின் தீவிர அறிகுறிகள் இருந்தன.
மரியுபோலின் வீழ்ச்சிக்குப் பிறகு ஸ்லாவியன்ஸ்க் மீது பெரிய அளவிலான ஷெல் தாக்குதல்கள் தொடங்கிய போதிலும், இந்த மிக முக்கியமான துறைமுக மையத்தின் பாதுகாப்பில் ஸ்ட்ரெல்கோவ் முழுமையான அலட்சியத்தை வெளிப்படுத்தினார். உள்ளூர் களத் தளபதிகளில் ஒருவர் என்னிடம் கசப்புடன் கூறியது போல், அவர் 50 போராளிகளை ஸ்ட்ரெல்கோவுக்கு அழைத்து வந்தார், மேலும் 500 பேரைத் திரட்டத் தயாராக இருந்தார், அவர்களை மரியுபோலுக்கு அனுப்பும் திட்டத்துடன், அவர்களில் கணிசமான பகுதியினர் அங்கிருந்து வந்து தங்கள் நகரத்தைப் பாதுகாக்க விரும்பினர். . ஸ்ட்ரெல்கோவ் அவர்களுக்கு ஆயுதங்களையும் ஆதரவையும் மறுத்து, ஸ்லாவியன்ஸ்க் மற்றும் கிராமடோர்ஸ்கின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறி, வந்தவர்களை அவருடன் தங்கும்படி கட்டளையிட்டார். இங்கே ஒரு கூடுதல் நுணுக்கம் என்னவென்றால், மரியுபோலுக்கு அருகிலுள்ள “அசோவ்” உடனான போரில், உத்தியோகபூர்வ பதவியில் இருந்த ஸ்ட்ரெல்கோவின் முன்னோடி, டிபிஆரின் முதல் பாதுகாப்பு மந்திரி இகோர் காகிம்சியானோவ் 29 கைதியாக பிடிக்கப்பட்டார், மேலும் ஸ்ட்ரெல்கோவ் பங்கேற்பதை எல்லா வழிகளிலும் தவிர்த்தார். பரிமாற்றம் உட்பட இதில் விடுதலை. ஸ்ட்ரெல்கோவ் டிபிஆரை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் குடியரசிற்குத் திரும்புவார்.
எனவே, ஸ்ட்ரெல்கோவ் தன்னை ஒரு தளபதி என்ற கருத்தை ஒட்டுமொத்த தலைமையின் நிபந்தனையற்ற உரிமையுடன் அழித்தார், குறிப்பாக ஸ்லாவியன்ஸ்க், கிராமடோர்ஸ்க், கான்ஸ்டான்டினோவ்கா, ட்ருஷ்கோவ்கா, மரியுபோலைப் பாதுகாக்காமல் விட்டுவிட்டார். உள்ளூர் மக்களைப் பொறுத்தவரை, அவர்கள் கட்டுப்படுத்தும் பிரதேசங்களிலும் அவர் அதையே செய்வார் என்று அர்த்தம். ஜூலை 2014 இல் ஒரு அமர்வு ஒன்றில் DPR இன் உச்ச கவுன்சிலின் பிரதிநிதிகளில் ஒருவர் மேடையில் இருந்து கூறியது போல்: "அவர் எங்கள் நம்பிக்கையை நியாயப்படுத்தவில்லை."
இகோர் நிகோலாவிச் பெஸ்லர் ஸ்ட்ரெல்கோவை நோக்கி குறிப்பாக எதிர்மறையான நிலைப்பாட்டில் தனித்து நின்றார். உண்மை என்னவென்றால், கோர்லோவ்கா, ஸ்லாவியன்ஸ்கை விட மிகப் பெரியதாகவும், பாதுகாக்க கடினமாகவும் இருப்பதால், ஸ்லாவிக் காரிஸனின் பின்வாங்கல் காரணமாக பிந்தைய இடத்தைப் பிடிக்கும். வரவிருக்கும் பல மாதங்களுக்கு, நகரம் இரத்தக்களரி முற்றுகையின் கீழ் இருக்கும், அதில் இருந்து ஸ்ட்ரெல்கோவ் ஸ்லாவியன்ஸ்கில் இருந்து தப்பி ஓடினார். இருப்பினும், "பெஸ்" தனது நகரத்தை காப்பாற்ற முடியும் மற்றும் ஸ்லாவிக் தப்பியோடியவரால் செய்ய முடியாததைச் செய்து பின்வாங்க மாட்டார். ஸ்லாவியன்ஸ்கை விட்டு வெளியேறிய அவர், கான்ஸ்டான்டினோவ்கா மற்றும் ட்ருஷ்கோவ்காவில் தன்னை வலுப்படுத்திக்கொள்ளவில்லை என்று மூத்த தளபதிகளின் மூடிய கூட்டங்களில் குற்றம் சாட்டப்படுபவர் "பேய்" ஸ்ட்ரெல்கோவ். அவரைப் பொறுத்தவரை, "அரக்கன் முதுகில் குத்துவான்" என்பதில் உறுதியாக இருந்தார். இயற்கையாகவே, அத்தகைய வாதங்களின் அபத்தத்தை அனைவரும் புரிந்து கொண்டனர்.
அலெக்சாண்டர் போரோடாய் ஸ்ட்ரெல்கோவை தனது முகமூடியை கழற்றி முதன்முறையாக தொலைக்காட்சியில் தோன்றும்படி கட்டாயப்படுத்திய பிறகு, அவரை "போராளிகளின் முகமாக" மாற்ற முடிவு செய்யப்பட்டது. சாராம்சத்தில், அவர் எட்வார்ட் பாசுரின் 30 இன் விளம்பர பதிப்பாக இருந்தார், அதாவது "பேசும் தலைவர்". போரோடை மற்றும் மத்திய தொலைக்காட்சி சேனல்களின் திறன்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்படும் ஒரு கொடியை உருவாக்க யோசனை இருந்தது, அது உயர்ந்த இளம் பெண்கள், சாதாரண தேசபக்தர்களால் போற்றப்படும், மேலும் இந்த கொடியின் கீழ் மற்றவர்கள் அடக்கமாகவும் திறமையாகவும் தங்கள் வேலையைச் செய்வார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட நோய்க்குறியீடுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இதன் விளைவாக, கொடி படபடத்தது, அவர் தனது சொந்த இயக்குனர் என்று முடிவு செய்தார், மேலும் தனது முக்கிய பணியைத் தவறவிட்டார். பசுரினுடன், ஸ்ட்ரெல்கோவ் செய்த தவறை அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டனர், உண்மையான தலைமையின் செயல்பாட்டிலிருந்து ஊடகப் பகுதியைப் பிரித்தனர்.
ஆனால் இராணுவ கவுன்சிலுக்கு திரும்புவோம்.
முக்கியமாக ஆயுத விநியோகத்துடன் கூட்டங்கள் ஆரம்பமாகின. சில நேரங்களில் அதுவே முடிவாகும். பின்னர் ஸ்ட்ரெல்கோவ் வரைபடத்தில் நிலைமையைப் பற்றிய தனது பார்வையை கோடிட்டுக் காட்டினார், பணிகளை அமைத்தார் மற்றும் தளபதிகளைக் கேட்டார். வழியில், ரஷ்யா தலையிடாவிட்டால் நமது தோல்வி தவிர்க்க முடியாதது என்று அவர் கசப்பான கருத்துக்களை தெரிவித்தார். ஆனால், அவரது கருத்துப்படி, இது மேலும் பாதுகாப்பைத் தடுக்கவில்லை. பொதுவாக, கூட்டங்கள் கடுமையான மனச்சோர்வு பின்னணியுடன் இயற்கையில் மிகவும் அவநம்பிக்கையானவை.
கோன்யா31 (அவரது குடும்பப்பெயரில் இருந்து பெறப்பட்டது) இலிருந்து தனது அழைப்பு அடையாளத்தை மாற்றிய ஜார், மற்றவர்களை விட அடிக்கடி அறிக்கை செய்தார். அவர் துப்பாக்கிப் படையின் மிகவும் போருக்குத் தயாராக இருந்த தலைவர்களில் ஒருவராக இருந்தார். நான் ஏற்படுத்திய அபிப்ராயம் முற்றிலும் நேர்மறையானது. ஒரு சிறிய, அடக்கமான மனிதர் பிடிவாதமாக தனது பட்டாலியனின் நலன்களைப் பாதுகாத்தார் மற்றும் மிகவும் நம்பிக்கையற்ற பணிகளில் பங்கேற்க உத்தரவுகளை ராஜினாமா செய்தார். ஜூலை 30 அன்று நான் வணிக நிமித்தமாக ரஷ்யாவுக்குச் செல்ல வேண்டியிருந்தபோது, நான் ஷக்டெர்ஸ்கில் சந்தித்தது ஜார் மற்றும் ஜாகர்சென்கோ. எங்களுக்கு எதிரே, எதிரி சுற்றிவளைப்பை முடித்துக் கொண்டிருந்தான், நாங்கள் வெளியேறும் வழியில் போராட வேண்டியிருந்தது.
அவருடனும் ஜாகர்சென்கோவுடனும் கைகுலுக்கிய பிறகு, என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை: “பொறு! ஒரு வாரத்தில் உன்னைப் பார்க்கிறேன்." அதற்கு ஜார் அழிந்துபோன மரணவாதத்துடன் பதிலளித்தார்: “ஆஹா! ஒரு வாரம்... இங்கே வாழ்க்கையை நிமிடங்களில் அளவிடுகிறோம்..."
அழிவை வெல்லுங்கள்
ஜூலை இரண்டாம் பாதியில், ஸ்லாவியன்ஸ்க் கைவிடப்பட்டது மற்றும் டிபிஆரின் பல குடியேற்றங்களால் ஏமாற்றமடைந்தது, துப்பாக்கி படைப்பிரிவின் தனிப்பட்ட பிரிவுகள் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையில் அலைந்து திரிந்தன. சிலர் கோடகோவ்ஸ்கியின் “வோஸ்டாக்” க்குச் சென்றனர், மற்றவர்கள் கோர்லோவ்கா, யெனகீவோ அல்லது மேக்கீவ்காவில் உள்ள பெஸ்லருக்குச் சென்றனர். அங்கிருந்து, குழுக்களும் இடம் பெயர்ந்தன. DPR மாநில பாதுகாப்பு அமைச்சகம் கூட ஸ்லாவியன்ஸ்கில் இருந்து கணிசமான எண்ணிக்கையிலான மக்களை சேவையில் சேர்த்தது. ஆரம்பத்தில், அவர்கள் தங்குவதற்கு எங்கும் இல்லை, நான் அவர்களை உள் விவகார இயக்குநரகத்தின் தற்காலிக வெற்று வளாகத்தில் தூங்க அனுமதித்தேன், இது உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளின் ஒழுங்கைப் பாதித்தது, ஆனால் அந்த தீவிர சூழ்நிலைகளில் மக்கள் வெறுமனே உயிர்வாழ வேண்டியிருந்தது.
பொதுவாக, அகதிகளின் எண்ணிக்கை, குறிப்பாக ஸ்லாவிக்-கிராமடோர்ஸ்க் ஒருங்கிணைப்பை விட்டு வெளியேறிய பிறகு, கடுமையாக அதிகரித்தது. உக்ரைனின் ரஷ்ய சார்பு பகுதிகளிலிருந்து தப்பியோடியவர்கள், புதிய கியேவ் அரசாங்கத்துடனும் அதன் தீவிரவாத ஆதரவாளர்களுடனும் மோதலுக்குப் பிறகு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களும் இவர்களுடன் சேர்க்கப்பட்டனர். அது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது.
போராளிகளில் குழப்பத்தின் அளவு அதிகரித்தது. முன்னால் சண்டையிட விரும்பும் போராளிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சியடையத் தொடங்கியது, பின்னால் இருக்க விரும்புகிறது. ரஷ்யாவிலிருந்து வரும் தன்னார்வலர்கள் தெளிவான போர் ஒருங்கிணைப்பு இல்லாமல் அடிக்கடி போருக்குச் சென்றனர். முழு அளவிலான தலைமையகம் இல்லாததால், அலகுகளின் கட்டுப்பாடு ஸ்ட்ரெல்கோவ் மற்றும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட கமாண்டர்களின் கவுன்சில்களால் எழுதப்பட்ட கையால் எழுதப்பட்ட குறிப்புகளாக குறைக்கப்பட்டது. உக்ரேனிய துருப்புக்களின் போர் தயார்நிலையில் படிப்படியாக அதிகரிப்பின் பின்னணியில் என்ன நடக்கிறது. ஆரம்பத்தில் உக்ரைனின் ஆயுதப் படைகள், அதாவது, உக்ரேனிய இராணுவம், சில விதிவிலக்குகளுடன், நேரடிப் போர்களைத் தவிர்த்து, தன்னலக்குழுக்களால் உருவாக்கப்பட்ட தனியார் படைகளின் நரமாமிச நடவடிக்கைகளை அவதானித்திருந்தால் - “தன்னார்வ” தேசியவாத பட்டாலியன்கள், ஸ்லாவியன்ஸ்கை விட்டு வெளியேறிய பிறகு நிலைமை மாறத் தொடங்கியது. . அவர் வெல்ல முடியும் என்று எதிரி நம்பினார், என்ன நடக்கிறது என்பதில் ரஷ்ய இராணுவம் தலையிடவில்லை என்று உறுதியாக நம்பினார், இது அவரது செயல்பாடு, உறவினர் ஒத்திசைவு, ஆக்கிரமிப்பு மற்றும் மோதலுக்கான தயார்நிலையை கூர்மையாக அதிகரித்தது.
ஸ்ட்ரெல்கோவின் விரக்தி மற்றும் மனச்சோர்வைச் சமாளிக்க முடியாமல் போரோடை மற்றும் அன்டியூஃபீவ், ஒரு இணையான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தலைமையகத்தை உருவாக்கத் தொடங்கினர். மேலும் பல அலகுகள், ஸ்ட்ரெல்கோவிடமிருந்து நேரடி கட்டளைகளைப் பெற்றாலும், உறுதிப்படுத்தல் மற்றும் துல்லியமான கட்டளைகளுக்காக அங்கு திரும்பியது.
எப்படியாவது தனது நண்பரை திசைதிருப்ப, போரோடாய் பிரதமரின் அலுவலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் தனது துணை மிரோஸ்லாவா ரெஜின்ஸ்காயாவுடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தார், மேலும் செயலாளராக, தகவல் பணிக்கான உதவியாளரான செர்ஜி கவ்டராட்ஸே நியமிக்கப்பட்டார். ஆனால் தேதிகள் ஆரம்பத்தில் சரியாக இருக்காது மற்றும் தனிப்பட்ட தவறான புரிதல்களுடன் இருக்கும். இதன் விளைவாக, ரெஜின்ஸ்காயா டொனெட்ஸ்கை விட்டு வெளியேறுவார், இது ஸ்ட்ரெல்கோவின் மனச்சோர்வை மேலும் அதிகரிக்கும். டிபிஆரில் இருந்து அவர் வெளியேறிய பிறகுதான் அவர்களது உறவு மீண்டும் தொடங்கும்.
டொனெட்ஸ்கில் ஸ்ட்ரெல்கோவ் வருகையுடன், நகரத்தின் வாழ்க்கை வியத்தகு முறையில் மாறியது. போர் அவரை நெருங்கியது. சட்டம் ஒழுங்கைப் பொறுத்தவரை, நிலைமை மேலும் சிக்கலாகிவிட்டது. ஸ்ட்ரெல்கோவ் தன்னுடன் அழைத்து வந்த 4 ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நகரத்திற்குள், பல்கலைக்கழக தங்குமிடங்கள் மற்றும் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர். மக்கள் ஆயுதங்களுடன் தெருக்களில் சுற்றித் திரிந்தனர். மோதல்களும் துப்பாக்கிச் சூடுகளும் எழுந்தன. துப்பாக்கி பிரிவுகளின் தளபதிகள் அலுவலகங்களை தங்கள் தலைமையகமாகக் கைப்பற்றத் தொடங்கினர். Khmury ஆடம்பரமாக அமைந்திருந்தது - அவரது புதிய தலைமையகம் உக்ரைனில் இருந்து டொனெட்ஸ்க் கவர்னர் அலுவலகத்தில் இருந்தது, தன்னலக்குழு Taruta, அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றொரு உள்ளூர் தன்னலக்குழுவின் கட்டிடங்களின் வளாகத்தில் இருந்தன. மற்றவர்களும் பின் தங்கவில்லை.
புதிதாக உருவாக்கப்பட்ட MGB மற்றும் MVD ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய அறிக்கைகள் மற்றும் அறிக்கைகளால் குண்டு வீசப்பட்டன. "சுழல்" என்ற வார்த்தை அன்றாட பயன்பாட்டில் உறுதியாக நிறுவப்பட்டுள்ளது.
உள்நாட்டு விவகார அமைச்சர் ஓலெக் பெரேசாவும் நானும் இதுபோன்ற பிரச்சினைகள் குறித்து ஸ்ட்ரெல்கோவை தொடர்ந்து உரையாற்றினோம். பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் எங்களுக்கு சமமாக கருதப்பட்ட அவர் மிகப்பெரிய உருவாக்கத்தை வழிநடத்தினார். எனவே, உள் ஸ்திரத்தன்மைக்காக, அவர் ஒழுங்கை பராமரிக்க உதவ வேண்டும். ஸ்ட்ரெல்கோவின் நிலை என்னை ஆச்சரியப்படுத்தியது.
பெரேசாவும் நானும் SBU இன் தொழில்நுட்ப கட்டிடத்தின் குறுகிய நடைபாதையில் மணல் மூட்டைகளின் தடுப்பு வழியாக நடக்கிறோம். சுவிட்ச்போர்டு அலமாரிகளுடன் கூடிய ஒரு பெரிய அலுவலகம், அதில் ஸ்ட்ரெல்கோவ் கமாண்டர்கள் குழுவைக் கொண்டுள்ளது, தாழ்வாரத்தில் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. வெளியேறும் இடத்திற்கு அருகில் இரண்டு அறைகள், நடைபாதையில் இடதுபுறம், அவரது தனிப்பட்ட அலுவலகம். "துத்தநாக" பெட்டிகளின் குவியலால் இணைக்கப்பட்ட தாழ்வாரத்தின் நடுவில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மேசையில் ஒரு ஒழுங்கானவர், ஆயுதங்களை ஒப்படைக்க முன்வருகிறார். ஆயுதங்கள் இல்லை என்று பதில் சொல்கிறேன். கைத்துப்பாக்கி எனது பிரீஃப்கேஸில் உள்ளது, ஆனால் அதை விட்டுவிடுவதில் எனக்கு எந்த அர்த்தமும் இல்லை.
நாங்கள் இடதுபுறத்தில் உள்ள அலுவலகத்திற்குள் செல்கிறோம். வரைபடத்தில் ஸ்ட்ரெல்கோவ். உடல் பதட்டமாக இருக்கிறது, கண்களில் ஒரு கண்ணாடி விரக்தி உள்ளது. நீண்ட நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். இது பரிதாபத்தையும் அனுதாபத்தையும் தூண்டுகிறது. எங்கள் ஓய்வு நேரத்தில் நிலைமையைப் பற்றி விவாதித்து, ஓலெக்கும் நானும் ஒருவருக்கொருவர் சொல்கிறோம், நாங்கள் அவருடைய இடத்தில் இருக்க விரும்பவில்லை, ஸ்லாவியன்ஸ்கை விட்டு வெளியேறுவதைக் கண்டிக்கத் தயாராக இல்லை. ஏனெனில் இந்த நபர் அனுபவிக்கும் பதற்றம் மிகப்பெரியது. ஒரு இராணுவ மனிதன், அடிப்படையில் ஒரு அரை-சிவிலியன் ஆர்வலராக, தன்னம்பிக்கையை உணரும் சூழ்நிலைகள், அவரை பயமுறுத்துகின்றன மற்றும் சோர்வடையச் செய்கின்றன.
ஸ்ட்ரெல்கோவ், தனது சொந்த முன்முயற்சியில், அவர் முன்புறத்தில் நிலைமையை எவ்வாறு பார்க்கிறார் என்று கூறுகிறார். நிலைமை மிகவும் இருண்டதாகத் தெரிகிறது என்று சொல்ல வேண்டும். துருப்புக்களை அனுப்பாமல் நிலைமை ஓரிரு வாரங்களுக்கு மேல் நீடிக்காது என்று அவர் மீண்டும் கூறுகிறார். Snezhnoye32 க்கு கட்டுப்பாட்டு உடல்களை நகர்த்துவதற்கான ஆலோசனையைப் பற்றி விவாதிக்கிறது.
பாதுகாப்பு மந்திரி இகோர் ஸ்ட்ரெல்கோவ் விரக்தியில் இருக்கிறார்
(பின்னர், டான்பாஸுக்குப் பிந்தைய அவரது முதல் நேர்காணல் ஒன்றில், ஸ்ட்ரெல்கோவ் டொனெட்ஸ்கை விட்டு வெளியேறும் முயற்சியைப் பற்றி பேசுவார்:
அலெக்சாண்டர் புரோகானோவ். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில், டொனெட்ஸ்கை விட்டு வெளியேறும் நோக்கங்கள் இருந்ததா, படைகள் மீண்டும் சமமற்றதா?
இகோர் ஸ்ட்ரெல்கோவ். டொனெட்ஸ்கை விட்டு வெளியேற விரும்புவதாக அவர்கள் என்னைக் குற்றம் சாட்டுகிறார்கள். நான் உங்களுக்கு நேர்மையாகச் சொல்கிறேன்: சில சமயங்களில் ரஷ்யாவிலிருந்து உதவி வரும் என்று நான் நம்புவதை நிறுத்திவிட்டேன். நான் நம்புவதை நிறுத்திவிட்டேன்! இதற்கு யாரும் எனக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது ...
...எதிரி ஷாக்டெர்ஸ்க் மற்றும் டோரெஸுக்கு இடையில் சாலையை வெட்டிய தருணத்தில், எனக்கு ஒரு உளவியல் நெருக்கடி ஏற்பட்டது, என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தேன், தலைமையகத்தை ஷக்டெர்ஸ்க் அல்லது ஸ்னெஷ்னோய்க்கு நகர்த்துவது மற்றும் டொனெட்ஸ்க் வெளியேற்றத்தை தயார் செய்வது பற்றி யோசித்துக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் புரிந்துகொண்டேன்: உதவி இல்லை என்றால், நாம் குறைந்தபட்சம் மக்களை காப்பாற்ற வேண்டும் ...
...ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது என்று நான் ஏன் சொல்கிறேன்? ஏனென்றால், அந்த நேரத்தில் நான் தலைமையகத்தை முற்றுகையிடவும், அனைத்து ஊழியர் அதிகாரிகளையும் ஏற்றிச் செல்லவும் தயாராக இருக்குமாறு உத்தரவிட்டேன். மக்கள் என்னை நம்பியதால் எனது உத்தரவுகளை விவாதிக்கவில்லை. நானே ஷாக்டெர்ஸ்க்கு சென்றேன்.
...டோனெட்ஸ்கை சரணடையும் திட்டம் உள்ளதா என்ற கேள்விக்கு நான் பதிலளித்தேன். டொனெட்ஸ்கை சரணடைய வேண்டாம் என்று ஒரு திட்டம் இருந்தது, ஆனால் ஒரு விருப்பமாக, மக்கள், படைகள் மற்றும் வழிமுறைகளை திரும்பப் பெறுதல் மற்றும் காப்பாற்றும் நோக்கத்திற்காக டொனெட்ஸ்கை கைவிட வேண்டும்.)
பதிலுக்கு, உள் பிரச்சினைகளைப் பற்றி விவாதிக்க நாங்கள் முன்மொழிகிறோம். "அழுத்துதல்" மற்றும் பிற குற்றங்களின் பல உண்மைகளைப் பற்றிய தகவல்களை ஓலெக் படிக்கிறார். ஸ்ட்ரெல்கோவின் பல்வேறு தளபதிகள் மற்றும் அவரும் தொடர்ந்து "முன்னணியின் நலன்களுக்காக தற்காலிக திரும்பப் பெறுதல்" என்று அழைக்கப்படுவதற்கு "அறிவுறுத்தல்களை" வழங்குகிறார்கள்.
- இகோர் இவனோவிச்! எங்கள் போராட்டம் மக்களை அடிப்படையாகக் கொண்டது, நம்மை ஆதரிப்பவர்களை நோக்கி நாம் கொள்ளையடிப்பவர்களாக மாறக்கூடாது. குற்றங்களுக்கு உடனடி பதிலளிப்பதற்கு, துறைகளுக்கிடையேயான ரோந்துப் படைகளை உருவாக்குவதும், கூட்டுத் தலைமையகத்தை உருவாக்குவதும் அவசரமானது. போராளிகள் வசிக்கும் இடங்களில் ஒழுங்கை மீட்டெடுப்பது மற்றும் ஆயுதங்களுடன் நகரைச் சுற்றி அவர்களின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவது அவசியம்.
- ஆம், இது அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்போது இல்லை. ஸ்னோட்டை அடிப்படையாகக் கொண்டது நிலைமை! மக்கள் எதையாவது எடுத்துக் கொண்டால், அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஏனென்றால், முந்தைய உரிமையாளர்கள் ஓடிப்போய் தங்கள் வீட்டைக் காட்டிக் கொடுத்தார்கள், மேலும் போராளிகள் தங்கள் உயிரைப் பணயம் வைக்கிறார்கள். இன்று எடுத்தார்கள், நாளை கொன்று விடுவார்கள்! பொதுவாக, நான் ஒரு மோதலைத் தொடங்கினால், அவர்கள் என் கட்டளைகளைக் கேட்க மாட்டார்கள். கோரிக்கைகள் இல்லாமல் செய்ய முடியாது, போதுமான போக்குவரத்து இல்லை, மக்கள் வாழ எங்காவது தேவை.
உண்மையில், ஸ்ட்ரெல்கோவின் இராணுவத்தில் அதிகமானோர் இருந்த பின் மற்றும் விநியோக பிரிவுகள் பெரும்பாலும் குற்றங்களில் ஈடுபட்டன. இகோர் வெசெவோலோடோவிச் அவரது பரிவாரத்தை விரும்பினார். அவரது சில ஊழியர்களின் கூட்டாளிகள் பத்திரிகையாளர்கள், வெளிநாட்டுப் பணிகளின் பிரதிநிதிகள் மற்றும் "பிற உளவாளிகளை" வேட்டையாடத் தொடங்கினர், அதனால்தான் நான் அடிக்கடி எழுந்த பிரச்சினைகளைத் தீர்க்க வேண்டியிருந்தது. அவர்கள் அதை விகாரமாகவும், தொழில் ரீதியாகவும், அர்த்தமில்லாமல் செய்தார்கள். அதே நேரத்தில், கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பவர்களுக்கான ஆர்ப்பாட்டமான தேடல்களை ஏற்பாடு செய்தனர். நிலைமை பெரும்பாலும் தர்க்கம் மற்றும் பொது அறிவுக்கு அப்பாற்பட்டது.
பல அரை கொள்ளைக் குழுக்களும் சண்டையிட விரும்பாத தளபதிகளும் ஸ்ட்ரெல்கோவுக்கு விசுவாசத்தை ஏன் காட்டுகிறார்கள் என்பதை முதலில் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் நான் அதை கண்டுபிடித்தேன். அவர் அவர்களிடம் அதிகம் கோரவில்லை. ஆடம்பரமான, வார்த்தைகளில் வேண்டுமென்றே பக்தி, மேலும் எதுவும் இல்லை. இதற்காக அவர் அவர்களுக்கு ஒரு வகையான "கூரை" கொடுத்தார். பெரும்பாலான சாதாரண போராளிகளின் தன்னலமற்ற மற்றும் தியாகப் போராட்டத்தின் பின்னணியில் இந்த படம் கவனிக்கப்பட்டது, முன் வரிசையில் அவர்களின் முற்றிலும் தன்னலமற்ற சாதனையை நிகழ்த்தியது. அந்த நேரத்தில் வீரர்கள் மற்றும் முன் வரிசையில் உள்ள அவர்களின் தளபதிகள் தங்கள் தளபதியும் அவரது நெருங்கிய வட்டமும் எவ்வளவு விசித்திரமானவர்கள் என்று தெரியவில்லை என்பது நல்லது.
DPR இராணுவ தலைமையகத்தின் கூட்டம். பிரதமர் அலெக்சாண்டர் போரோடாய் நடத்தினார். அருகில் பாதுகாப்பு மந்திரி இகோர் கிர்கின் மற்றும் உள்துறை துணை அமைச்சர், "டான்பாஸ் ஆஃப் டான்பாஸ்" இயக்கத்தின் தலைவர் அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ ஆகியோர் உள்ளனர்.
ஸ்ட்ரெல்கோவ் தனது சுற்றுப்புறங்களுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்பட்டவர். ஜூலை இருபதாம் தேதி, எதிரி ரஷ்யாவுக்கான சாலையை வெட்டுவதற்கு முன்னதாக, 147 காயமடைந்தவர்கள் 145 வாகனங்களில் வெளியேற்றப்பட்டதாக ஒரு கூட்டத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த கார்கள் எங்கிருந்து வந்தன, எண்களின் விகிதம் அவரை குழப்புகிறதா என்று நான் கேட்டபோது, நான் பதில் எதுவும் கேட்கவில்லை.
ஸ்ட்ரெல்கோவ் போரில் ஆர்வம் குறைவாக இருந்தது. என் முன்னிலையில், அலெக்சாண்டர் யூரிவிச் அவருக்கு ஒரு "இராணுவ சர்வாதிகாரம்" என்று உறுதியளித்ததற்காக அவர் பலமுறை போரோடை நிந்தித்தார். இப்போது நிலைமை மாறிவிட்டது மற்றும் "இராணுவ சர்வாதிகாரி" ஆக, குறைந்தபட்சம் ஒருவித ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவது மற்றும் கைவிடப்பட்ட பிரதேசங்களையாவது திரும்பப் பெறுவது அவசியம் என்ற நியாயமான பதில்களுக்கு, "இராணுவ சர்வாதிகாரி" மிகவும் வேதனையுடன் பதிலளித்தார்.
இந்த அர்த்தத்தில், ஆண்ட்ரி பர்கின் மற்றும் டெனிஸ் புஷிலின் இடையேயான தொலைபேசி உரையாடல்களில் ஒன்று, அந்த நாட்களில் SBU ஆல் இடைமறித்து வெளியிடப்பட்டது, இது சுட்டிக்காட்டுகிறது, இதில் அப்போதைய முதல் துணைப் பிரதமர் நிலைமையை மிகவும் சுருக்கமாக வகைப்படுத்தினார்:
“புஷிலின்: நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெலோக்கிடம் பேசினீர்களா?
பர்கின்: ஆமாம், கொஞ்சம்... சரி, ஆமாம், தினமும் கொஞ்சம்...
புஷிலின்: நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள், இல்லையா?
பர்கின்: இல்லை, உண்மையைச் சொல்வதென்றால்... ஆம், அவர் கொஞ்சம் போல... (ஆபாசமான) கர்னல். நேர்மையாக இருக்கட்டும். அவருடன் வந்தவர்கள் தரம் குறைந்தவர்கள். ஒன்றரை மில்லியன் மக்கள் கூடும் நகரத்தில் நடக்கும் போரைப் பற்றிய அவரது கருத்துக்கள்... நகரத்தின் மேயரை ஒரு மோதலுக்கு அழைத்து அவர் கூறும்போது: “பொது போக்குவரத்தை நிறுத்திவிட்டு ஒன்பது மாடி கட்டிடங்களை தகர்ப்போம். நகரின் புறநகர்ப் பகுதியில்”... அவர் முற்றிலும் சீர்குலைந்து அனைத்து சில்லறை வணிகச் சங்கிலிகளின் வேலைகளையும் சீர்குலைத்தார்! அவ்வளவுதான், ஸ்ட்ரெல்கோவை சமாதானப்படுத்த முடியவில்லை, ஏனென்றால் நாங்கள் பஞ்சத்தில் போகிறோம் ... அவர் நிலக்கரியை விடவில்லை ... எங்கள் சுரங்கங்கள் நிற்கின்றன! அவர் சண்டையிடுகிறார் ... (ஆபாசமானது - நல்லது), ஆனால், அவர் விடுவிக்கும் பொதுமக்களை விட மிகக் குறைவான எதிரிகளே இறப்பார்கள்!
அலெக்சாண்டர் போரோடாய் இகோர் ஸ்ட்ரெல்கோவுக்கு அதிகாரப்பூர்வ ஆவணத்தின் உரையை ஆணையிடுகிறார்
புஷிலின்: எனக்கு புரிகிறது...
பர்கின்: அவர் தனது சொந்த வியாபாரத்தை முற்றிலும் கவனிக்கிறார். காத்திருப்பு அறையில் சில முட்டாள்களைப் பார்த்து பத்து மணி நேரம் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். ஏன் என்று எனக்கு உண்மையில் புரியவில்லை. அவர் என்னிடம் சில வங்கிகளைப் பற்றிக் கேட்கிறார்... நான் அவரிடம் கேட்கிறேன்: “கேளுங்கள், ஒருவேளை நீங்கள் ஒரு போரைத் தொடங்குவீர்களா?.. நீங்கள் ஏன் வங்கிகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும்? நீங்கள் ஏன் சில கார்ப்பரேட் மோதல்களைத் தீர்க்க வேண்டும்?"
புஷிலின்: சரி, ஆம்.
பர்கின்: உங்கள் பையன்களை ஆர்டர் செய்ய அழைக்கிறீர்கள், அதனால் அவர்கள் முட்டாள்தனத்தால் பாதிக்கப்படுவதில்லை! முழு நகரமும் புஷ்-அப்களை செய்கிறது, தெரியுமா?! தொகுதிகளாக, மொத்தமாக! அவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு காகிதங்கள் எதுவும் தேவையில்லை, அவர்கள் ஸ்லாவியன்ஸ்கில் இருந்து வந்தவர்கள்! ஊரையே கொள்ளையடிக்கிறார்கள்! நான் அவரிடம் சொல்ல முயற்சிக்கிறேன்: "இதைச் செய்வோம்!" உங்களுக்கு ஏன் இந்த முதலீட்டாளர்கள் தேவை?! ஒரு நாளைக்கு இருநூறு பேர் கேட்கிறீர்கள்! உங்களுக்கு ஏன் இது தேவை?!". அவர் ஒரு “திறமையான தளபதி” என்பது உண்மை, ஹ்ம்ம்... பத்தாயிரம் உக்ரேனியர்களைக் கொல்ல அவர் ஒரு மில்லியன் மக்கள் வசிக்கும் நகரத்தை அழிப்பார்...”34
ஸ்ட்ரெல்கோவைச் சுற்றி ஒரு நெருக்கமான வட்டம் உருவானது, அதில் அவர் மிகவும் சார்ந்திருந்தார். அவர் அவற்றில் சிலவற்றிலிருந்து விடுபட முயன்றார், ஆனால், முகஸ்துதிக்கு மிகவும் எளிதில் பாதிக்கப்படுகிறார், அவர் புகழ்ச்சியின் வலையில் தன்னைக் கண்டார். தளவாடங்களுக்கான அவரது துணை, விக்டோரியா கிரிவோனோசோவா, இந்த அர்த்தத்தில் குறிப்பாக பிரகாசமாக நடந்து கொண்டார்.
அவளால், ஸ்ட்ரெல்கோவின் மற்றொரு துணை, செர்ஜி “க்முரி” உடனான உறவு ஓரளவு மோசமடைந்தது, அவர் சமரசம் செய்யும் பொருட்கள், ஆவணங்களின் அடிப்படையில், அவரது வார்த்தைகளில், ஸ்ட்ரெல்கோவிடம் அறிக்கை செய்தார், நிதி மற்றும் பொருள் நேர்மையற்ற குற்றச்சாட்டில் கைது செய்ய வலியுறுத்தினார். ஸ்ட்ரெல்கோவ் இதைச் செய்ய முயன்றார், ஆனால் வாசலில் இருந்து “விகா-விகா” பாதுகாப்பு அமைச்சரின் மகத்துவத்திற்கான தனிப்பட்ட பக்தியையும் போற்றுதலையும் சத்தியம் செய்யத் தொடங்கினார், இது தனக்கு எதிரான அனைத்து உரிமைகோரல்களையும் முற்றிலும் மறைத்தது.
- விகா-விகாவை என்னிடம் அழைக்கவும்.
- ஆம், இகோர் இவனோவிச்!
விகா-விகா அலுவலகத்திற்குள் உருளுகிறார்கள்.
- இகோர் இவனோவிச்! நான் அவர்களால் மிகவும் சோர்வாக இருக்கிறேன்! அவர்கள் அனைவரும் வெறும் முட்டாள்கள்! உங்களைப் போல் குறைந்த பட்சம் வேறொருவர் ஏன் இல்லை! அல்லது அவர்கள் கோழைகள், அல்லது அவர்கள் அரட்டை அடிக்கிறார்கள், அல்லது அவர்கள் திருடி பிழிகிறார்கள்! நீங்கள் இல்லையென்றால், மரியாதைக்குரிய அதிகாரிகள் எஞ்சியிருக்கிறார்கள் என்று நான் நம்பமாட்டேன்! அவர்கள் ஏன் உங்களைப் பார்க்கவில்லை?! உங்களைச் சந்தித்த விதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்! இப்போது நான் என் உயிரைக் கொடுக்கத் தயாராக இருக்கிறேன் என்று எனக்குத் தெரியும்! என்னை நம்புங்கள், உங்களிடம் அதிக விசுவாசமுள்ள நபர் இல்லை!
- சரி, சரி... உங்கள் இடத்தை ஒழுங்கமைக்கவும்... போ...
விகா-விகாவுடன் கதை தொடரும். ஆகஸ்டில் ஸ்ட்ரெல்கோவ் இனி துருப்புக்களை வழிநடத்த முடியாது என்ற முடிவு முதிர்ச்சியடையும் போது, அவர் ரஷ்யாவிற்கு அனுப்பப்படுவார், விக்கி-விக்கியின் காவலில் இருப்பதுதான் முழுத் தலைமையுடனான அவரது உறவுகளை கடுமையாக மோசமாக்கும் ஊக்கியாக மாறும். டிபிஆர் மற்றும் அலெக்சாண்டர் போரோடை. தனது முக்கிய முகஸ்துதியை இழந்த ஸ்ட்ரெல்கோவ் வெறித்தனமாக பறந்து, அவளை விடுவிக்கக் கோரத் தொடங்குவார், இல்லையெனில் குடியரசை விட்டு வெளியேற மாட்டார் என்று அச்சுறுத்துகிறார். நிச்சயமாக, அவர் தனது இலக்கை அடைய முடியாது, ஆனால் அது உலகத்திற்கு எதிரான அவரது குறைகளின் கோப்பையை நிரப்பும்.
இதற்கிடையில், நாங்கள் நடுத்தர அளவிலான தளபதிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டியிருந்தது, அவர்களுடன் சேர்ந்து, படிப்படியாக ஒழுங்கை மீட்டெடுக்கத் தொடங்கினோம்.
ஸ்ட்ரெல்கோவின் விமர்சனம்
நாம் அனைவரும் நெப்போலியன்களைப் பார்க்கிறோம்;
மில்லியன் கணக்கான இரண்டு கால் உயிரினங்கள் உள்ளன
எங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம்
காட்டுத்தனமாகவும் வேடிக்கையாகவும் உணர்கிறோம்... 35
ஸ்ட்ரெல்கோவைக் கவனித்து, அவரது உள் உலகின் சாரத்தை நானே தீர்மானிக்க முயற்சித்தேன், இது அவரது செயல்களை பாதிக்கிறது. சாத்தியக்கூறுகளின் நடைமுறைப் பகுப்பாய்விற்கும் மேலும் செயல்களை முன்னறிவிப்பதற்கும் இந்தப் புரிதல் முக்கியமானதாக இருந்தது, அந்த நேரத்தில் அது சார்ந்தது.
தனிப்பட்ட முறையில், இதேபோன்ற சூழ்நிலைகளில், ரஷ்ய பயிற்சி உளவியலாளர் விக்டர் பொனோமரென்கோவின் “செவன் ரேடிகல்ஸ்” 36 முறையின்படி மக்களை வகைப்படுத்த நான் நீண்ட காலமாக முயற்சித்தேன், இது நிபுணர் அல்லாதவர்களுக்கு வசதியானது மற்றும் நடைமுறைக்குரியது (“காட்சி பாத்திரத்தை அங்கீகரிக்கும் முறை மற்றும் நடத்தை மேலாண்மை"). முக்கிய குணங்கள் மற்றும் குணநலன்களின் (தீவிரவாதிகள்) பகுப்பாய்வின் அடிப்படையில் அதன் சாராம்சம் வழித்தோன்றலுக்கு வருகிறது, இது அவர்களின் தொடர்புகளில் ஒரு தனிப்பட்ட சுயவிவரத்தை உருவாக்குகிறது.
பொனோமரென்கோ இந்த குணங்களை மனநல நோய்களின் சொற்களுடனான ஒப்புமை மூலம் அடையாளம் கண்டார், இது நோயியல் தீவிரமடைவதற்கு முன் குணநலன்களை வகைப்படுத்துகிறது, ஏனெனில் மனநோய் சில புதியவற்றை உருவாக்காது, ஆனால் ஒரு நபர் ஆரோக்கியமாக இருந்தபோது உள்ளார்ந்த முந்தைய தன்மையை மட்டுமே மாற்றியமைக்கிறது. ஏழு முக்கிய தீவிரவாதிகள் வெறி, வலிப்பு, சித்தப்பிரமை, உணர்ச்சி, ஸ்கிசாய்டு, ஹைபர்தைமிக் மற்றும் ஆர்வமுள்ளவர்கள். கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நிகழ்வுகளில் "-id-" பின்னொட்டு "ஒற்றுமை" என்று பொருள்படும். இந்த நிபுணரின் பணியின் அடிப்படையில் மேலும் முடிவுகள் எடுக்கப்பட்டன.
ஸ்ட்ரெல்கோவ் தொடர்பான இந்த முடிவுகள் அவநம்பிக்கையானவை.
ஸ்ட்ரெல்கோவின் தனிப்பட்ட அடிப்படை தீவிரமானது, சித்தப்பிரமை மற்றும் ஸ்கிசாய்டு வகைகளின் கலவையாக முக்கிய வகைகளாகவும், மேலும் வெறித்தனமானவை கூடுதல் ஒன்றாகவும் தெளிவாகத் தெரிந்தது.
உங்களுக்குத் தெரியும், சித்தப்பிரமைகள் கண்டிப்பாக வரையறுக்கப்பட்ட வழியில் வகைப்படுத்தப்படுகின்றன. அத்தகைய தீவிரவாதியின் பொதுவான குணாதிசயங்களின் அடிப்படையில், அதன் தாங்குபவர் பெரும்பாலும் வலுவான தலைமைத்துவ குணங்களைக் கொண்டிருக்கிறார். அவர் அனைத்து பாணிகளையும் விட கிளாசிக் பாணிகளை விரும்புகிறார். முக்கிய காரணம் என்னவென்றால், கிளாசிக்கல் பாணியானது தனிப்பட்ட இலக்குகளை விட பொது இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் நிபந்தனையற்ற முன்னுரிமையை பிரதிபலிக்கிறது. இது சமூகத்தின் நம்பிக்கையான, ஒருங்கிணைந்த வலிமையையும், அதன்படி, அதன் நலன்களுக்கு சேவை செய்ய விருப்பத்தையும் குறிக்கிறது. ஆனால் படிப்பதைப் பற்றிய புரிதலில் மட்டுமே. உழைப்பின் மீது காதல் கொண்ட கடின உழைப்பாளி. எனவே, அவரைச் சுற்றியுள்ள அனைத்தும் அவரது முக்கிய செயல்பாடு மற்றும் அவர் தேர்ந்தெடுத்த இலக்கின் முத்திரையைக் கொண்டுள்ளது. சித்தப்பிரமை அவர் எங்கிருந்தாலும் வேலை செய்கிறார்.
I.ஸ்ட்ரெல்கோவ்
பாத்திரத்தில் சித்தப்பிரமை போக்கு நோக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உயர் செயல்திறன், தடைகளை கடப்பதில் விடாமுயற்சி, தலைமை, அதாவது, திட்டங்களின் அளவு காரணமாக உதவியாளர்களுக்கான ஒரு புறநிலை தேவை.
இருப்பினும், பிரபலமான சித்தப்பிரமை நிலைத்தன்மை, ஒருவரின் சொந்த நம்பிக்கை - மற்றும் ஒருவரின் சொந்தம் மட்டுமே! - சரியாக இருப்பது பிடிவாதம், தயக்கம் மற்றும் உங்கள் எதிரியைக் கேட்க இயலாமை, வேறுபட்ட, பெரும்பாலும் பகுத்தறிவுக் கண்ணோட்டத்தை உணர. உலகக் கண்ணோட்டம் மற்றும் இலக்கு அமைப்பின் மையத்தில் ஒருவரின் சுயநலத்தை கவனமாக வளர்ப்பது உள்ளது. ஒரு உற்சாகமான ஈகோ மற்றும் ஒரு முக்கியமற்ற, அபூரண, தீய உலகம் உள்ளது, அதன் விதிகளின்படி அவசர மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. பிறருடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்காமல், பிறரிடமிருந்து திருடப்பட்டாலும், சித்தப்பிரமை தனக்கான முக்கியத்துவத்தைக் கொடுக்கிறார்கள். உலகத்தைப் பற்றிய ஒரு பக்க கருத்து இந்த குணத்தின் மறுபக்கமாகும். ஒருதலைப்பட்சமும் எளிமையும். ஏனென்றால், எல்லோருக்கும் புரியும் ஒரு முழக்கமாக எளிமைப்படுத்தாமல், வெகுஜனங்களின் உணர்வை ஒரு யோசனையுடன் கைப்பற்றுவது சாத்தியமில்லை. யோசனைகளை எளிமைப்படுத்துவது அவற்றின் உண்மையான, அசல் அர்த்தத்தை சிதைக்கிறது. சித்தப்பிரமை உண்மையில் மிகவும் பழமையானது.
ஒரு யோசனைக்கான சித்தப்பிரமை பக்தி என்பது பதட்டத்தின் விளைவாகும், இது நரம்பு மண்டலத்தில் உள்ளது மற்றும் அதை பலவீனப்படுத்தும் கரிம மாற்றங்களின் விளைவாகும். ஒரு சாதாரண சித்தப்பிரமைக்காரன் தேர்ந்தெடுத்த பாதையிலிருந்து விலகிச் செல்ல பயப்படுகிறான், ஒரு கைப்பிடியைப் போல யோசனையில் ஒட்டிக்கொள்கிறான்.
அதே நேரத்தில், மக்கள், எந்த சொல்லாட்சியைப் பயன்படுத்தினாலும், மற்றவர்களை தங்கள் லட்சியங்களை பூர்த்தி செய்வதற்கான எரிபொருளாக மட்டுமே கருதுகின்றனர்.
இந்த வகையுடன் தொடர்புகொள்வதன் தனித்தன்மையை கணக்கில் எடுத்துக்கொள்வது இங்கே எனக்கு முக்கியமானது. பொதுவாக, ஒரு சித்தப்பிரமை கொண்ட நபருடன் தொடர்புகொள்வதில் ஒரு பெரிய தவறு உங்கள் வாதங்களால் அவரை நம்ப வைக்கும் முயற்சியாகும். எந்த வாதங்களும் நம்பிக்கைகளும் ஒரு சித்தப்பிரமை கொண்ட நபருக்கு எடை இல்லை.
இருப்பினும், பல கூடுதல் அறிகுறிகள் இன்னும் ஸ்ட்ரெல்கோவை உன்னதமான, "தூய்மையான" சித்தப்பிரமையிலிருந்து வேறுபடுத்துகின்றன. அவரது அசல் நோய்க்குறியீட்டில் மற்ற நோய்க்குறியியல் சேர்க்கப்பட்டது. அடுத்து, மிக முக்கியமான, தீவிரமான ஸ்ட்ரெல்கோவ் தோன்றினார், அவர் ஒன்றாக தனது தனித்துவத்தை வடிவமைத்தார்.
இது ஸ்கிசாய்டு. ஸ்கிசோஃப்ரினியா ஒரு எல்லைக்கோடு அல்ல, ஆனால் இகோர் வெசெவோலோடோவிச்சின் முற்றிலும் நோயியல் நிலை என்று நம்புவதற்கு உண்மை மற்றும் வாழ்க்கை வரலாற்று காரணங்கள் உள்ளன என்ற உண்மையை கணக்கில் எடுத்துக்கொண்டால், இந்த அறிகுறியின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்துவது கடினம். அவரது செயல்களின் வலிமிகுந்த நேரியல் தொடுதலை அவர் உருவாக்கினார்.
ஸ்கிசாய்டுகள் மற்ற அனைவரிடமிருந்தும் வேறுபடுகின்றன (ஸ்கிசாய்டுகள் அல்லாதவர்கள், மரபுவழி சிந்தனை கொண்டவர்கள்) அவர்களைச் சுற்றியுள்ள உலகில் உள்ள பொருள்களின் கருத்துக்கள் முக்கியமாக மட்டுமல்ல, இரண்டாம் நிலை, மூன்றாம் மற்றும் பத்தாவது தரவரிசை குணங்களின் அடிப்படையில் உருவாகின்றன. ஸ்கிசாய்டுகள் கற்பனையான, கருதப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் கூட எளிதில் கருத்துக்களை உருவாக்குகின்றன, சில நேரங்களில் வெளிப்படையான, உண்மையானவற்றைப் புறக்கணிக்கின்றன. நிகழ்வுகளின் முக்கிய மற்றும் முக்கியமற்ற, உண்மையான மற்றும் மாயையான குணங்கள் இரண்டும், சமமான நிகழ்தகவுடன், ஸ்கிசாய்டின் நனவில் முக்கிய, அடிப்படையில் முக்கியமான ஒன்றின் இடத்தைப் பெறலாம். ஒரு ஸ்கிசாய்டு ஒவ்வொரு பாடத்திற்கும் சமமான அர்த்தமுள்ள பல கருத்துக்களைக் கொண்டுள்ளது.
இந்த வகையுடன் தொடர்புகொள்வதற்கான பிரத்தியேகங்கள், இந்த விசித்திரமான ஆன்மாவின் இருண்ட ஆழத்தில் தேவையில்லாமல் ஊடுருவ முயற்சிக்காமல், தூரத்தை வைத்து, அவர்களுடன் முறையாக நட்புறவை ஏற்படுத்துவதற்கான பரிந்துரைகள். இரண்டாவதாக, வாதங்கள் மற்றும் நியாயமான வாதங்களுக்கு இயல்பான போதுமான எதிர்வினையின் முடிவுகள் இல்லாததற்கு தயாராக இருங்கள். மூன்றாவதாக, நோயாளியுடன் நல்லுறவு ஏற்பட்டால், இதிலிருந்து எதிர்மறையான விளைவுகளை எதிர்பார்க்கலாம். இந்த பண்பு, சித்தப்பிரமை போன்றது, இது சம்பந்தமாக சுய-நியாயப்படுத்தல்களின் கடினமான அமைப்புடன் "நன்றியுடன்" இருப்பதற்கான திறன்களின் பற்றாக்குறையை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டாக, ஸ்ட்ரெல்கோவுக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் சப்ளை செய்த அலெக்சாண்டர் போரோடாய், அவரது குடும்பத்திற்கு உதவினார், சேவையில் இருந்து மகத்தான பணிநீக்கம் செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்தது, அவரை முதலில் கிரிமியாவிற்கும் பின்னர் டான்பாஸுக்கும் பதவி உயர்வு அளித்தார், இதை முழுமையாக உணர்ந்தார்.
சரி, ஸ்ட்ரெல்கோவ் "உலகப் பெருமையை" எளிதில் ஏற்றுக்கொள்ள உதவிய அடுத்த தீவிரவாதி வெறி. இந்தப் போக்கானது, சுயம் ஒரு முக்கிய இடத்தைப் பிடித்திருக்கும் உலகின் மாதிரியை உருவாக்கி பொது மக்களுக்கு வழங்குவதாகும். ஆனால், சித்தப்பிரமையைப் போலல்லாமல், இங்கே முக்கியமானது அவர் ஊக்குவிக்கும் "சூப்பர் யோசனை" அங்கீகாரம் அல்ல, மாறாக தன்னைப் பற்றிய மதிப்பீடு. எனவே, இரண்டு குணங்கள் ஒரே நேரத்தில் ஸ்ட்ரெல்கோவை புகழ் தாகத்தை நோக்கி மிகவும் வலுவாக தள்ளியது. எதிர்காலத்தில், ரஷ்ய அதிகாரிகளுக்கு எதிரான ஸ்ட்ரெல்கோவின் முக்கிய புகார்களில் ஒன்று, அவர் ஊடகங்களுக்கான அணுகலில் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும், அங்கு, ஒருபுறம், அறியப்பட்ட உண்மையின் ஒளியால் நன்றியுள்ள மனிதகுலத்தை அவர் ஒளிரச் செய்ய முடியும். அவருக்கு மட்டுமே (குரல் கொடுத்த ஸ்ட்ரெல்கோவில் ஒருபோதும் சுயாதீனமான எதுவும் இல்லை என்ற போதிலும்), மறுபுறம், தகுதியான விருதுகளைப் பெற.
ஸ்கிசாய்டிசம் ஸ்ட்ரெல்கோவை கடினமான மற்றும் சாதாரணமான விசித்திரக் கதைகளை எழுத கட்டாயப்படுத்தியது என்றால், 37 மறுகட்டமைப்பிற்கான அவரது ஆர்வத்தை வெறித்தனமாக வடிவமைத்தது. ஏனெனில், புனரமைப்பு மூலம் வரலாற்று, கலாச்சார மற்றும் பிற சமூகப் பிரச்சினைகளைத் தீர்க்கும் பலரைப் போலல்லாமல், ஸ்ட்ரெல்கோவ் சில ஆடைகள் மற்றும் பொருத்தமான சூழ்நிலையில் அழகாகவும் புனிதமாகவும் தோற்றமளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே இதில் ஆர்வம் காட்டினார். டான்பாஸில் அவரது குறுகிய காலம் அத்தகைய வாய்ப்பை வழங்கியபோது, புனரமைப்பு மறக்கப்பட்டது.
ஹிஸ்டீரியா பலவீனமான நரம்பு மண்டலத்தை அடிப்படையாகக் கொண்டது. நரம்பியல் இயற்பியலில், நரம்பு மண்டலத்தின் பலம்/பலவீனம் பொதுவாக நீண்ட காலத்திற்கு உற்சாகத்தின் செயல்முறையைத் தாங்கும் திறன் (அல்லது இயலாமை) மூலம் மதிப்பிடப்படுகிறது. எனவே, ஒரு ஹிஸ்டீராய்டு தீவிரத்தின் முக்கிய உள் நிலைகளில் ஒன்று, நரம்பு மண்டலத்தின் இயலாமை ஒப்பீட்டளவில் நீண்ட காலத்திற்கு உற்சாகத்தைத் தாங்கும். நடத்தை மட்டத்தில், இதன் பொருள் இடைப்பட்ட, நிலையற்ற செயல்திறன், ஆற்றல் திறன் அதிகரித்த குறைவு. இந்த குணங்கள்தான் ஸ்ட்ரெல்கோவை நீண்ட காலமாக "ஸ்லாவிக் உட்காரவை" தாங்க அனுமதிக்கவில்லை, பின்னர் டொனெட்ஸ்க் நிச்சயமற்ற தன்மையின் தீவிரம் மற்றும் கிரிமியாவில் முறையான நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கான முந்தைய நிகழ்வுகள் மற்றும் ஸ்லாவியன்ஸ்கில் நுழைவதற்கான முடிவை எடுக்கும்போது பொறுமை.
வெறிபிடித்தவர்களுக்கு, அவர்களின் ஆழ்ந்த அகங்காரம் மற்றும் ஈகோசென்ட்ரிஸத்துடன், மக்கள் அவர்களைக் கேட்கும் மற்றும் போற்றும் பார்வையாளர்களாக மட்டுமே முக்கியம். அவர்கள் யாரையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை, அவர்கள் யாரிடமும் அனுதாபம் காட்ட மாட்டார்கள், அவர்கள் ஒரு "கண்ணாடி பிரதிபலிப்பு" போல, அவர்களின் உரையாசிரியரின் உளவியல் நிலையை மட்டுமே பின்பற்ற முடியும், அதற்கு மேல் எதுவும் இல்லை.
வெறித்தனமான போக்கின் இருப்பு எப்போதும் தனது சொந்த முயற்சிகளின் முடிவுகளை நோக்கிய பொருளின் அணுகுமுறையை பாதிக்கிறது: அவர் வெற்றிகளை மிகைப்படுத்தி தோல்விகளை புறக்கணிக்கிறார். ஒருபுறம், ஒருவரின் தவறான நம்பிக்கை, ஒரு "வழிகாட்டி நட்சத்திரம்", நிச்சயமாக சிரமங்களை சமாளிக்க உதவுகிறது, மறுபுறம், அது தன்னம்பிக்கையை சேர்க்கிறது மற்றும் தவறுகளைச் சரிசெய்வதற்கும் அவற்றை ஒப்புக்கொள்வதற்கும் மற்றவர்களின் ஆலோசனையின் தேவையை முற்றிலும் புதைக்கிறது. . எனவே, சில நேரங்களில் ஒரு ஸ்கிசாய்டு தீவிரவாதி மட்டுமே ஸ்ட்ரெல்கோவில் தனது அன்பான சுயத்தைப் பற்றிய சில சந்தேகங்களை உருவாக்கினார்.
பொருளின் தன்மை வெளிப்படையான ஈகோசென்ட்ரிஸத்தைக் காட்டியது, ஒருவரின் தகுதியின் உயர் மதிப்பீட்டைப் பெறுவதற்கான விருப்பம் (அணியின் தகுதிகளை தனக்குத்தானே கற்பிக்கும் போக்குடன்). அவர்களின் சொந்த தனித்துவம், சிறப்பு பணி மற்றும் சமூக-வரலாற்று முக்கியத்துவம் பற்றிய எண்ணங்கள் எப்போதும் அத்தகைய வகைகளின் மனதில் தோன்றும். தொழில் வளர்ச்சிக்கான லட்சியமும் ஆசையும் தீவிரமடைகிறது.
தனிப்பட்ட உளவியல் சுயவிவரத்தின் சுட்டிக்காட்டப்பட்ட தனிப்பட்ட குணாதிசயங்கள் அனைத்தும் ஒரு வெளிப்படையான சமூக ஆளுமைக் கோளாறுடன் (அல்லது சமூகவியல்) சம்பந்தப்பட்ட நபரில் உறுதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. நவீன மனநல அறிவியல் சமூகவியல் என்பது நடத்தை மற்றும் நடைமுறையில் உள்ள சமூக நெறிமுறைகளுக்கு இடையே உள்ள மொத்த முரண்பாடு என வரையறுக்கிறது, பின்வரும் அறிகுறிகளால் வகைப்படுத்தப்படுகிறது (நோயறிதலுக்காக, ஒரு மனநல மருத்துவருக்கு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகோல்கள் மட்டுமே பொருந்த வேண்டும்):
அ) மற்றவர்களின் உணர்வுகளுக்கு அலட்சியம்;
b) பொறுப்பற்ற மற்றும் சமூக விதிகள் மற்றும் பொறுப்புகளை அலட்சியம் செய்யும் முரட்டுத்தனமான மற்றும் நிலையான நிலை;
c) அவற்றின் உருவாக்கத்தில் சிரமங்கள் இல்லாத நிலையில் உறவுகளை பராமரிக்க இயலாமை;
ஈ) விரக்தியைத் தாங்கும் மிகக் குறைந்த திறன், அத்துடன் வன்முறை உட்பட ஆக்கிரமிப்பு வெளியேற்றத்திற்கான குறைந்த வரம்பு;
இ) குற்ற உணர்வு மற்றும் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பயனடைய இயலாமை, குறிப்பாக தண்டனை;
f) மற்றவர்களைக் குறை கூறும் ஒரு உச்சரிக்கப்படும் போக்கு அல்லது ஒருவரின் நடத்தைக்கு நம்பத்தகுந்த விளக்கங்களை முன்வைப்பது, இது சமூகத்துடன் மோதலுக்கு வழிவகுக்கும்.
கூடுதல் அறிகுறியாக, நிலையான எரிச்சல் ஏற்படலாம். குழந்தை பருவத்திலும் இளமைப் பருவத்திலும், நோயறிதலை ஒரு நடத்தை சீர்குலைவு மூலம் உறுதிப்படுத்த முடியும், இது ஸ்ட்ரெல்கோவை நெருக்கமாக அறிந்தவர்களின் மதிப்புரைகளின்படி, ஏற்பட்டது.
சர்வதேச மருத்துவ நடைமுறையில், ஆளுமைக் கோளாறுக்கான பொதுவான அளவுகோல்களுக்கு கூடுதலாக, பின்வரும் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் இருக்க வேண்டும்:
1. சமூக நெறிமுறைகள் மற்றும் சட்டங்களை மதிக்க இயலாமை.
2. பாசாங்குத்தனம், அடிக்கடி பொய்கள், புனைப்பெயர்களைப் பயன்படுத்துதல் அல்லது லாபத்தைப் பெறுவதற்காக மற்றவர்களை ஏமாற்றுதல்.
3. மனக்கிளர்ச்சி.
4. எரிச்சல் மற்றும் ஆக்கிரமிப்பு.
5. உங்கள் மற்றும் மற்றவர்களின் பாதுகாப்பை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் ஆபத்துக்களை எடுப்பது.
6. தொடர்ச்சியான பொறுப்பற்ற தன்மை, ஒரு குறிப்பிட்ட பணி அட்டவணையை பராமரிக்க அல்லது நிதிக் கடமைகளை நிறைவேற்றுவதில் மீண்டும் மீண்டும் தோல்வியால் வெளிப்படுகிறது.
7. வருந்துதல் இல்லாமை, பகுத்தறிவு அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் அலட்சியம், பிறரை தவறாக நடத்துதல் அல்லது மற்றவர்களிடமிருந்து திருடுதல் ஆகியவற்றால் வெளிப்படுகிறது38.
ஸ்ட்ரெல்கோவில் இந்த அறிகுறிகளின் போதுமான தொகுப்பு அவதானிப்புகளால் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டறியப்பட்டது.
பொதுவாக, புத்திசாலித்தனமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய நகரவாசியின் கிட்டத்தட்ட உன்னதமான வகைகளில் இதுவும் ஒன்றாகும், குழந்தை பருவத்தில் பலவீனமான மற்றும் சமூகமற்ற, அவர் கண்டுபிடித்த ஒரு மாயை உலகில் வாழ்ந்து, பல ஆண்டுகளாக தன்னை புண்படுத்தியவர்கள் மீது குறைகளை குவித்து, பழிவாங்குவதை ஒத்திவைத்தார். "நான் பின்னர் காட்டுகிறேன்" என்ற வார்த்தைகளுடன் சரியான வாய்ப்பு வரும் வரை, நீங்கள் என்னை இன்னும் அடையாளம் கண்டுகொள்வீர்கள்," ஒரு மூடிய கனவு காண்பவர் மற்றும் உணர்ச்சி ரீதியாக சேதமடைந்த வகை. அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் தனது மந்தமான தன்மையைத் தாண்டி, வலிமிகுந்த பண்புகளின் செல்வாக்கின் கீழ் அசல் நிலையான தனிப்பட்ட குணங்களின் தலைக்கு மேலே குதிக்க முயன்றார். ஸ்ட்ரெல்கோவ் ஒரு குழந்தையாக கடுமையான உளவியல் அதிர்ச்சியை அனுபவித்ததற்கான அறிகுறிகள் இருந்தன. இதன் விளைவாக, நபர் தனது நோய்க்குறியீட்டை தனித்தன்மையின் வகைக்கு உயர்த்தினார்.
எனவே, முக்கிய அம்சம் என்னவென்றால், விமர்சன சுய பகுப்பாய்வு செய்ய முடியாத ஒரு வாடிக்கையாளர் எங்களிடம் இருந்தார், அவருடைய சொந்த நோக்கத்தையும் பணியையும் பெரிதுபடுத்துகிறார், ஆனால் நீண்டகால உளவியல் அழுத்தத்தைத் தாங்க முடியவில்லை, சுய விளக்கக்காட்சியில் ஆர்வமுள்ளவர் மற்றும் அவரைச் சுற்றியுள்ள உலகத்தை ஒரு இடமாக உணருகிறார். அவருக்கும் நிறுவப்பட்ட அமைப்புக்கும் இடையே நிலையான மோதல். ஸ்ட்ரெல்கோவ் உடனான தொடர்புகளை ஒழுங்கமைக்கும்போது இவை அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
லியோனிட் பரனோவ், டிபிஆர் சிறப்புக் குழுவின் தலைவர்
(ஜூன் 2014)
 
காட்சிகளைத் தீர்மானித்தல்
பணியாளர் சூழல்
ஒரு துறையை உருவாக்கும் போது, பொதுவாக, எல்லா இடங்களிலும், முக்கிய பிரச்சினை பணியாளர்கள் வேலை. ஆனால் யாரிடமிருந்து பணியமர்த்துவது? நான் டிபிஆருக்கு வந்த நேரத்தில், சாரணர் விளையாடுவது, அவர்களின் இலட்சியங்கள் மற்றும் வளாகங்களை செயல்படுத்துவதில் மாநில பாதுகாப்பின் பங்கேற்பு பற்றிய எனது குழந்தை பருவ கனவுகள் அனைத்தும், மர்மமான உளவாளிகள் மற்றும் “தி பார்ன் ஐடென்டிட்டி” பற்றி நான் பார்த்த படங்கள் அனைத்தும் ஏற்கனவே இருந்தன. உணர்ந்தேன். எங்காவது NKVD, சிறப்புத் துறைகள், இராணுவ உளவுத்துறை, சிறப்பு புலனாய்வு, இராணுவ எதிர் நுண்ணறிவு, இராணுவம் அல்லாத எதிர் உளவுத்துறை மற்றும் பிற எதிர் புலனாய்வுகள் உருவாக்கப்பட்டன.
பயமுறுத்தும் அறிகுறிகளின் இந்த பைத்தியக்காரத்தனம், உள்ளடக்கத்துடன் தளர்வாக தொடர்புடையது, உள்ளூர் ஆர்வலர் லியோனிட் பரனோவ் தலைமையிலான ஒரு சிறப்புக் குழுவால் முடிசூட்டப்பட்டது. நான் வந்தவுடன், போரோடாய் அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ மற்றும் லியோனிட் பரனோவ் ஆகியோரை அழைத்தார். ஜகார்சென்கோ, ஓப்லாட்டுடன் சேர்ந்து, அவர் உள் விவகார அமைச்சகம் மற்றும் பெரேசாவை நேரடியாகக் கீழ்ப்படுத்தினார், அதே நேரத்தில் ஓப்லாட்டை தனது தனிப்பட்ட இருப்புக்குக் கொண்டு வந்தார். அந்த நேரத்திலிருந்து அவர் பிரதமராக நியமிக்கப்படும் வரை, அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ டிபிஆரின் உள்துறை துணை அமைச்சராக இருந்தார், மேலும் ஓப்லாட் உள் துருப்புக்களின் அடிப்படையாக பட்டியலிடப்பட்டார். ஒலெக் பெரேசாவின் பரிந்துரையின் பேரில், அமைச்சர்கள் அமைச்சரவை அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோவுக்கு "மேஜர்" பதவியை வழங்கியது.
நான் சிறப்புக் குழுவின் தலைமைப் பொறுப்பை ஏற்றேன். தோழர்கள் முக்கியமாக போலீஸ் மற்றும் கமாண்டன்ட் செயல்பாடுகளில் ஈடுபட்டதால், இந்த அலகு அதிக பயன் இல்லை. மேகேவ்காவில், அவர்கள் ஒரு வகையான தனிமைப்படுத்தப்பட்ட வார்டை அமைத்தனர்; மீறுபவர்கள் அங்கு வைக்கப்பட்டனர், ஒழுங்கு பராமரிக்கப்பட்டனர், சில சமயங்களில் அவர்கள் எதிரியின் "கனவுகளை" உருவாக்கினர்.
உண்மையில், பயமுறுத்தும் அறிகுறிகளுடன் தங்களைத் தொங்கவிட்ட நல்ல மற்றும் பெரும்பாலும் அப்பாவியான தோழர்கள், எதையும் செய்கிறார்கள், ஆனால் பாரம்பரிய மாநில பாதுகாப்பு வேலை செய்யவில்லை. புரட்சிகர நெருப்பு பலவிதமான அந்துப்பூச்சிகளை ஈர்த்தது. சிறந்த சந்தர்ப்பத்தில், போதைப்பொருள் வியாபாரிகளையோ அல்லது போதைப்பொருள் வியாபாரிகளாக அவர்கள் கருதியவர்களையோ பிடித்தார்கள், மோசமான நிலையில்... மோசமானவர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரையும் ஊழியர்களிடமிருந்து நீக்கி, மறு சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டேன்.
அடுத்த அப்பாவைப் போன்றவர்களும் இருந்தனர் (கிராஸ்னோடர் மகப்பேறு மருத்துவமனையின் அவசர சிகிச்சைப் பிரிவில் இருந்ததை விட டொனெட்ஸ்கில் அதிகமான அப்பாக்கள் இருந்தனர்). உள்ளூர் உளவுத்துறை மற்றும் எதிர் உளவுத்துறையின் இடிபாடுகளை வரிசைப்படுத்தியபோது, விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் நூறு போராளிகள் குழுவை நான் கண்டேன். இது முக்கியமாக ரஷ்ய தன்னார்வலர்களைக் கொண்டிருந்தது. அவர்களின் தளபதி, தன்னை பாட்யா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு, அவர்கள் மாநில பாதுகாப்பு சிறப்புப் படைகள் என்று கடுமையாக அறிவித்தார். பின்னர், அதிக விழா இல்லாமல், பணியாளர்களின் கண்ணோட்டத்தையும், நிகழ்வுகள் மற்றும் விரோதங்களில் பங்கேற்பது பற்றிய அறிக்கையையும், செயல்பாட்டு நிலைமையின் மதிப்பீடு மற்றும் போர் பயன்பாட்டிற்கான முன்மொழிவுகளையும் கோரினேன். இதன் விளைவாக, வெட்கமடைந்த அப்பா அவர்கள் எங்கும் சண்டையிடவில்லை என்று ஒப்புக்கொண்டார், ஆனால் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே "மாநில பாதுகாப்பு" என்ற மந்திர வார்த்தைக்கு விவரிக்க முடியாத வகையில் ஈர்க்கப்பட்டதால் ஒன்றாக ஒட்டிக்கொண்டனர். MGB இன் நலன்களுக்காக மக்கள் முற்றிலும் பயனற்றவர்கள். இது மிகவும் மோசமான விருப்பம் அல்ல.
DPR MGB இன் ஆரம்ப முதுகெலும்பு சிறப்புக் குழுவின் பணியாளர்கள் மற்றும் SBU, SVRU39 இன் முன்னாள் படைவீரர்களைக் கொண்டிருந்தது, அவர்கள் நிகழ்வுகள் தொடங்குவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ராஜினாமா செய்தனர். வெறுமனே மற்றவர்கள் இல்லை. பின்னர், டிபிஆரின் நிலைமை நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்பதை உணர்ந்து, உக்ரேனிய சிறப்பு சேவைகளின் ஊழியர்கள் அடைந்தனர். அவர்கள் எல்லா இடங்களிலும் தொழிலாளர்களைத் தேட வேண்டியிருந்தது, சில சமயங்களில் ஒன்று அல்லது இரண்டு தனித்தனி பகுதிகளை மட்டுமே அடையாளம் கண்டு, தீவிரமான சமரசங்களைச் செய்து, எந்தவொரு குறுகிய காலத்திலும் விரைவான மாற்றீடுகளின் அவசியத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அடிப்படைப் பணிகளைச் செய்ய யாராவது இருக்க வேண்டும் என்பதற்காக, சிலவற்றை, வெளிப்படையாகப் பொருத்தமற்றவை, குறுகிய காலத்திற்கு வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. வேலை சக்கரங்களில் தொடங்கப்பட வேண்டும் மற்றும் தொடர்ந்து தேர்வுகள் மற்றும் துப்புரவுகள் வழியில் மேற்கொள்ளப்பட வேண்டும்.
நிலைமையின் மதிப்பீடு கட்டுமானத்திற்கான தெளிவான முன்னுரிமைகள் மற்றும் துறையின் தற்போதைய செயல்பாடுகளை ஆணையிடுகிறது. தேவையான குறைந்தபட்ச எண்ணிக்கை மற்றும் தரமான பணியாளர்களை நியமிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில், மற்ற துறைகளுக்கு முற்றிலும் பொருந்தாதவர்களை கவனமாக கலைத்து, கலைக்கவும். இதற்குப் பிறகு, தேவையான பொருள் தளத்தை உருவாக்கவும், கட்டமைக்கப்பட்ட மற்றும் முன்னுரிமை பகுதிகளில் சக்கரங்களில் வேலைகளை ஒழுங்கமைக்கவும், அவை: இராணுவ மற்றும் பிராந்திய எதிர் உளவுத்துறை; கொள்ளை மற்றும் சட்டவிரோத குழுக்களுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்பு; நாசவேலை, உளவு மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை எதிர்த்தல்; உளவுத்துறை சேவை; இரகசியங்களின் பாதுகாப்பு. திணைக்களத்தின் கட்டுமானம் முன்னேறியதால் நான் மற்ற திசைகளை வழங்க ஆரம்பித்தேன்.
தொழில்நுட்பக் கண்ணோட்டத்தில், இந்த சிக்கல்கள் எவ்வாறு தீர்க்கப்பட்டன என்பது எனக்குத் தெளிவாகத் தெரிந்தது. மாநிலத்தின் முழு உண்மையான சமூக வாழ்க்கையும் "கோடுகள்" மற்றும் "பொருள்கள்" கொண்ட தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கோடுகள் கோளங்கள் - சித்தாந்தம், பொருளாதாரம், கலாச்சாரம், மதம், குற்றம், ஊழல் போன்றவை. பொருள்கள் குறிப்பிட்ட நிறுவனங்கள். நிறுவனங்கள், அரசுத் துறைகள், அரசு அமைப்புகள், அரசியல் மற்றும் பொது அமைப்புகள், இராணுவ அமைப்புகள் மற்றும் அமைப்புகள் போன்றவை. சமூகத்தின் கட்டமைப்பின் கீழ், ஒரு மாநில பாதுகாப்பு அமைப்பு உருவாகிறது, அதன் ஊழியர்கள் கோடுகள் மற்றும் பொருள்களுக்கு ஒதுக்கப்படுகிறார்கள். இது அரசு ரகசியங்கள், புலனாய்வு அமைப்பு, எதிர் உளவுத்துறை மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றைப் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு வேலைகளில் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது படிவங்கள், முறைகள், தரநிலைகள், கருவிகள், பொருட்கள் மற்றும் நடைமுறைகளின் அறிமுகம்.
ஒவ்வொரு திசையிலும் கடினமான மற்றும் தரமற்ற தீர்வுகள் தேவை. எடுத்துக்காட்டாக, 2014 இலையுதிர்காலத்தில், ஒரு மூத்த அதிகாரி பதவியில் உள்ள ஒரு இராணுவ எதிர் புலனாய்வுப் படைவீரர், ஓய்வூதியம் பெறுபவர், எனது பிரதிநிதிகளில் ஒருவராக பணியமர்த்தப்பட்டார். எனக்கு பின்னால் ஒரு நீண்ட மற்றும் தீவிரமான தொழில்முறை அனுபவம் இருந்தது. இயற்கையாகவே, அனுபவத்தையும் சூழ்நிலையையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, அவரது உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளின் முக்கிய முன்னுரிமையை ஒரு முழு அளவிலான இராணுவ எதிர் புலனாய்வு கட்டமைப்பை உருவாக்குவதை நான் அடையாளம் கண்டேன். போர் நிலைமைகளில், துருப்புக்களில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகளின் அமைப்பு அரசைப் பாதுகாப்பதற்கான முக்கிய கருவிகளில் ஒன்றாகும். அதன் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்தி மதிப்பிட முடியாது - இதில் இருபுறமும் உள்ள கைதிகள் தொடர்பாக வடிகட்டுதல் வேலை, மற்றும் இராணுவ இரகசியங்களைப் பாதுகாத்தல், இராணுவ சூழலில் எதிரி முகவர்களைத் தேடுதல் மற்றும் எதிரி நடவடிக்கைகளை எதிர்த்தல் மற்றும் கொள்ளை, சட்டவிரோத ஆயுதக் குழுக்களுக்கு எதிரான போராட்டம், பல்வேறு ஆயுதப்படைகளில் துஷ்பிரயோகங்கள், மீறல்கள் மற்றும் குற்றங்கள்.
இருப்பினும், மற்ற செயல்பாடுகளைப் போலல்லாமல், அந்த நேரத்தில் என்னிடம் ஒரு முன்னாள் அல்லது தற்போதைய, உள்ளூர் இராணுவ எதிர் புலனாய்வுப் பணியாளரோ, அனுபவமில்லாத ஒரு ஓபரா இளைஞரோ இல்லை. எல்லோரும் ஓடிவிட்டார்கள், திரும்புவதற்கு அவசரப்படவில்லை.
முதலில், போராளிக் குழுவில் அதிகாரத்தை அனுபவிக்கும் சட்ட அமலாக்க நிறுவனங்களில் அனுபவமுள்ள பல சுறுசுறுப்பான மற்றும் ஆர்வமுள்ள ஆர்வலர்களை நான் தேர்ந்தெடுக்க முயற்சித்தேன். இருப்பினும், குறிப்பிட்ட கோட்பாட்டு அறிவு, வேலையின் அடிப்படை அடிப்படைகளைப் பற்றிய புரிதல் மற்றும் பயிற்சியின்மை ஆகியவை இல்லாமல், வதந்திகள், வதந்திகள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சேவை வழங்கிய கணிசமான அதிகாரங்களைத் திறமையாகப் பயன்படுத்தி, அவர்கள் வேலையை முழுமையாக்கினர். அவதூறு.
எனது புதிய துணைக்கு உத்தியோகபூர்வ நடவடிக்கை பற்றிய அவரது சொந்த அசல் கருத்து இருந்தது, அதன் செயல்திறன் அவர் நம்பிக்கையுடன் இருந்தது. மிகப்பெரிய பிரிவுகளின் தளபதிகள் ஒவ்வொருவருக்கும் தனக்கு சந்தேகம் இல்லாத இரண்டு வீரர்களை ஒதுக்கி, அவர்களை எம்ஜிபியில் பணியாற்ற அனுப்புமாறு அவர் பரிந்துரைத்தார். இந்த படைவீரர்கள் அவர்களின் முன்னாள் பிரிவுகளுக்கு நியமிக்கப்பட்டனர் மற்றும் அனுபவம் வாய்ந்த தளபதியின் தலைமையில், அவர்களின் முன்னாள் பிரிவுகளுக்கு எதிர் புலனாய்வு ஆதரவை ஏற்பாடு செய்தனர். இது அவரது கருத்துப்படி, தளபதியின் எச்சரிக்கை மற்றும் அவநம்பிக்கையை நீக்கியது மற்றும் எதிர்காலத்தில் மாற்றக்கூடிய ஒரு சேவையைத் தொடங்குவதற்கு முதல் கட்டத்தில் சாத்தியமாக்கியது.
ஒரு சுவாரஸ்யமான மற்றும் வெளித்தோற்றத்தில் நம்பிக்கைக்குரிய யோசனை முழுமையான முட்டாள்தனமாக மாறியது. தளபதிகள் தங்கள் சொந்தத்தை தனிமைப்படுத்த விரும்பவில்லை, எல்லா வகையான சாக்குகளின் கீழும் இதைத் தவிர்த்தனர், அல்லது அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி செய்ததைப் போல மிகவும் நம்பகமானவர்களைத் தனிமைப்படுத்தினர், மேலும் அவர்கள் எம்ஜிபியின் அனுசரணையில் மட்டுமே கூடுதல் அந்தஸ்தைப் பெற்றனர், ஆனால் உண்மையில் அவர்கள் ஒரே ஒரு தளபதிக்குக் கீழ்ப்படிந்து, MGB உண்மையான செயல்முறைகளில் இருந்து மறைத்து அவருடைய கட்டளைகளை பிரத்தியேகமாக நிறைவேற்றினர். அல்லது, அதிலிருந்து விடுபடுவதற்கும், அதை நாசப்படுத்துவதற்கும், அவர்கள் முற்றிலும் பொருத்தமற்ற கதாபாத்திரங்களைத் தனிமைப்படுத்தினர். அந்த நேரத்தில், அனைத்து முக்கிய பிரிவுகளும் சிறப்புத் துறைகள், எதிர் நுண்ணறிவு போன்றவை என அழைக்கப்படும் தங்கள் சொந்த செயல்பாட்டுக் கட்டமைப்புகளைப் பெற்றிருந்தன, மேலும் நான் தலைமை தாங்கும் துறைக்கு தங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்த எந்த காரணமும் இல்லை.
இதன் விளைவாக, இரண்டு மாதங்களுக்குப் பிறகு, துணை, நரைத்த தலையைத் தாழ்த்தி, இராணுவ எதிர் புலனாய்வுப் பணியில் அவர் தோல்வியடைந்ததாக நேர்மையாக என்னிடம் கூறினார். புத்திசாலித்தனமானவர்களை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, இந்த திசையில் நானே நியமித்த பல கூடுதல் தொழில்முறை செயல்பாடுகளுக்கு திறன் இல்லை, அதன் கருத்து ஒரு புனைகதையாக மாறியது.
பின்னர் நான் இந்த பிரச்சனையை எடுத்துக் கொண்டேன். SBU இன் ஆற்றல் மிக்க முன்னாள் மூத்த இராணுவ எதிர் புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவரை அவர் சமாதானப்படுத்தினார், அவர் போருக்கு முன்னர் ஒரு பெரிய உள்ளூர் நிறுவனங்களின் பாதுகாப்பை உறுதி செய்தார் மற்றும் மைதானத்தின் போது கிரிமியாவிற்குச் சென்றார், சேவையில் சேரவும், துணைத் தலைவர் பதவியைப் பெறவும். தலைமைப் பதவி காலியாக இருந்தபோது MGB இன் இராணுவ எதிர் புலனாய்வுப் பிரிவு. பின்னர், அவருடன் சேர்ந்து, நிறுவன மற்றும் உளவுத்துறை-செயல்பாட்டு பொலிஸ் அல்லது இராணுவ சேவையில் குறிப்பிடத்தக்க அனுபவமுள்ளவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், மேலும் மூன்று வாரங்களில் இந்த முக்கியமான பகுதியைத் தொடங்கினோம், அதன் பொருள் மற்றும் ஒழுங்குமுறை தளத்தை அதிகரித்தோம். இயற்கையாகவே, ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களில் சிலர் உடனடியாக வரிசைப்படுத்தத் தொடங்கினர், ஆனால் முக்கிய மையமானது மிகவும் பயனுள்ளதாக மாறியது, புதிய முதலாளியின் ஆற்றல் மற்றும் முன்முயற்சிக்கு நன்றி, உள்ளூர் விவரங்களை நன்கு அறிந்தவர், விரைவாக ஒரே அமைப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டார். . இதனால், இப்பிரச்னைக்கு தீர்வு காணப்பட்டது.
இங்கே முக்கியமானது இங்கே. கோட்பாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். நடைமுறை எப்போதும் வித்தியாசமானது. எதுவும் செய்யாமல், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி பேசி, அர்த்தமில்லாமல் தேக்கமடைவதை விட, ஒரு அபூரண செயல்முறையைத் தொடங்குவது, நீங்கள் செல்லும்போது அதைச் சரிசெய்வது நல்லது. பூஜ்ஜியத்தால் எவ்வளவு பெருக்கினாலும் கடைசியில் கிடைக்கும்.
மிகவும் கடினமான விஷயம் எப்போதும் ஆரம்பம் என்பதால், எதுவும் இல்லாதபோது, நீங்கள் ஒரு கடினமான ரசவாத செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் - ஒன்றுமில்லாத ஒன்றை உருவாக்குவது. இந்த "ஏதாவது" மேம்படுத்துவதற்கான கேள்வி ஏற்கனவே தொழில்நுட்பத்தின் கேள்வி. அது மாறியது போல், எதிலும் இருந்து உருவாக்கக்கூடியவர்கள், அபூரணமாக இருந்தாலும், சீரற்ற முறையில், பிழைகளுடன், ஆனால் உருவாக்குகிறார்கள்! - ஒரு சிலர், உருவாக்கியதைத் திருத்தவும், திருத்தவும், விமர்சிக்கவும் பயன்படுத்தவும் முடியும் - இருள்.
டிபிஆர் எம்ஜிபியில் பணிபுரிய அப்போதைய தற்போதைய SBU அதிகாரிகளை கியேவ் எதிர்ப்பு மனப்பான்மையுடன் (மற்றும் சிலர் இருந்தனர்) பணியமர்த்துவதற்கான ஆரம்ப முயற்சிகள் முற்றிலும் தோல்வியடைந்தன. புரட்சிகர நிகழ்வுகளின் தொடக்கத்தில், அவர்களில் சிலர் இதற்கு தீவிரமாக பங்களித்த போதிலும் இது. கிரிமியாவில் SBU இன் டொனெட்ஸ்க் துறையின் துணைத் தலைவர்களில் ஒருவரை நான் கண்டுபிடிக்க முடிந்தது, அவர் முன்பு ரஷ்ய சார்புடன் நடந்து கொண்டார். ஒரு உரையாடலுக்கு டொனெட்ஸ்க்கு வரும்படி அவரை அழைத்தேன். அவர் ஒப்புக்கொண்டார், ஆனால் டிபிஆர் எம்ஜிபி உருவாக்கத்தில் பங்கேற்க அவரை நம்ப வைக்கும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. அந்த நபர் கிரிமியாவிற்கு புறப்பட்டார். உதவி செய்ய முடிவு செய்த அவரது துணை அதிகாரிகளின் ஒரு சிறிய குழுவுடன் மட்டுமே தொடர்பு பராமரிக்கப்பட்டது, ஆனால் "ஊழியர்களாக இல்லாமல்." செப்டம்பர் இறுதிக்குள் மட்டுமே அவர்கள் புதிய யதார்த்தத்தை உணர்ந்து, வழக்கமான சேவையில் சட்டப்பூர்வமாக்கப்படுகிறார்கள்.
DPR இன் மாநில பாதுகாப்பு அமைச்சரின் சான்றிதழ்
நான் ஒரு வேடிக்கையான சூழ்நிலையில் முடித்தேன். எம்ஜிபியை உருவாக்குவது மற்றும் சேவை செய்ய விரும்பும் ஏராளமான ஆர்வலர்கள் பற்றிய ஆணை என் கைகளில் இருந்தது, ஆனால் எனது துறையின் அளவுகோல்களை முற்றிலும் பூர்த்தி செய்யவில்லை. முதலில் பொருத்தமான பயிற்சி பெற்றவர்கள் இல்லை. ஆனால் எங்கள் செயல்பாட்டுத் துறையில், ஆசை மற்றும் தயார்நிலை மட்டும் போதாது. உளவுத்துறை சேவையானது செயல்கள், திறன்கள், அறிவு, கருவிகள் மற்றும் பயிற்சியின் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை முன்வைக்கிறது.
மட்பாசா
ஆரம்பத்தில், என்னிடம் எந்த உள்கட்டமைப்பும், தேவையான நிதியும் இல்லை. SBU உத்தியோகபூர்வ போக்குவரத்து எடுத்துச் செல்லப்பட்டது அல்லது சூறையாடப்பட்டது. ஆயுதங்கள் போராளிப் பிரிவுகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. கட்டிடங்கள் ஸ்ட்ரெல்கோவ் மற்றும் வோஸ்டாக் ஆகியோரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன, அவர்கள் அவற்றை விட்டு வெளியேற விரும்பவில்லை. ஊழியர்களின் செயல்பாட்டுப் பதிவுகள் மற்றும் தனிப்பட்ட கோப்புகள் எடுத்துச் செல்லப்பட்டன அல்லது மறைக்கப்பட்டன. மேலும் சிறப்பு உபகரணங்கள் எதுவும் இல்லை. ஒரு ஒழுங்குமுறை கட்டமைப்பு கூட இல்லை.
தேவையான அனைத்தையும் புதிதாக உருவாக்க வேண்டியிருந்தது. இரவில் நான் ஆர்டர்களை எழுதினேன், முதல் குறைந்தபட்ச தரநிலைகள், மற்றும் பகலில் நான் மக்களுடன் வேலை செய்தேன். எதிர்காலத்தில், அறிமுக ஆவணங்களை எழுதுவதில் பல உள்ளூர் வீரர்களை ஈடுபடுத்துவேன். ரஷ்யாவில் சேருவதற்கு முன்பு கிரிமியன் நிகழ்வுகளிலிருந்து எஞ்சியிருந்த பொருட்களுடன் "ஃபிளாஷ் டிரைவ்" என்னிடம் இருந்தது. இங்குதான் அவர்கள் கைக்கு வந்தனர். DPR MGB இன் ஊழியர்களுக்கான அடிப்படையாக, கிரிமியன் பாதுகாப்பு சேவைக்காக நாங்கள் உருவாக்கிய பணியாளர் அட்டவணையை நான் ஆரம்பத்தில் எடுத்தேன். ஐடியின் முதல் போலி-அப் அதே இடத்தில் இருந்து.
- Oleg Nikolaevich! சான்றிதழ்கள் நாளை தயாராக இருக்க வேண்டும்! மற்றும் பிளாஸ்டிக் லேமினேட் அட்டைகள் இல்லை. சான்றிதழ்கள் புத்தகமாக இருக்க வேண்டும்!
- ஆண்ட்ரி யூரிவிச், இது நாளை வேலை செய்யாது! அவற்றை அச்சிட திட்டமிட்டிருந்த அச்சகம்... பொதுவாக, ரயில் நிலையம் அருகில் தான்... நேற்று உக்ரோபோவின் தொட்டிகளை உடைக்கும் முயற்சி நடந்தபோது, அச்சகத்தின் மீது ஷெல் மோதியதால், உரிமையாளர் இன்று ஊரை விட்டு வெளியேறினார். ..
- சரி, ஒரு புதிய அச்சகத்தைத் தேடுங்கள்.
நான் மனிதவளத் துறையின் தலைவராக பீடான்டிக் உள்ளூர் நிர்வாகி ஓலெக் கசாக்கை நியமிக்கிறேன். வேறு யாரும் இல்லை. எதிர்காலத்தில், நான் அவரை எனது பணியாளர்களுக்கான துணை ஆக்குவேன். நான் ராஜினாமா செய்த பிறகு அவர் வீட்டின் முற்றத்தில் கொல்லப்படுவார்.
இதற்கிடையில், நான் ஒன்றுமில்லாத ஒரு MGB ஐ உருவாக்க முயற்சிக்கிறேன். நகரைச் சுற்றி முன்னாள் SBU அதிகாரப்பூர்வ வாகனங்களை நிறுவி பிடிக்கிறோம். மரியுபோலுக்குக் கொண்டு செல்ல ஊழியர்களுக்கு நேரம் இல்லாத ஆவணங்கள் மற்றும் சிறப்பு உபகரணங்களுக்கான சேமிப்பக இடங்களை நாங்கள் அடையாளம் காண்கிறோம். நாங்கள் ஆயுதங்களைத் தேடுகிறோம், கைப்பற்றுகிறோம் மற்றும் இருப்புநிலைக் குறிப்பில் வைக்கிறோம். MGB படிப்படியாக உருவாகிறது. செப்டம்பர் இறுதிக்குள், வளாகத்தில் முதல் சான்றிதழை என்னால் நடத்த முடியும், அது இனி டொனெட்ஸ்க் உளவுத்துறை சேவையாக மாறும்.
மறுசீரமைப்பு
காலப்போக்கில், SBU மற்றும் பிற உக்ரேனிய சிறப்பு சேவைகளின் தற்போதைய ஊழியர்கள் தொடர்பு கொள்ளத் தொடங்கினர். இது மிகவும் நுட்பமான மற்றும் நுணுக்கமான செயல்முறையாக இருந்தது.
ஒருபுறம், "அமைவுகள்" மற்றும் ஆத்திரமூட்டல்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பயந்தோம்.
மறுபுறம், உக்ரேனிய சிறப்பு சேவை மிகவும் திசைதிருப்பப்பட்டு உள்நாட்டில் அவதூறாக இருந்தது, தப்பியோடியவர்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களில் பெரும்பாலோர் டொனெட்ஸ்க் குடியிருப்பாளர்கள் மற்றும் கியேவ் மற்றும் மேற்குப் பகுதிகளிலிருந்து வந்த பார்வையாளர்களால் துரோகிகளாக கருதப்பட்டனர். அவர்கள் மீதான அணுகுமுறை சந்தேகத்திற்குரியதாகவும் அவமானகரமானதாகவும் இருந்தது. இதன் விளைவாக, சிலர் துரதிர்ஷ்டவசமான கம்பராடர் ஆர்வத்துடன் தங்கள் விசுவாசத்தை நிரூபித்தார்கள், ஆனால் பலர் தங்கள் சொந்த டொனெட்ஸ்க்கு திரும்ப ஆர்வமாக இருந்தனர்.
பின்னர் நடவடிக்கைகளின் தொகுப்பு உருவாக்கப்பட்டது, அதன் பிறகு பணியாளருக்கு எந்த வழியும் இல்லை.
எங்கள் பக்கத்திற்கான ஒவ்வொரு மாற்றமும் மூன்று விளைவைக் கொண்டிருந்தது. முதலில், நாங்கள் தொழில்முறை பணியாளர்களைப் பெற்றோம். இரண்டாவதாக, விலகியவர் அதிகாரப்பூர்வ தகவல்களின் முழு வரிசையையும் கொண்டு வந்தார். மூன்றாவதாக, ஒவ்வொரு முறையும் இத்தகைய மாற்றங்கள் தொடர்பாக, SBU உள் ஆய்வுகளை மேற்கொண்டது, சில நேரங்களில் கிரிமினல் வழக்குகள் தொடங்கப்பட்டன, மேலாளர்கள் மற்றும் குழுக்கள் தங்கள் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டனர், இது உக்ரேனிய சிறப்பு சேவைகளின் முழுத் துறைகளின் பணியையும் முடக்கியது. இந்த அணுகுமுறை ஒரு நேர்மறையான முடிவைக் கொடுத்தது. அதே நேரத்தில், மாற்றப்பட்ட ஊழியர்களுக்கு ஒரு மேற்பார்வையாளர் மற்றும் ஒரு தகுதிகாண் காலம் நிறுவப்பட்டது. தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டது. மக்கள் தங்கள் விசுவாசத்தை செயல்களால் நிரூபித்தார்கள்.
...பழைய சீன உவமை ஒன்று இருக்கிறது என்கிறார்கள்... நீண்ட காலத்திற்கு முன்பு, பேரரசர் ஒரு முக்கியமான அரசாங்க பதவிக்கு வேட்பாளர்களை பரிசீலித்துக்கொண்டிருந்தார். இறுதியில், இரண்டு போட்டியாளர்கள் எஞ்சியிருந்தனர்.
அவனுடைய முனிவர்களின் சபை ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குணங்களை எடைபோட்டு விவாதித்தது. பின்னர் ஒருவர் எழுந்து நின்று கூறினார்:
- இதை பரிந்துரைக்க முடியாது!
- ஏன்?!
- அவன் ஒரு திருடன்! ஐந்து வருடங்களுக்கு முன் திருடி பிடிபட்டான்! இதற்குப் பிறகு அவர் எல்லா பதவிகளிலிருந்தும் அவமானப்பட்டுப் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்!
- ஆம்! - ஞானிகள் ஒருமித்த குரலில் கூச்சலிட்டனர். - இது உண்மை! திருடனை நியமிக்க முடியாது!
பேரரசர் சிறிது நேரம் யோசித்து தனது முடிவை அறிவித்தார்:
- இவரை நியமிக்கவும்! – என்றார், முன்பு திருடியவரைக் காட்டி.
- ஓ பெரியவரே! - ஆலோசகர்கள் கெஞ்சினார்கள். - உமது ஞான ஒளியால் எங்களை ஒளிரச் செய்! எங்களிடம் கூறுங்கள், முக்கியமற்றவர்களே, நீங்கள் ஏன் ஒரு குற்றவாளியை நியமித்தீர்கள்?!
"சரி," சக்கரவர்த்தி மனந்திரும்பினார். உண்மை என்னவென்றால், இந்த திருடன், அம்பலப்படுத்தப்பட்டதால், உண்மையிலேயே தூக்கியெறியப்பட்டார். இந்த ஆண்டுகளில் எல்லோரும் அவரைப் பார்த்தார்கள், அவருடைய கெட்ட பெயரை நினைவுகூர்ந்தனர். அவரைக் கவனிப்பது சிறப்பு. இருந்தபோதிலும், அவர் மீண்டும் தனது வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ந்தார், மேலும் அவரது தற்போதைய நியமனத்திற்கு விண்ணப்பிக்கவும் முடிந்தது. மீண்டும் திருட முயன்றால் பிடிபடுவார். ஆனால் அவர் முயற்சிக்கவில்லை. அவர் தனது குற்றத்திலிருந்து அனைத்து முடிவுகளையும் எடுக்க முடிந்தது என்பதே இதன் பொருள். அதாவது, அவரது வீழ்ச்சியின் வரம்புகள் எங்களுக்குத் தெரியும், அவர் இதிலிருந்து முடிவுகளை எடுக்க முடியும் மற்றும் தவறுகளை மீண்டும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிவோம். அவரது விடாமுயற்சியும், அவர் காட்டிய சிறந்த குணங்களும் மீண்டும் எழுவதைக் கண்டோம். மற்ற வேட்பாளரைப் பற்றிய நல்ல விஷயங்கள் மட்டுமே எங்களுக்குத் தெரியும், மற்றவரைப் போலவே அவருக்கும் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும், கெட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை. அவரைப் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அர்த்தம். எனவே நிச்சயமாக நான் முதல்வரை பரிந்துரைக்கிறேன்!
அப்வேர் நிரப்புதல்
ஒரு தனிப்பட்ட உரையாடலில், ஸ்ட்ரெல்கோவ் என்னிடம் "அப்வேர் பற்றி ஒரு முடிவை எடுக்க வேண்டும்" என்று கூறினார். கிரிமியாவிலிருந்து ஸ்ட்ரெல்கோவுடன் ஸ்லாவியன்ஸ்க்கு வந்த செர்ஜி Zdrilyuk40, அந்த நேரத்தில் ஒரு ஊடக நபராக இருந்தார், மேலும் ஸ்ட்ரெல்கோவின் வலது கையாக கருதப்பட்டார். முதல் கட்டத்தில் இப்படித்தான் இருந்தது, ஆனால் பின்னர் க்முரி அவரை ஒதுக்கித் தள்ளத் தொடங்கினார். "வலதுசாரிகளால்" தனது உறவினர்களை துன்புறுத்துவது பற்றிய வின்னிட்சாவின் செய்திக்குப் பிறகு, அப்வேர், ஸ்ட்ரெல்கோவை தொடர்ந்து கவனித்து வந்த ஊழியர் வட்டத்தின் நெருங்கிய வட்டத்தை விட்டு வெளியேறி, அதிகமாக குடிக்கத் தொடங்கினார் மற்றும் தவறு செய்தார் என்பதன் மூலம் இது எளிதாக்கப்பட்டது. .
... உரையாடலின் போது, ஸ்ட்ரெல்கோவ் மற்றும் அன்டியூஃபீவ் சுருக்கமாக வெளியேறினர். திரும்பி வந்ததும், ஸ்ட்ரெல்கோவ் அப்வேரை "சுத்தம் செய்ய" கேட்டதாக அன்டியூஃபீவ் கூறினார். இது உக்ரேனிய நாசகாரர்களாக இருக்கலாம் அல்லது கைது செய்யப்பட்ட போது நடந்த சம்பவமாக இருக்கலாம். தடுப்புக்காவலுக்கு அடிப்படைகள் இருந்தன, ஏனெனில், கிடைக்கக்கூடிய பொருட்களின் படி, பல Abwehr போராளிகள் "அழுத்தத்தில்" ஈடுபட்டுள்ளனர். தகவல் கசிவுக்கு பயந்ததால், தனது பிரிவுகளின் சக்திகளைப் பயன்படுத்தி இதைச் செய்ய அவர் பயந்தார்.
சிறிது நேரம் கழித்து ஸ்ட்ரெல்கோவ் திரும்பினார். அப்வேரின் "சுத்திகரிப்பு" பொருத்தமற்றது என்ற கருத்தை நான் வெளிப்படுத்தினேன். முதலாவதாக, இது போராளிகளில் எதிர்மறையான அதிர்வலையை ஏற்படுத்தும். இரண்டாவதாக, அப்வேர் ஒருவிதமான பணியாளர் அமைப்பைக் கொண்டுள்ளது. ஸ்ட்ரெல்கோவின் இராணுவ எதிர் உளவுத்துறையின் தலைவராக அப்வேர் கருதப்பட்டார். உண்மையில், அத்தகைய முடிவுகள் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மற்றும் ஒழுக்கக்கேடானவை என்று நான் நம்பினேன்.
இது சம்பந்தமாக, அப்வேர் மற்றும் அதன் பண்ணையை எனக்கு மாற்ற முன்வந்தேன். Strelkov ஒப்புக்கொண்டார், ஆனால் Abwehr எந்த இராணுவ எதிர் உளவுத்துறையிலும் ஈடுபட மாட்டார் மற்றும் துருப்புக்களை மேற்பார்வையிடவோ அல்லது தொடர்பு கொள்ளவோ மாட்டார் என்ற உத்தரவாதத்தின் கீழ். கேள்வி எழுந்தது: அதை என்ன செய்வது? போர் நிலைமைகளில் எந்தவொரு எதிர் உளவுத்துறையும் ஒரு சிறிய இராணுவமாகும். குற்றத்தை எதிர்த்துப் போராடும் பகுதிகளும் போராளிகளுடன் வெட்டும். மறுபுறம், டிபிஆர் எம்ஜிபியின் கரு நிலை கொடுக்கப்பட்டால், அது எங்கும் வைக்கப்படலாம். பின்னர், அவரை முற்றிலும் எதிர் திசையில் மாற்றுவதற்காக, அவருக்கு பொருளாதாரத்தின் ஒரு துறை ஒதுக்கப்பட்டது. அவர்தான், சாதாரண நிலைமைகளின் கீழ் எவ்வளவு வேடிக்கையாகத் தோன்றினாலும், அந்த நேரத்தில் யார் மிகவும் இரண்டாம் நிலை.
இதனால், நான் ஒரு அப்வேர் பிரிவையும் பெற்றேன். அவர் மிகவும் மாறுபட்டவர். SBU ஊழியர்கள், உக்ரேனிய போலீஸ், பல ரஷ்ய தன்னார்வலர்கள், உள்ளூர் போராளிகள். அவை ஜீரணிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாகத் தெரிந்தது, இறுதியில், உண்மையில் ஒரு சிலர் பின்தங்கியிருப்பார்கள், ஆனால் இது நிலைகளில் செய்யப்பட வேண்டும். இயற்கையாகவே, அவர்களில் சிலர் பழைய பழக்கங்களை புதிய நிலைமைகளில் செயல்படுத்த முயன்றனர். பல லஞ்சம் வாங்குபவர்களை அலுவலகக் கூட்டங்களில் நேரடியாகக் கைது செய்ய உத்தரவிட்டேன், இதனால் மீதமுள்ளவர்கள் சாத்தியமான சிக்கல்களின் படத்தைப் பார்க்க முடியும்.
கூடுதலாக, நான் உள்ளூர் ஆர்வலர்களை அழைத்தேன், முக்கியமாக உக்ரைனின் உள் விவகார அமைச்சகத்தின் முன்னர் ஓய்வு பெற்ற வீரர்கள் உள்ளனர். புரட்சிகர நிகழ்வுகளின் தொடக்கத்தில், அவர்கள் டான்பாஸ் படைவீரர்களின் "பெர்குட்" ஒன்றியத்தில் இணைந்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கட்டுப்பாட்டுத் துறையின் முன்னாள் மூத்த அதிகாரிகள் சிலர் தன்னார்வ அடிப்படையில் தங்கள் சொந்த புலனாய்வு சேவையை அங்கு உருவாக்கினர். MGB யில் அங்கிருந்து பலரையும் பயன்படுத்த முயற்சித்தேன்.
நான் ஒரு உள்ளூர் தொலைக்காட்சி சேனலிலும் பேசினேன், உக்ரேனிய சிறப்பு சேவைகளின் ஊழியர்கள் MGB இல் பதிவு செய்ய வருமாறு கோரினேன். யாரும் பதிலளிக்கவில்லை. ஜூலை 24 அன்று, உள்நாட்டு விவகார இயக்குநரகத்தின் சட்டசபை கட்டிடத்தில், முதல் 43 பணியாளர்களை பணியமர்த்துவது குறித்து, இதுவரை பணியாளர் துறைகள் இல்லாததால், முந்தைய நாள் இரவு, நான் எழுதிய பணியாளர்கள் குறித்த ஆணை எண். 1ஐ வாசித்தேன். அவர்களிடம் கூறினார் மற்றும் பல வேட்பாளர்கள் உள்ளனர்:
- இவை கடினமான காலங்கள். தங்கள் மக்களுக்கு உதவக்கூடிய அனைவரும். ஆனால் அது நிறைவேறும் போது, இங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானோர் அரச பாதுகாப்பில் பணியாற்ற மாட்டார்கள்.
அதனால் அது நடந்தது. இது போன்ற செயல்முறைகளின் முறை.
தொடக்கத்தில் சிக்கல்கள்
நான் ரஷ்யாவில், எனது தொடர்புகள் மூலம், உருவாக்கப்பட்ட துறையின் சில சிக்கல்களையாவது தீர்க்க முயற்சித்த காலகட்டத்தில், ஆகஸ்ட் 2014 இல் எனது அமைச்சகம், அவரது குணாதிசய ஆற்றலுடன், விளாடிமிர் யூரிவிச் அன்டியூஃபீவ் (தீர்மானத்தின் படி) மேற்பார்வையிட்டார். அமைச்சர்கள் அமைச்சரவை, MGB ஐக் கட்டுப்படுத்தும் உரிமையைக் கொண்டிருந்தது, ஆனால் அதை நிர்வகிக்கவில்லை, ஏனெனில் அந்தத் துறை பிரதமருக்குக் கீழ்ப்படிந்தது), அந்த நேரத்தில் சட்ட அமலாக்கத்திற்காக DPR இன் முதல் துணைப் பிரதமராக பதவி வகித்தவர்.
அவர் பல தேவையான முடிவுகளை எடுத்தார், முதலாவதாக, லிவர்பூல் ஹோட்டலில் ஸ்லாவியன்ஸ்க் மற்றும் பிற கைவிடப்பட்ட குடியேற்றங்களில் இருந்து அகதி ஊழியர்களின் குடும்பங்களை மீள்குடியேற்ற அப்வேரின் முன்மொழிவுடன் உடன்பட்டார்.
இருப்பினும், அதே காலகட்டத்தில், டிபிஆரின் இளம் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுசரணையில் பல சிக்கல் நிலைகள் எழுந்தன. குறிப்பாக:
1. அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கியுடன் (ஏற்கனவே குறிப்பிடப்பட்டவர்) மோதல்.
2. எம்ஜிபியை உருவாக்குவதற்கு முன்பு அவர் சிறப்புக் குழுவின் தலைவராக இருந்ததால், நான் பொறுப்பேற்ற லியோனிட் பரனோவுடன் மோதல்.
3. Andrei Purgin41 உடன் மோதல்.
4. MGB இன் புதிதாக உருவாக்கப்பட்ட இராணுவ சிறப்புப் படைகளில் உள் மோதல்.
5. "டிபிஆரில் ஆட்சிக்கவிழ்ப்பு" பற்றி முன்னாள் சிறப்புக் குழுவின் தனிப்பட்ட போராளிகள் பத்திரிகைகளில் அறிக்கைகள்.
6. இராணுவத் தளபதிகளின் தொடர்ச்சியான சர்ச்சைக்குரிய தடுப்புக்காவல்கள்.
நான் திரும்பிய உடனேயே, விளாடிமிர் அன்டியூஃபீவ் குடியரசை மாற்ற முடியாமல் வெளியேறியதால், இந்த பிரச்சினைகளை நானே தீர்க்க ஆரம்பித்தேன்.
அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி உடனான கதை பிந்தையவற்றின் போதுமான தன்மை மற்றும் தேவையான நடவடிக்கைகளின் புரிந்துகொள்ளக்கூடிய வழிமுறைக்கு நன்றி தீர்க்கப்பட்டது.
பரனோவுடன் எல்லாம் சற்று சிக்கலானது.
லியோனிட் பரனோவ் டிபிஆரின் இளம், லட்சியத் தலைவராக இருந்தார். நிகழ்வுகளின் முதல் நாட்களிலிருந்து புரட்சிகர செயல்முறைகளில் பங்கேற்ற அவர், வாக்கெடுப்பின் அமைப்பாளர்களில் ஒருவராக இருந்தார் மற்றும் முதல் டொனெட்ஸ்க் அரசியலமைப்பின் உரையை எழுதுவதில் பங்கேற்றார்.
ஏப்ரல் 2014 இல், அவர் DPR இன் மக்கள் அரசாங்கத்தின் இணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் அவர் உக்ரேனிய சிறப்புப் படையினரால் பிடிக்கப்பட்டு கியேவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் பரிமாறப்பட்டது. டொனெட்ஸ்கிற்குத் திரும்பிய அவர், அலெக்சாண்டர் போரோடேயின் வசம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார், மேலும் தன்னால் முடிந்தவரை, சட்ட அமலாக்க மற்றும் சிறப்பு கட்டமைப்புகளின் ஒரு வகையான கலப்பினத்தை உருவாக்க முயன்றார். அது எப்படி மாறியது என்று மாறியது. ஆனால் இலட்சியங்கள் மீதான அவரது பக்தி மறுக்க முடியாதது. அவர் ஆரம்பத்தில் போர்க் கைதிகள் மற்றும் அகதிகள் மீதான DPR குழுவின் தலைவராக இருந்தார்.
நான் இராணுவ பதவியை வழங்கிய முதல் நபர் பரனோவ். லியோனிட் கேப்டன் ஆனார். இதற்கு முன்பு டிபிஆரில் இதுபோன்ற தலைப்புகள் இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு இராணுவ கட்டமைப்பையும், சிறப்பு சேவைகளின் வடிவமைப்பையும் தேவையான ஒழுங்குமுறை மற்றும் பல நிலை கீழ்ப்படிதல் அமைப்பை உருவாக்குவது சாத்தியமற்றது என்பதை நான் புரிந்துகொண்டேன். எனவே, நான் "டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசில் இராணுவ சேவைக்கான தற்காலிக விதிமுறைகளை" எழுதினேன், அதை நான் அமைச்சரவையின் பரிசீலனைக்கு சமர்ப்பித்தேன், அங்கு அது அங்கீகரிக்கப்பட்டது.
அதன் வளர்ச்சியின் போது, லெப்டினன்ட் மற்றும் இரண்டாவது லெப்டினன்ட் பதவிகளை அறிமுகப்படுத்துவதற்கான கோரிக்கையுடன் ஸ்ட்ரெல்கோவ் என்னை அணுகினார். அவர் சொன்னது போல், அது அவரது "சிறிய விருப்பம்". ஆனால் Antyufeyev அத்தகைய கண்டுபிடிப்பை கடுமையாக எதிர்த்தார், மேலும் டொனெட்ஸ்க் இராணுவம் வெள்ளை காவலர் திறமை இல்லாமல் இருந்தது. இந்த ஏற்பாட்டின் அடிப்படையில், நான் எனது அமைச்சகத்தில் "DPR இன் மாநில பாதுகாப்பு அமைப்புகளில் இராணுவ சேவைக்கான தற்காலிக விதிமுறைகளை" அறிமுகப்படுத்தினேன், அதன் மூலம் நான் சான்றளித்து முதல் இராணுவ பதவிகளை வழங்கினேன்.
வணிகத்தை விட்டு வெளியேறிய பிறகு, MGB இன் செயல்பாட்டுத் துறைகளில் ஒன்றின் துணைத் தலைவராக பரனோவை நியமித்தேன். பையன் தன்னை ஒரு செயல் துணை அமைச்சர் என்று அழைக்கத் தொடங்கினான், சில சமயங்களில் ஒரு மந்திரி கூட. இது அவரது பெருமையைப் புகழ்ந்தது, நான் அவரை அதிகம் பின்வாங்கவில்லை. அந்த நேரத்தில் இதுபோன்ற விஷயங்கள் முக்கியமற்றவை. அவருக்காக என் சொந்த திட்டங்களை வைத்திருந்தேன். தொடர்ந்து கொந்தளித்து, பின்னர் மிகவும் மோசமாக செயல்படும் நாடாளுமன்றத்தின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்த, டிபிஆரின் சுப்ரீம் கவுன்சிலின் துணைத் தலைவராக இருந்த பரனோவை, உச்ச கவுன்சிலின் தலைவர் அல்லது அவரது முதல் துணைப் பதவிக்கு உயர்த்த திட்டமிட்டேன். நல்ல அதிகாரம் இருந்தது.
இருப்பினும், லியோனிட் விளாடிமிர் அன்டியூஃபீவ் உடன் நன்றாகப் பழகவில்லை. விளாடிமிர் யூரிவிச் பொதுவாக டொனெட்ஸ்க் மக்களுடன் நன்றாகப் பழக முடியவில்லை. ஒரு வலுவான விருப்பமுள்ள மற்றும் லட்சிய குணாதிசயங்களைக் கொண்ட Antyufeyev, தற்போதைய புரட்சிகர செயல்முறைகளுக்கு அவரது உண்மையான பங்களிப்பைப் பொருட்படுத்தாமல், நிபந்தனையற்ற சமர்ப்பிப்பு மற்றும் அவரது சிறப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரினார். இது டோனெட்ஸ்க் குழுவுடன் வேலை செய்யவில்லை.
இதன் விளைவாக, Antyufeyev சண்டை வாய்ப்பைப் பயன்படுத்திக் கொண்டார். லியோனிட் பரனோவ், சமீபத்திய பின்வாங்கல்களின் பின்னணியில் குறைந்தபட்சம் ஒருவித இராணுவ வெற்றியை அடைய முயற்சிக்க முடிவு செய்தார், உக்ரேனிய ஆயுதப்படைகளின் நிலையை தனது பிரிவுடன் தாக்க முயன்றார். அறுவை சிகிச்சை மோசமாக திட்டமிடப்பட்டது. உயிர்ச்சேதம் இல்லை, ஆனால் பலர் காயமடைந்தனர், மேலும் சில ஆயுதங்கள் மற்றும் வாகனங்கள் பின்வாங்கலின் போது இழந்தன.
இது சம்பந்தமாக, பரனோவ் மீது ஒரு கிரிமினல் வழக்கைத் தொடங்கவும், அவரை காவலில் வைக்கவும், பதவியில் இருந்து விடுவிக்கவும் ஆண்டியுஃபீவ் உத்தரவிட்டார். பரனோவ் ரஷ்யாவிற்கு தப்பி ஓடினார்.
மற்றொரு அசிங்கமான குறிப்பிட்ட வழக்கு இருந்தது, அதுவும் பின்னர் ஊடகங்களில் பளிச்சிட்டது. பரனோவின் அலுவலகத்திற்குள் நுழைந்த விளாடிமிர் அன்டியூஃபீவ் அவரது செயலாளரிடம் ஓடினார். முதல் துணைப் பிரதமருக்குத் தோன்றியதைப் போல, அந்த பெண் தேவையானதை வழங்கவில்லை. விளாடிமிர் யூரிவிச் அவளை கைது செய்ய உத்தரவிட்டார். கைது செய்யப்படுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, இருப்பினும், அது நடத்தப்படுவதைத் தடுக்கவில்லை. சாராம்சத்தில், அவள் பணயக்கைதியாக நடித்தாள்.
திரும்பி வந்து சமீபத்திய நிகழ்வுகளைப் பற்றி அறிந்தவுடன், அந்தப் பெண்ணை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டேன். விடுவிக்கப்பட்ட பிறகு, அவர் அவளை தனது இடத்திற்கு அழைத்து நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டார். பின்னர் அவள் எப்படி வைக்கப்பட்டாள் என்று கேட்டார். டிபிஆரை உண்மையாக ஆதரித்த இளம், மெல்லிய, சிவப்பு ஹேர்டு பெண், தொடர்ச்சியாக பல நாட்கள், பாதி வளைந்த நிலையில், குளியலறையின் தொட்டியின் கீழ் ரேடியேட்டரில் கட்டப்பட்டதாகக் கூறினார். நான் அவள் முன் மிகவும் விரும்பத்தகாத மற்றும் வெட்கமாக உணர்ந்தேன்.
அதே நேரத்தில், பரனோவைத் தேடுவது குறித்த உள்ளூர் தொலைக்காட்சி தகவல்களை தொடர்ந்து ஒளிபரப்புவதற்கான உத்தரவை ரத்து செய்தேன். அத்தகைய நடவடிக்கைகளுக்கு உண்மையான காரணங்களும் இல்லை.
பரனோவ் பல போர் பிரிவுகளின் தளபதி என்பதைக் கருத்தில் கொண்டு, அவருடனான மோதல் உள் பிளவைத் தூண்டியது. சிலர் Antyufeyev க்கு விசுவாசமாக சத்தியம் செய்தனர், சிலர் பரனோவுக்கு விசுவாசமாக இருந்தனர்.
பரனோவ் தொடர்பான நிகழ்வுகள் விளாடிமிர் அன்டியூஃபீவ் மற்றும் ஆண்ட்ரி பர்கின் இடையேயான உறவுகளை சீர்குலைத்தன. உண்மை என்னவென்றால், பரனோவின் பரிவாரங்களின் முதுகெலும்பு டொனெட்ஸ்க் குடியரசு அமைப்பின் செயல்பாட்டாளர்களால் ஆனது, அதன் ஸ்தாபக தந்தை பர்கின். அவரது மிகவும் பிரபலமான ஆதரவாளர்களில் ஒருவரான அலெக்சாண்டர் மத்யுஷின், "வர்யாக்" என்ற அழைப்பு அடையாளம், அவர் ஆண்டியுஃபீவ் தொடர்பாக ஊடகங்களில் பல கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டார். டிபிஆரின் அமைச்சர்கள் கவுன்சிலின் முதல் பிரதிநிதிகளாக அன்டியூஃபீவ் மற்றும் பர்கின் ஆகியோர் சமமான பதவிகளை வகித்த போதிலும், விளாடிமிர் யூரிவிச் அவர் மிகவும் முக்கியமானவர் என்று முடிவு செய்தார்.
டான்பாஸில் நடந்த நிகழ்வுகளில் ஆண்ட்ரி எவ்ஜெனீவிச் பர்கின் பங்கைக் கணக்கில் எடுத்துக் கொண்டால், அத்தகைய கருத்து சந்தேகத்திற்குரியதாகத் தோன்றியது. அந்த நேரத்தில், பர்கின் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பிராந்தியத்தில் ரஷ்ய உலகின் கருத்துக்களைப் பாதுகாத்து வந்தார், உக்ரேனிய சிறப்பு சேவைகளால் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார், மேலும் செயல்கள் மூலம் தனது அதிகாரத்தை நிரூபித்தார். ஆனால், ஒரு தாராளவாத அரைகுறை குடிகாரனின் தோற்றமும் பழக்கவழக்கங்களும் கொண்ட, ஒரு தொடர்ச்சியான ரஷ்ய சார்பு தேசிய தேசபக்தரின் கூர்மையான ஆர்வமுள்ள மனதுடன் ஒத்துப்போகவில்லை, பர்ஜின், இயற்கையாகவே, ஆன்டியூஃபீவ் உடன் பழகவில்லை, அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். தொலைதூர அணுகுமுறைகளில் ரஷ்யாவின் நலன்களின் நீண்டகால பாதுகாவலர் (டான்பாஸுக்கு வெளியே இருந்தாலும்), ஆனால் பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட சட்ட அமலாக்க பருந்தின் உருவத்துடன். விளாடிமிர் யூரிவிச்சிற்கு இது சந்தேகத்திற்கு இடமில்லாத போட்டி.
இதன் விளைவாக, டொனெட்ஸ்கில் ஒரு ஆட்சிக்கவிழ்ப்பு பற்றிய அனைத்து வகையான அறிக்கைகளும் அந்த நேரத்தில் ஊடகங்களால் செய்யப்பட்டன, இந்த விஷயத்தில் வெறித்தனமான கோரிக்கைகள் மற்றும் பல, ஏற்கனவே சூடான சூழ்நிலையைத் தொந்தரவு செய்தன.
SBU ஆல் தூண்டப்பட்ட ஒரு ஊழலின் பின்னணியில் ஊடகத் துறையில் நிலைமை சூடுபிடித்தது. அன்டியூஃபீவ் மற்றும் ஷிரினோவ்ஸ்கிக்கு இடையேயான தொலைபேசி உரையாடலை உக்ரேனிய சிறப்பு சேவைகள் இடைமறித்து பத்திரிகை மற்றும் யூடியூப்பில் வெளியிட்டன.
ஒரு காலை, மற்றொரு கொந்தளிப்பான இரவு காட்சிகள், வெடிப்புகள் மற்றும் எதிரி உடைக்கக் காத்திருந்த பிறகு, விளாடிமிர் யூரிவிச் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தனது பங்களிப்பைச் செய்ய முடிவு செய்தார், அவர் காலை உணவில் ஓலெக்கிடமும் என்னிடமும் முக்கியமாக கூறினார். இந்த நேரத்தில், அவர் ஏற்கனவே டிரான்ஸ்னிஸ்ட்ரியன் காலத்திலிருந்து தனக்குத் தெரிந்த விளாடிமிர் வோல்போவிச்சை முன்கூட்டியே அழைத்தார், மேலும் "டிபிஆரின் இருப்பு திணறுகிறது, மேலும் எங்களால் பாதுகாப்பை சமாளிக்க முடியாது" என்று அறிவித்தார். எல்டிபிஆர் மோதலில் வெளிப்படையான ரஷ்ய தலையீட்டிற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறது42. இயற்கையாகவே, ரஷ்யாவின் குறுக்கீட்டின் ஆதாரமாக எதிரி இதைப் பயன்படுத்தத் தவறவில்லை, இருப்பினும் வாதம் முற்றிலும் முக்கியமற்றது, மேலும் அழைப்பு எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை.
அந்த நேரத்தில், விளாடிமிர் அன்டியூஃபீவ், ஸ்ட்ரெல்கோவின் துணை விக்டோரியா கிரிவோனோசோவா (விக்கி-விக்கி), அப்வேர் மற்றும் போராளிகளின் பட்டாலியனின் தளபதி ஆகியோரின் கைதுகளையும் "கெர்ச்" (வாடிம் போகோடின்) என்ற அழைப்பு அடையாளத்தின் கீழ் க்முரிக்கு அடிபணிந்தார். இதைப் பற்றி அவர் மிகவும் பெருமைப்பட்டார், அவர் ஒரு பெரிய வேலையைச் செய்ததாக நம்பினார்.
நிகழ்வுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருந்தது. அப்வேரைப் பொறுத்தவரை, தடுப்புக்காவல் குறைந்தபட்சம் உயிர்களைக் காப்பாற்றியது. விகா-விகாவைப் பொறுத்தவரை, க்முரியின் கூற்றுப்படி, கேள்விகள் உண்மையானவை, இருப்பினும், தடுப்புக்காவலுக்கு உத்தரவிடும்போது, துணைப் பிரதமர் எந்தப் பொருட்களையும் பார்த்ததில்லை. ஆனால் விளாடிமிர் யூரிவிச்சின் அவசரமும் சூழ்நிலையின் அனைத்து அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள தயக்கம் காட்டுவது ஒரு கொடூரமான நகைச்சுவையாக இருந்தது. ஏற்கனவே சில காலம் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஸ்ட்ரெல்கோவ் விடுவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் காத்திருந்திருந்தால், கிரிவோனோசோவாவைப் பற்றி எந்த வம்புகளும் இருந்திருக்காது. ஆனால் அவர் ஸ்ட்ரெல்கோவின் முள் செருக முடிவு செய்தார் மற்றும் தயங்காமல் அதைத் தடுத்து நிறுத்தினார். இது ஒரு நன்கு அறியப்பட்ட எதிர்வினைக்கு வழிவகுத்தது, இகோர் வெசெவோலோடோவிச்சின் மற்றொரு வெறி, ஆண்டியுஃபீவ் மூலம் விஷயங்களை வரிசைப்படுத்தும் முயற்சியுடன்.
Antyufeev மற்றும் Strelkov இடையேயான பரஸ்பர மோதல், இதன் வேர்கள் முந்தைய கிரிமியன் நிகழ்வுகள் மற்றும் தனிப்பட்ட குணங்களில் இருந்தன, ஆரம்பத்தில் என் கண்களுக்கு முன்பாக வளர்ந்தன. இரண்டு ஹீரோக்களும் மிகவும் லட்சியமாகவும், பெருமையாகவும் இருந்தனர் மற்றும் தாய்நாட்டிற்கான அவர்களின் விதிவிலக்கான சேவைகளை சந்தேகிக்கவில்லை, இதையொட்டி, அவர்களைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து வெளிப்படையான மரியாதை மற்றும் தாய்நாட்டின் பதில் தேவைப்பட்டது. விளாடிமிர் அன்டியூஃபீவின் கூற்றுப்படி, இந்த மரியாதையை ஸ்ட்ரெல்கோவ் முழுமையாகக் காட்டாதபோது (இருப்பினும், இகோர் வெசோலோடோவிச் இந்த விஷயத்தில் மிகவும் சாதாரணமாக நடந்துகொண்டார் என்று சொல்ல வேண்டும்), அன்டியூஃபீவ் ஸ்ட்ரெல்கோவின் இராணுவ கவுன்சில்களுக்குச் செல்வதை நிறுத்தினார். தானே" . பின்னர் ஸ்ட்ரெல்கோவ் வயதான ஜெனரலுக்கு எதிரான வெளிப்படையான விரோதத்தால் வீக்கமடைந்தார். பொதுவாக, நான் ஒரு கல்லில் அரிவாளைக் கண்டேன்.
கெர்ச்சிலும், எல்லாம் சீரற்றதாக இருந்தது. ஒரு மோசமான திட்டமிடப்பட்ட நடவடிக்கை கைது செய்யப்பட்ட போது, கெர்ச் எதிர்ப்பை வழங்காத போது, ஒரு சீரற்ற நபர் கொல்லப்பட்டார். அவர் புதிய பாதுகாப்பு மந்திரி விளாடிமிர் கொனோனோவின் ("ஜார்") நண்பராகவும் ஓட்டுநராகவும் மாறினார்.
கூடுதலாக, சட்ட அமலாக்க நிறுவனங்களின் "தன்னிறைவு" க்காக விளாடிமிர் யூரிவிச் ஏற்கனவே தொடங்கப்பட்ட செயல்முறைகளில் நிறுத்த வால்வைக் கூர்மையாக இழுக்க வேண்டியது அவசியம். எதிரியின் ஆலோசனையின் பேரில், அவர்கள் ஏற்கனவே எங்களை கொள்ளையர்கள் மற்றும் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்த முயன்றனர். உருவாக்கப்படும் அமைப்புகளுக்குப் பாதகமான எந்த ஒரு, சிறிதளவு, உண்மை அடிப்படையைக் கூட கொடுக்க இயலாது.
பொதுவாக, துறையை உருவாக்குவதற்கான முதல் படிகளுடன், நாங்கள் செய்த தவறுகளை உடனடியாக அகற்ற வேண்டியிருந்தது.
 
MGB இங்கே இருக்கும்
புதிய அடித்தளம்
மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் DPR இடம் குறித்து ஒரு கேள்வி எழுந்தது. தொடங்குவதற்கு, டொனெட்ஸ்கில், பின்னர் குடியரசு முழுவதும். துறை படிப்படியாக வளர்ந்தது, வலுவடைந்தது, இனி காவல்துறையுடன் இணைந்து வாழ முடியாது.
DPR இன் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் நிர்வாக கட்டிடத்தின் ஒரு பகுதி
பின்னர் செப்டம்பர் 12, 2014 அன்று, அடுத்த அமைச்சரவைக் கூட்டத்தில், முன்பு டொனெட்ஸ்க் பிராந்திய மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்குச் சொந்தமான டொனெட்ஸ்கின் கலினின்ஸ்கி மாவட்டத்தில் ஷெவ்செங்கோ பவுல்வர்டில் உள்ள கட்டிடங்களின் வளாகத்தை எம்ஜிபிக்கு மாற்றுவதற்கான முன்மொழிவை நான் முன்வைத்தேன். கட்டுப்பாட்டு மற்றும் தணிக்கைத் துறையின் பிராந்தியத் துறை மற்றும் ஒன்றுக்கொன்று ஒட்டியிருந்த வரி அலுவலகங்களில் ஒன்று. கூடுதலாக, இது தொழில்முறை விவரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு வேலைக்குத் தேவையான பல வளாகங்களை MGB க்கு வழங்குவதை சட்டப்பூர்வமாக்கியது.
இது பொதுவாக டிபிஆர் அரசாங்கத் துறையின் இருப்புக்கு கட்டிடங்களை முழுவதுமாக மாற்றுவது குறித்து மந்திரிசபையால் எடுக்கப்பட்ட முதல் முடிவாகும். தீர்மானத்தில் புதிய பிரதமர் அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ கையெழுத்திட்டார்.
வழக்கறிஞரின் குறும்புகள்
சிறிது நேரம் கழித்து, டிபிஆரின் பொது வழக்கறிஞர் அலுவலகத்தை தொடர்ந்து கட்டுப்படுத்தும் முதல் துணைப் பிரதமர் பதவிக்கு விளாடிமிர் அன்டியூஃபீவுக்குப் பதிலாக நியமிக்கப்பட்ட ரவில் காலிகோவ், தேவையைக் காரணம் காட்டி புதிய கட்டிடத்திலிருந்து எம்ஜிபியை கசக்க முயற்சிப்பார். அதை டிபிஆர் உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும்.
சாக்குப்போக்கு அபத்தமானது, ஏனென்றால், முதலில், அந்த நேரத்தில் நீதிமன்றம் இன்னும் செயல்படத் தொடங்கவில்லை. இரண்டாவதாக, டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள நீதிமன்றங்கள் அதிக எண்ணிக்கையிலான வெவ்வேறு கட்டிடங்களைக் கொண்டிருந்தன, குறைவான பெரிய மற்றும் நன்கு பழுதுபார்க்கப்படவில்லை, மேலும் MGB ஆக்கிரமிக்கப்பட்ட ஒன்று மட்டும் அல்ல. காளிகோவ் இந்த வழியில் உறவுகளை உருவாக்க முடிவு செய்தார், அவர் தான் மூத்தவர் என்பதை நிரூபித்தார். அதே நாளில், பெரேசாவும் நானும் ஜகார்சென்கோவுடன் ஒரு தெளிவுபடுத்தும் தீர்மானத்தில் கையெழுத்திட்டோம், அதன்படி சட்ட அமலாக்க அமைப்புகளும் உளவுத்துறையும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அடிபணிந்து அவரை மேற்பார்வையிடுகிறார்கள், மேலும் ரவில் காலிகோவ் வீடு இல்லாமல் துணைப் பிரதமரானார். அதன்பிறகு, சில ஆதாரங்கள் மூலம், காலிகோவ் தனது கூற்றுக்களை கைவிடும்படி கட்டாயப்படுத்தினேன்.
சட்ட அமலாக்கம் மற்றும் மாநில பாதுகாப்புக்கான முதல் துணைப் பிரதமர் பதவி நேரடியாக விளாடிமிர் அன்டியூஃபீவுக்கு உருவாக்கப்பட்டது என்பதைக் கருத்தில் கொண்டு, காலிகோவ் தன்னை ஒரு அபத்தமான நிலையில் கண்டார். குடியரசின் வழக்கறிஞராக அவர் நியமிக்கப்படுவதற்கு முன்பு, அவர் பெரும் செல்வாக்கைக் கொண்டிருந்தார் என்றால், இப்போது அவர் ஒரு ராஜ்யமில்லாத ராஜாவாகத் தன்னைக் கண்டார்.
ரவில் காலிகோவ், டிபிஆர் வழக்குரைஞர் (2014)
தன்னைச் சுற்றி மேகங்கள் திரண்டிருப்பதை உணர்ந்ததும், எதிர்காலத்துக்கான ஊஞ்சல் பலகையைத் தயாரிப்பதற்கான வாய்ப்புகளைத் தேடத் தொடங்கினார். டிபிஆரின் தலைவர் மற்றும் மக்கள் கவுன்சிலின் தேர்தல்களுக்கு அதிகாரப்பூர்வமற்ற தூதுக்குழுவாக ரஷ்ய ஸ்டேட் டுமாவின் பிரதிநிதிகளின் வருகை குறிப்பாக மறக்கமுடியாத நிகழ்வு. தேர்தல் நவம்பர் 2, 2014 அன்று நடந்தது. நிறுவன மற்றும் செயல்பாட்டுப் பணிகளின் முழுப் பகுதியும் எனது துறையின் மீது விழுந்தது. மைதானத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தப்பட்ட விதம் குறித்து நான் இன்னும் பெருமைப்படுகிறேன். எதிரியின் அனைத்து முயற்சிகள் இருந்தபோதிலும், போர் மற்றும் தொடர்ச்சியான ஷெல் தாக்குதல்களின் நிலைமைகளில், நாங்கள் ஒரு ஆத்திரமூட்டலையும் அனுமதிக்கவில்லை!
ரஷ்யாவின் ஸ்டேட் டுமாவின் துணை ஆணையம் லியோனிட் ஸ்லட்ஸ்கி தலைமையில் இருந்தது. விருந்தினர்களுடன் எப்போதும் இருக்க எனக்கு நேரம் இல்லை, எனவே நான் எனது பாதுகாப்பு அதிகாரிகளை அவர்களுக்கு நியமித்தேன். அவரே கிட்டத்தட்ட கடிகாரத்தைச் சுற்றி தேவையான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டார்.
– தோழர் அமைச்சர், எங்கள் ரஷ்ய விருந்தினர்களைப் பற்றி புகாரளிக்க என்னை அனுமதிக்கவா?
- அறிக்கை.
- தோழர் அமைச்சரே, இனி இதைக் கேட்கும் சக்தி எனக்கு இல்லை! காலிகோவ் எப்போதும் எங்களைப் பின்தொடர்கிறார்! அவர் உண்மையில் ஸ்லட்ஸ்கியுடன் ஒட்டிக்கொண்டார், அவரைக் காதலிக்கிறார்!
- ஆம், சரி. அவர் நடக்கட்டும். இது உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? அவர் உங்களை தொந்தரவு செய்யவில்லை, இல்லையா?
- இது தலையிடாது. ஆனால் அவர் தொடர்ந்து சொல்வதை நான் கேட்கிறேன்! அவர் தேர்தலை ஏற்பாடு செய்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தார்! எல்லாம் அவர் மீது தங்கியுள்ளது! அதே நேரத்தில் அவர் MGB மீதும் உங்கள் மீதும் சேற்றை வீசுகிறார்! ஆனால் எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம், அவருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை!
- கேள். குறைவான உணர்ச்சிகள். அவர் விரும்பினால், அவரை விடுங்கள். மற்றும் குறைந்த லட்சியம். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், யார் என்ன செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பது நமக்கும் நம் தலைமைக்கும் தெரியும். வேறு எதுவும் முக்கியமில்லை. தெளிவா?!
- ஆமாம் ஐயா. நான் போகலாமா?
- போ.
காலிகோவின் கதை குறிப்பிடத்தக்கது மற்றும் குடியரசில் சில செயல்முறைகளை தெளிவாக வகைப்படுத்தியது.
ஆரம்பத்தில், ரவில் போரோடாயின் போர்ப் பிரிவுகளில் ஒன்றின் சாதாரண தளபதியாக "பார்ஸ்" என்ற அழைப்பின் கீழ் வான்வழிப் படைகள், செச்சினியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றில் சேவை செய்த அனுபவத்துடன் இருந்தார், ஆனால் ரஷ்யாவின் போக்குவரத்து வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நீள சேவையுடன் இருந்தார். .
அலெக்சாண்டர் போரோடை அரசாங்கம் பதவியேற்ற நேரத்தில், திடீரென்று தலைவர் பதவியை ஏற்க ஒரு சாதாரண வழக்கறிஞர் கூட தயாராக இல்லை. போரோடாய் பின்னர் கூறியது போல், ஸ்ட்ரெல்கோவைப் போலவே, டிபிஆர் என்பது துருப்புக்களை நிலைநிறுத்துவதற்கு அல்லது பிற மூலோபாய மாநில முடிவுகளை அடைவதற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதை உறுதிசெய்ய தேவையான முற்றிலும் அலங்கார அமைப்பு என்று ஆரம்பத்தில் உறுதியாக நம்பினார். அதன்படி, அரசாங்கத்தை அமைப்பதற்கான அணுகுமுறை போதுமானதாக இல்லை.
எனவே, காளிகோவின் சகோதரர்கள் பின்னர் நினைவு கூர்ந்தபடி, சிரித்துக்கொண்டே, பார்ஸ் புகாரளிக்க போரோடாயின் அலுவலகத்திற்குள் ஓடினார், மேலும் வழக்கறிஞர் ஜெனரல் அமைதியாக வெளியே வந்தார்.
இதன் விளைவாக, பொதுவான நலன்கள் மற்றும் அவரது சீரற்ற தன்மையுடன் எந்த தொடர்பும் இல்லாத லட்சியங்களால் ராவில் அழிக்கப்பட்டார்.
ஜூலை இறுதி முதல் ஆகஸ்ட் இறுதி வரை, எங்கள் துருப்புக்களின் எதிர் தாக்குதலுக்குப் பிறகு திரும்பிய ரவில் காலிகோவ் டிபிஆரில் இருந்து வெளியேறினார். அந்த தருணத்திலிருந்து, அவர் வழக்கறிஞர் அலுவலகத்தை ஒரு விசித்திரமான இராணுவ கலப்பினமாக மாற்ற முயன்றார். அவரது கீழ் 500 க்கும் மேற்பட்ட நபர்களைக் கொண்ட சிறப்பு நடவடிக்கை இயக்குநரகம் மற்றும் ஒரு நாசவேலை குழு (வழக்கறிஞர் ஜெனரல் அலுவலகத்தின் நாசவேலை குழு!), அவர் அனைத்து வழக்குரைஞர் நடவடிக்கைகளையும் தனது துணை ரெமிசோவுக்கு மாற்றினார். அவரே தனது இராணுவத் திறனையும் சூழ்ச்சியையும் உருவாக்கத் தொடங்கினார். வக்கீல் ஜெனரல் அலுவலகத்தின் தொட்டி அலகு ஒன்றை உருவாக்கி, ஒரு இலகுவான விமானத்தை இருப்புநிலைக் குறிப்பில் வைக்கும் யோசனையை அவர் தீவிரமாகக் கருதினார்.
இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதல் கூட்டங்களில், அவர் தனது கண்ணியம் மற்றும் ஒருமைப்பாடு பற்றி நிறைய பேசினார். தனது படைவீரர்களுடன் ஒரே படைமுகாமில் தான் உறங்குவதாகவும், பாதுகாப்பின்றி நடமாடுவதாகவும், அதனால் தம்மீது கொலை முயற்சி நடந்தால் படையினருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தின் ஆட்சி பற்றி நிறைய பேசினார். துரதிர்ஷ்டவசமாக, வார்த்தைகளும் செயல்களும் விரைவாக வேறுபடத் தொடங்கின.
ஆரம்பத்தில், உள்துறை அமைச்சகத்துடன் அவருக்கு விஷயங்கள் செயல்படவில்லை. வக்கீல்கள் குழு ஒன்று பிராந்திய காவல் துறைக்கு வந்து, அந்த பிரிவை நிராயுதபாணியாக்கி பல ஊழியர்களை தடுத்து வைத்தது. கைது செய்யப்பட்ட துப்பறியும் நபரை அவர் இரண்டு முறை சிறைக்கு அனுப்பிய குற்றப் பதிவு உள்ள குற்றவாளியாக வழக்கறிஞர் அலுவலகப் புலனாய்வாளரை அங்கீகரித்தபோது ஏற்பட்ட ஆச்சரியத்தை கற்பனை செய்து பாருங்கள்! டிபிஆர் வழக்கறிஞரின் அலுவலக உறுப்பினர்கள் வணிக வசதிகளைப் பாதுகாத்து வந்த பல வழக்குகள் அடையாளம் காணப்பட்டன. அதைத் தொடர்ந்து, வக்கீல் அலுவலகம் பெரிய டொனெட்ஸ்க் வணிகர்களில் ஒருவரின் நலன்களைப் பரப்ப முயன்றது, 2007 ஆம் ஆண்டிலிருந்து பொருட்களை அடிப்படையாகக் கொண்ட குற்றவியல் வழக்குகளைத் தொடங்கி, குறிப்பாக பெரிய அளவில் தொடர்புடைய சொத்தை கைப்பற்றியது.
Oleg Bereza இந்த கேள்விகளை கடுமையாக முன்வைத்தார், ஆனால் முதலில் நான் ரவிலுடனான உறவை மோசமாக்க வேண்டாம் என்று அவரை சமாதானப்படுத்தினேன், மேலும் அவர் தனது திறனைக் காட்டட்டும். சரி, நான் சொல்ல வேண்டும், அவர் அதை காட்டினார்.
டிபிஆர் புலனாய்வுத் துறையின் தளபதி செர்ஜி நிகோலாவிச் டுபின்ஸ்கியுடன் காலிகோவ் கடுமையான மோதலைக் கொண்டிருந்தார், அந்த நேரத்தில் அவர் "பெட்ரோவ்ஸ்கி" மற்றும் "க்முரி" என்ற அழைப்பு அறிகுறிகளின் கீழ் அறியப்பட்டார். மோதல் பல மிக நுட்பமான அம்சங்களைக் கொண்டிருந்தது. இந்த மோதலில், க்முரியை கைது செய்வதற்காக காலிகோவ் அனைத்து முக்கிய துறைகளின் தலைவர்களின் ஆதரவைப் பெற்றார். அந்த நேரத்தில் குமுரி ஒரு செல்வாக்கு மிக்க தளபதியாகக் கருதப்பட்டதால், அனைவரும் ஆர்வத்துடன் முன்னேற்றங்களைப் பார்த்தார்கள். ஆனால், "அ" என்று கூறிய ரவில் "பி" என்று சொல்லவில்லை, இது அவரது அதிகாரத்தை பெரிதும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது.
அதற்குப் பதிலாக, அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோவிடமிருந்து முதல் துணைப் பிரதமர் பதவியைப் பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் திரைக்குப் பின்னால் தொடர்ச்சியான இயக்கங்களைச் செய்து, அதன் மூலம் தனக்கென ஒரு குழி தோண்டினார்.
செப்டம்பர் 6, 2014 அன்று டொனெட்ஸ்கிலிருந்து வெளியேறிய விளாடிமிர் அன்டியூஃபீவ் என்பவருக்கு இந்த நிலை கண்டுபிடிக்கப்பட்டது, ஆனால் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு அதில் பட்டியலிடப்பட்டு, என்னுடனும் பெரேசாவுடனும் தொடர்புடைய அமைச்சர்களாக நெருங்கிய உறவை ஏற்றுக்கொண்டதால், அதை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் தோல்வியடைந்தார். பாதுகாப்பு அதிகாரிகளை நேரடியாகக் கட்டுப்படுத்தும் வாய்ப்பு, ரவில் காலிகோவ், முறையாக பதவி உயர்வு பெற்றதால், உண்மையான வளங்களை இழந்தார்.
அவரைத் திறக்க சிறிது நேரம் கொடுத்தோம். ஆனால் அவர் நடத்திய கூட்டங்கள் முறையற்றவை, அவற்றின் செயல்திறன் மற்றும் விளைவுகள் குறைந்தபட்ச முடிவுகளை அளித்தன. எனவே, சில நிறுவன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, மேலும் காலிகோவ் ரஷ்யாவிற்குப் பின்னால் ஒரு அடையாளத்தை விட்டுவிடாமல் புறப்பட்டார்.
சுற்றளவுக்குப் போவோம்
மத்திய எந்திரத்தின் இருப்பிடத்தின் சிக்கலைத் தீர்த்த பிறகு, நான் ஒரு கமிஷனை உருவாக்கினேன், படிப்படியாக, குடியரசின் நகரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் உள்ள முன்னாள் SBU இன் கட்டிடங்களை MGB இன் நபருக்கு சரியான உரிமையாளருக்கு திருப்பி அனுப்பினேன். இந்த நேரத்தில், அவர்கள் இராணுவ தளபதி அலுவலகங்கள், இராணுவ கட்டமைப்புகளின் தலைமையகம் மற்றும் பிற அமைப்புகளை நிர்வகிக்க முடிந்தது.
வளாகத்தைத் திரும்பப் பெறுவதுடன், முதலில் சிறிய குழுக்களாகவும், சில சமயங்களில் ஒன்று அல்லது இரண்டு ஊழியர்களுடன், நான் MGB இன் பிராந்தியத் துறைகளை நியமித்து, மாநில பாதுகாப்பின் நிறுவன வலையமைப்பை உருவாக்கினேன். இகோர் பெஸ்லருடன் உடன்படிக்கையில் அமைச்சகத்தின் முதல் பிராந்திய பிரிவு கோர்லோவ்காவில் உருவாக்கப்பட்டது. அது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. கடினமான உள் நிலைமை, நகரத்தின் அவ்வப்போது முற்றுகைகள் மற்றும் ஷெல் தாக்குதல்கள் மற்றும் எதிரி உளவுத்துறை சேவைகளின் பணி கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கியது. அன்னா விட்டலீவ்னா கசாக், ஒரு SBU மூத்த, லெப்டினன்ட் கர்னல், அவர் ரஷ்ய சார்பு நிலைப்பாட்டிற்காக மைதானத்திற்கு முன் நீக்கப்பட்டார், பிரிவின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார்.
MGB இன் நகரம் மற்றும் பிராந்திய துறைகளை உருவாக்குவதுடன், டொனெட்ஸ்க் மற்றும் குடியரசின் ஒரு பகுதியாக இருக்கும் குடியேற்றங்களுக்கு இடையில் ஒரு ஒற்றை சக்தி செங்குத்து கட்ட நடவடிக்கை எடுக்க உடனடியாக அவசியம் (பின் இணைப்பு எண் 2).
எனவே, Snezhnoye நகரில், செர்ஜி கிரியுஷ்கின் தலைமையிலான ஒரு குழு முன்பு தண்டனை பெற்ற மக்கள் ஒரு சாதாரண போர் தளபதியை கட்டுப்படுத்தத் தொடங்கினர், ஆனால் மிகவும் அப்பாவியான மேலாளர், செர்ஜி கோடோவனெட்ஸ், "Vesovshchik" என்ற அடையாளத்தை அழைத்தார், இராணுவ தளபதியாக (பின்னர் மேயர்) நியமிக்கப்பட்டார். நகரம்.
தளபதி மீதான அவர்களின் செல்வாக்கிற்கு நன்றி, உள்ளூர் குற்றவாளிகள், பொதுவான குழப்பத்தைப் பயன்படுத்தி, நிலக்கரி "தோண்டி" 44, மிரட்டி பணம் பறித்தல், மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களைச் செய்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்தனர். அதில் ஒரு ரசனையைப் பெற்ற பின்னர், பிரதிவாதிகள் முற்றிலும் இலவச நீச்சலுக்குச் செல்ல முயன்றனர். எனவே, அவர்கள் "Snezhnoye, Torez, Shakhtersk ஆகிய மூன்று நகரங்களின் போக்குவரத்து அமைச்சரை" நியமித்தனர், அவர் பிராந்தியத்தின் கேரியர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்.
ஒரு சிறப்பு நடவடிக்கையை நடத்தி முழு குற்றக் குழுவையும் கைது செய்வது அவசியம், இராணுவத் தளபதியுடன் சேர்ந்து, அதன் முக்கிய தவறு அப்பாவியாக இருந்தது, பின்னர் ஒழுங்கை மீட்டெடுக்கவும் அதிகாரத்தை மையப்படுத்தவும் உதவியது. இதேபோன்ற சூழ்நிலைகள் மற்ற இடங்களிலும் நிகழ்ந்தன, அங்கு அவர்களின் சொந்த ஆச்சரியங்கள் நடந்தன.
எடுத்துக்காட்டாக, கார்ட்சிஸ்க் நகரின் நிலைமையைப் புரிந்து கொள்ளும்போது, நகரத்தின் முதல் துணை மேயரின் கடமைகள் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட வாசிலி சரோசாவால் செய்யப்படுவதை நாங்கள் கண்டுபிடித்தோம்.
மேலும், எனது அமைச்சகத்தை உருவாக்கிய விடியற்காலையில், இந்த நபர், சிறப்புக் குழுவின் பொதுப் பட்டியலின் ஒரு பகுதியாக, MGB இன் ஊழியர்களில் சேர்க்கப்பட்டார், எதிர்மறையான குணாதிசயங்களின் அடிப்படையில் பணியாளர்களை அகற்றும் போது அவர் விரைவில் பணிநீக்கம் செய்யப்பட்டார். .
சரோசா நீண்ட காலமாக பட்டியலிடப்படாத எம்ஜிபியிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்டது, வாசிலி விக்டோரோவிச் குடியரசுக் கட்சியின் உளவுத்துறையின் ஊழியராக பொதுமக்களுக்குத் தன்னைத் தொடர்ந்து காட்டுவதைத் தடுக்கவில்லை.
எம்ஜிபியின் கார்ட்சிஸ்க் நகரத் துறையை நாங்கள் உருவாக்கத் தொடங்கியபோது, அது ஏற்கனவே ஜரோசாவின் அனுசரணையில் உருவாக்கப்பட்டது என்பதைக் கண்டறிந்தோம். அதாவது, வாசிலி சரோசா போராளிகளின் குழுவை நியமித்தார், அவர் எம்ஜிபியின் ஊழியர்களாக பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நியமிக்கப்பட்டார். அவற்றை நன்கு ஆயுதம் ஏந்திய அவர், தனது சொந்த நோக்கங்களுக்காக அவற்றைப் பயன்படுத்தத் தொடங்கினார்.
வழக்குப் பொருட்களிலிருந்து பின்வருமாறு, இந்த நபர்கள் தொடர்ச்சியான குற்றங்களைச் செய்தனர். கொலைகள், கொள்ளைகள், பிரதேச நிறுவனங்களின் பொருள் வளங்களைக் கொள்ளையடித்தல், மக்கள் மற்றும் வாகனங்களைக் கடத்துதல்.
அவர்கள் தங்கள் செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையைப் பயன்படுத்தினார்கள்.
வழக்குப் பொருட்களில் இருந்து: “அக்டோபர் 22, 2014 முதல் அக்டோபர் 30, 2014 வரையிலான காலகட்டத்தில், மின் கம்பி ஆதரவில் ஆர்பிஜி “முக்கா” சுட்டு, சமநிலையில் இருந்த 300 மீட்டர் ஏசி-500/64 220 கிலோவாட் வயரைத் திருடிச் சென்றனர். சாய்கின்ஸ்கி MES இன் தாள் "
மனிதாபிமான உதவியும் திருடப்பட்டது.
அது நிறுவப்பட்டதால், குழுவானது DPR இன் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரிகளில் ஒருவரால் பாதுகாக்கப்பட்டது, இது அவர்களை நீண்ட காலமாக தண்டிக்கப்படாமல் இருக்க அனுமதித்தது.
இயற்கையாகவே, தொடர்புடைய சிறப்பு செயல்பாட்டை நடத்த தேவையான அனைத்து வழிமுறைகளையும் நான் வழங்கினேன். குழு நடுநிலையானது, அதன் செயலில் உள்ள உறுப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டு நீதிக்கு கொண்டு வரப்பட்டனர். இந்த நிகழ்வுகளில் MGB இன் உள்ளூர் நகரத் துறையின் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஊழியர்களும் கலந்து கொண்டனர், அவர்கள் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் நற்பெயரை மீட்டெடுக்க வேண்டும்.
மற்ற வட்டாரங்களில் MGB உடனான புராண தொடர்பைப் பயன்படுத்துவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எதிர்கொண்டோம். இதுபோன்ற செயல்களை உடனடியாக நிறுத்தினோம். ஒரு குறுகிய காலத்திற்குள், குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில், DPR இன் மாநில பாதுகாப்பு அமைச்சகம், டொனெட்ஸ்க் மற்றும் பிராந்திய அரசாங்க அமைப்புகளிலிருந்து தொலைதூர பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள கிட்டத்தட்ட அனைத்து ஆயுத அமைப்புகளிலும் மூத்த அதிகாரிகளை தடுத்து வைத்தது. எம்மை நம்பிய மக்கள் முன்னிலையில் புதிய அரசாங்கத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்த முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டியது அவசியமானது. மற்றும் டொனெட்ஸ்கில் மட்டுமல்ல, குடியரசு முழுவதும். சீரற்ற நபர்களிடமிருந்து நம்மை அழிக்க வேண்டிய நேரம் இது.
தீர்வு பெறுதல்
படிப்படியாக நாங்கள் புதிய வளாகத்தில் குடியேறினோம்.
அமைச்சகத்தின் ஊழியர்களில் நான் ஒரு சிறப்பு தகவல் தொடர்புத் துறையை ஒதுக்கினேன், புதிதாக பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் தேவையான அனைத்து சிறப்பு தகவல்தொடர்புகளையும் உருவாக்கினர்.
தளபதியின் பிரிவு ஆயுத அறைகளை பொருத்தியது மற்றும் தேவையான அளவிலான ஆட்சி மற்றும் பாதுகாப்பை வழங்கத் தொடங்கியது. பெட்டகங்களை கொண்டு வந்து வைத்தனர். அனைத்து ஊழியர்களுக்கும் இடமளிக்கப்பட்டுள்ளது. திணைக்களத்தின் சிறப்பு சேவைகளுக்கு தேவையான வளாகத்தை நகரம் தேர்ந்தெடுத்து பொருத்தியுள்ளது. Oleg Kazak இன் முயற்சியின் பேரில், ஊழியர்களுக்கான துறைசார் கேண்டீன் திறக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. நாங்கள் ஒரு சான்றளிப்பு ஆணையத்தை உருவாக்கி, வேட்பாளர்கள் மற்றும் முன்பு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களின் முழுமையான சோதனைகளைத் தொடங்கினோம். வெற்றிகரமான தேடல்களுக்கு நன்றி, பெரும்பாலான வாகனங்களின் ஊழியர்கள் மற்றும் முன்னாள் SBU துறையின் சிறப்பு உபகரணங்கள் மீட்டெடுக்கப்பட்டன. அமைச்சின் சிறப்புப் படைத் தளம் செயல்படத் தொடங்கியது. அவர்கள் கண்டுபிடித்தவற்றிலிருந்து, அவர்கள் தங்கள் சொந்த மருத்துவ மையத்தை உருவாக்கத் தொடங்கினர்.
அறிக்கையில் இருந்து: “அரசு மருத்துவமனை அமைச்சகத்தின் வெளிநோயாளர் பிரிவு திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன.
மருத்துவப் பணியாளர்களின் பணியை ஆதரிக்கும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தளபாடங்கள் டிசம்பர் 1, 2014 க்குள் வழங்கப்பட வேண்டும்.
CSMP எண். 4 உடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் உபகரணங்கள் பெறப்பட்டன: மருத்துவ படுக்கை - 3, எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் - 1, கையாளுதல் அட்டவணை - 2, நரம்பு உட்செலுத்துதல்களைக் குறிக்கிறது - 2, கருவிகளை கருத்தடை செய்வதற்கான உலர்-வெப்ப அமைச்சரவை - 1.
எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் (புதியது) தவிர, அனைத்து உபகரணங்களும் பாழடைந்த நிலையில் உள்ளன மற்றும் பழுதுபார்ப்பு தேவை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும், பெறப்பட்ட உபகரணங்கள் ஷெல்லிங் மண்டலத்தில் இருந்ததே இதற்குக் காரணம். சிறிய பழுதுபார்ப்புகளுக்குப் பிறகு, அதை அதன் நோக்கத்திற்காகப் பயன்படுத்தலாம்.
நவம்பர்-டிசம்பர் 2014 இல், சிட்டி மருத்துவமனை எண். 3 உடன் ஒரு ஒப்பந்தம் பெறப்பட்டது, அவர்களும் சில மருத்துவ உபகரணங்களை மாற்ற முடியும். காணாமல் போனது வாங்கப்பட்டது: ஒரு நடுத்தர அளவிலான கண்ணாடிகள், ஒரு கண் மருத்துவருக்கான சிவ்ட்சோவ் அட்டவணை மற்றும் எலக்ட்ரோ கார்டியோகிராஃபிக்கான நாடாக்கள். ஓட்டோலரிஞ்ஜாலஜிஸ்ட் அலுவலகத்திற்கு மருத்துவக் கருவிகள் தேவை; விலைப்பட்டியல் ஒரு மருத்துவ உபகரணக் கடையில் பெறப்பட்டது.
நவம்பர் 27, 2014 நிலவரப்படி, மருத்துவர்கள் பின்வரும் சிறப்புப் பிரிவுகளில் பணிபுரிகின்றனர்: சிகிச்சையாளர், அறுவை சிகிச்சை நிபுணர், நரம்பியல் நிபுணர், கண் மருத்துவர். மருத்துவர்களின் பதவிக்கு பணியாளர்களின் தேர்வு மேற்கொள்ளப்பட்டது: மனநல மருத்துவர், தோல் மருத்துவர் மற்றும் ஓட்டோலரிஞ்ஜாலஜிஸ்ட்.
முன்னர் SBU க்கு சொந்தமான பிரதேசத்தில் உள்ள கிளினிக் கட்டிடத்திலிருந்து, பின்வருபவை கொண்டுவரப்பட்டன: ஒரு மகளிர் மருத்துவ நாற்காலி, ஒரு கையாளுதல் அட்டவணை - வேலை நிலையில், ஒரு அல்ட்ராசவுண்ட் இயந்திரம், துரதிர்ஷ்டவசமாக, அவர்களால் அதை மீட்டெடுக்க முடியவில்லை, அது அவசியம் அதைப் பயன்படுத்துவதற்கான சாத்தியத்தை முடிவு செய்ய உற்பத்தியாளரின் பணியாளரை அழைக்கவும்." .
படிப்படியாக, டிபிஆர் எம்ஜிபி முழு அளவிலான மாநில புலனாய்வு சேவையாக மாறியது.
சட்டத் துறையில்
நான் வேலை செய்யத் தொடங்கிய தருணத்திலிருந்து, எனது அமைச்சகத்திற்கு சட்டப்பூர்வ சட்ட வடிவத்தை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன். பல வெளிப்படையான காரணங்களுக்காக இது அடிப்படையானது. "கொள்ளை", "சட்டவிரோதம்" போன்ற வெளிப்புற குற்றச்சாட்டுகளின் பின்னணியில், ஒரு ஒருங்கிணைந்த அதிகார அமைப்பை கட்டமைத்தல் மற்றும் ஒழுங்கை நிறுவுவதற்கான உள் பிரச்சினைகள், சட்ட அமலாக்க முகவர் மற்றும் சிறப்பு சேவைகளின் செயல்பாடுகள் திடமான ஒழுங்குமுறை தளத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்க வேண்டும்.
அந்த நேரத்தில் குடியரசின் முழு சட்ட அமைப்பும் டிபிஆரின் உச்ச கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்கள் அல்லது மைதானத்திற்கு முந்தைய காலத்தின் உக்ரைனின் சட்டத்திலிருந்து (மற்றும் பல சட்டமன்றச் செயல்கள், எடுத்துக்காட்டாக, துறையில் குற்றவியல் சட்டம், முந்தைய காலகட்டம்), DPR இன் விதிமுறைகளுக்கு முரணாக இல்லாத அளவிற்கு. கூடுதலாக, ரஷ்ய கூட்டமைப்புடன் சட்டத்தை ஒத்திசைப்பது குறித்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரகடனத்தின் முத்திரை பின்தங்கியிருந்தது.
துரதிர்ஷ்டவசமாக, அப்போதைய குடியரசுக் கட்சி பாராளுமன்றம், முக்கியமாக முதல் அலையின் புரட்சியாளர்களைக் கொண்டது, முறையான சட்டமன்றப் பணிகளில் பயனற்றது, எனவே நிஜ வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் மிகக் குறைவான முழு அளவிலான விதிமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன.
உக்ரைனின் சட்டத்தைப் பொறுத்தவரை, இந்த அணுகுமுறை அசல் அல்ல. எடுத்துக்காட்டாக, தொண்ணூறுகளில் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் இதேபோன்ற முடிவு எடுக்கப்பட்டது, அங்கு அதன் சொந்த சட்ட கட்டமைப்பை முழுமையாக உருவாக்குவதற்கு முன்பு, ஆயுத மோதல் இருந்தபோதிலும், மால்டோவாவின் சட்டம் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தது. இருப்பினும், இந்த அரசு, இடைநிலை மற்றும் தற்காலிகமாக இருப்பதால், குடியரசு சட்டங்களால் படிப்படியாக மாற்றப்பட வேண்டும்.
MGB க்கு அதன் சொந்த அடிப்படை ஒழுங்குமுறைச் சட்டம் இருந்தது, துறை உருவாக்கப்பட்ட போது மற்றும் நான் அமைச்சராக நியமிக்கப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது (பின் இணைப்பு பார்க்கவும்). இருப்பினும், அதற்கு வளர்ச்சி மற்றும் தெளிவான ஒழுங்குமுறை தேவைப்பட்டது.
டிசம்பர் 20, 2014 அன்று நடந்த சம்பிரதாயக் கூட்டத்தில் பதாகை மற்றும் தரத்துடன் DPR மாநிலப் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மரியாதைக்குரிய காவலர்.
இந்த நோக்கத்திற்காக, பழைய உக்ரேனிய அமைப்பை விட்டு வெளியேறுவது அல்லது ரஷ்ய முறையை நகலெடுப்பது சாத்தியமில்லை என்பதால், பாதுகாப்பு அமைப்புக்கான முழு அளவிலான சட்டமன்ற கட்டமைப்பை உருவாக்குவது போன்ற லட்சிய மற்றும் சிக்கலான பணியைச் சமாளிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை நான் தேட ஆரம்பித்தேன். . சூழ்நிலையின் பல உள்ளூர் நுணுக்கங்கள் மற்றும் அம்சங்கள் உள்ளன. இந்த பாத்திரத்தில், நல்ல சட்டப் பயிற்சி மற்றும் பல வருட அனுபவமுள்ள அனுபவமிக்க, அனுபவமிக்க நிபுணராக என்னை நான் கற்பனை செய்துகொண்டேன். இருப்பினும், எனது வருத்தத்திற்கு, அத்தகைய வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூர் பணியாளர்கள் உக்ரேனிய அமைப்பின் தர்க்கம் மற்றும் அணுகுமுறைகளால் முழுமையாக உள்வாங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் எதிர்கொண்டேன், இது எனக்கு முற்றிலும் பொருந்தாது, அல்லது சரிபார்ப்பு பணிகளை மிக மெதுவாக நிறைவேற்றியது. செயலற்ற மற்றும் போதுமான அளவு விரிவாக.
அந்த காலகட்டத்தில் பலரைப் போலவே இந்த முடிவு தரமற்றதாக மாறியது.
"எனது பெயர் மாஷா," "ஸ்வேரி" குழுவின் வீடியோவிலிருந்து ஒரு சொற்றொடரை மீண்டும் மீண்டும் ஒரு இளம் இனிமையான பெண் என் கேள்விக்கு பதிலளித்தார். சரி. மாடல் தோற்றம் மற்றும் நீண்ட கூந்தல் பேசுவதை நிறுத்த ஒரு காரணம் அல்ல. நான் அவரது வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி கேட்கிறேன். சட்டக் கல்வி, வழக்கறிஞர் அலுவலகத்தில் அனுபவம். கவலை. ஒரு குற்றத்தின் கூறுகளைப் பற்றி ஒரு வழக்கறிஞருக்கு பழமையான எனது கேள்விக்கு அவர் குழப்பத்துடனும் தயக்கத்துடனும் பதிலளிக்கிறார். ஆனால், நேர்காணலைத் தொடர்ந்த பிறகு, அவர் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தில் எனது சட்டத் துறையின் தலைவராக இருந்த எனது முன்னாள் துணை நடாலியா கபின்ஸ்காயாவை ஒத்தவர் என்பதை நான் புரிந்துகொள்கிறேன். அவள் மிகவும் அழகாகவும் இருந்தாள், ஆனால் அதே நேரத்தில் ஒரு தொழில்முறை வழக்கறிஞரின் அனைத்து சிறந்த மற்றும் மோசமான குணங்களையும் கொண்டிருந்தாள்: விவரங்களுக்கு உன்னிப்பாக கவனம் செலுத்துதல், ஆவணங்களுடன் பணிபுரியும் போது விடாமுயற்சி, சாதாரண அதிகாரத்துவ சோர்வு, பிடிவாதம், பதற்றம் மற்றும் உலகம் எழுதப்பட்டதில் தங்கியிருக்கும் நம்பிக்கை. விதிகள் மற்றும் அவற்றை மீறுதல் - உலகத்தை அழிப்பதாகும்.
பொதுவாக, பணியாளர் அதிகாரிகள் ஒரு பெண்ணை எனது செயலாளராக நியமிக்கும் வாய்ப்புடன் அழைத்து வந்தனர்; நேர்காணலுக்கான நேரத்தை நான் தேர்வு செய்யும் போது அவர்கள் எனக்கு நீதித்துறையில் பல பணிகளை வழங்கினர். நான் செயலாளருடன் பேசுகிறேன். ஒழுங்குமுறை வேலை மிகவும் முக்கியமானது.
நான் அவரை ஒரு தகுதிகாண் காலத்திற்கு நியமிக்கிறேன், நான் தவறாக நினைக்கவில்லை. ஒரு குறுகிய காலத்திற்குள், MGB இன் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் விரிவான உருவாக்கம் தொடர்பான பணிகள் முன்னேறத் தொடங்குகின்றன. எங்கள் பெரும்பாலான செயல்பாடுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம்.
"டிபிஆரின் மாநில பாதுகாப்பு அமைச்சகம்", "மாநில ரகசியங்கள்", "பாதுகாப்பு" வரைவு சட்டங்களை உருவாக்குவதே அதன் மன்னிப்பு. அவற்றில், மாநில பாதுகாப்பு அதிகாரங்கள் அசாதாரணமானவை. இராணுவம் மற்றும் துணை இராணுவ நிலைமைக்கு இது தேவைப்பட்டது.
டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் எம்ஜிபியில் நான் பல ஒழுங்குமுறை சட்டச் செயல்களில் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக இருந்தேன் என்ற உண்மையை கணக்கில் எடுத்துக்கொண்டால், சட்டமன்ற பொறிமுறையைப் பற்றி எனக்கு நல்ல யோசனை இருந்தது. எனவே, சூழ்நிலையில் தற்போதுள்ள செல்வாக்கு மற்றும் புதிய மக்கள் கவுன்சிலுடனான தொடர்புகளின் நிறுவப்பட்ட வடிவத்தைப் பயன்படுத்தி, எங்கள் திட்டங்கள் முதலில் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவதை உறுதி செய்தேன். புதிய பாராளுமன்றத்தின் எண் பதிவுகளின்படி கூட, அவை 1, 2 மற்றும் 3 என எண்ணப்பட்டன. இந்த சட்டங்கள் குடியரசின் முழு மாநில அமைப்பின் சட்டமன்றப் பணிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மற்றும் ஊக்கமாக மாறும்.
 
செயல்முறை இயக்கவியல்
 
டான்பாஸ் புரட்சியின் தோற்றத்திற்கு
டான்பாஸ் எதிர்ப்பு இராணுவ நிலை வரை பல நிலைகளைக் கடந்தது. அவர்களைப் பொறுத்து, அதன் பங்கேற்பாளர்களின் கலவை வேறுபட்டது.
நவீன உக்ரைனின் ஒரு தனித்தன்மை என்னவென்றால், இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக, சாதாரண மாநிலங்களுக்கு பாரம்பரிய வழியில் அதிகாரம் மாற்றப்படவில்லை. ஆரஞ்சு மற்றும் பிற மைதானங்கள், "குச்மகதே", ராடாவின் கலைப்புகளின் சரம் மற்றும் பல உக்ரேனிய அரசியலின் சாரத்தை பிரதிபலித்தன. இவை அனைத்தும் பாரிய கலவர சாவடிகள் மற்றும் வண்ணமயமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் சேர்ந்தன. ரொட்டியின் பற்றாக்குறை கண்கவர் மூலம் ஈடுசெய்யப்பட்டது.
உள்ளூர் தன்னலக்குழுக்கள் ஆரம்பத்தில் கீவ் உடனான நீண்ட கால உறவின் அடிப்படையில் இந்த செயல்முறையைப் பயன்படுத்திக் கொள்ள முயன்றனர்.
அடுத்த ஆட்சிக்கவிழ்ப்புக்குப் பிறகு, கியேவில் போட்டியிடும் அரசாங்கக் குழுக்களில் ஒன்று ஆட்சிக்கு வந்ததால், டோனெட்ஸ்க் பியூ மொண்டே, அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு முன் கிளாசிக்கல் திட்டத்தின் படி அவர்களுடன் உறவுகளை உருவாக்க முடிவு செய்தார். அதன் சாராம்சம் கோபமடைந்த சுரங்கத் தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம் மற்றும் அவர்களை கெய்வுக்கு அனுப்ப அச்சுறுத்தல் என்று கொதித்தது.
பின்னர் கொள்கையில் ஒரு சமரசம் எட்டப்பட்டது: நீங்கள் எங்களுடன் தலையிட வேண்டாம், நாங்கள் நிலைமையை நிலைநிறுத்துவோம்.
உண்மையில், அக்மெடோவ் 45 இன் மக்கள் பாவெல் குபரேவின் பரிவாரங்கள் மற்றும் "டான்பாஸின் தேசபக்தி படைகள்" ஆகிய இருவருடனும் ஊர்சுற்றினர், இது பின்னர் "வோஸ்டாக்" பட்டாலியனாக மாறியது. அவர்களுக்கு ஓரளவு ஆதரவு அளிக்கப்பட்டது. "Oplot" (அல்லது, இன்னும் துல்லியமாக, "Oplot of Donbass", கார்கோவ் "Oplot" Evgeniy Zhilin இன் நபரின் "பெரிய சகோதரருக்கு" மாறாக, முதல் கட்டத்தில் டொனெட்ஸ்க் மக்களுக்கு சில உதவிகளை வழங்கியது) ஆரம்பத்தில் டொனெட்ஸ்கில் ஒரு அதிகாரப்பூர்வ நபரை சித்தப்படுத்த உதவியது, வெர்கோவ்னா ராடாவின் துணை மற்றும் டொனெட்ஸ்க் "பிராந்தியங்களின் கட்சி" அலெக்சாண்டர் பாப்கோவ், தேசியவாதிகளிடமிருந்து நகரத்தை பாதுகாக்க ஒரு அமைப்பை உருவாக்கிய இரண்டு இளம் வணிகர்களுக்கு "காட்பாதர்" ஆனார். , மற்றும் கூட, "இரண்டு சான்களை" வேறுபடுத்துவதற்காக, அவர் பட்டம் பெற்ற பள்ளியின் தாஷ்கண்ட் இராணுவத்தின் பெயருக்குப் பிறகு அவர்களில் ஒருவருக்கு "தாஷ்கண்ட்" என்ற அழைப்பு அடையாளத்தை உருவாக்கினார். ஆனால் அனைத்துத் தலைவர்களும் தற்காப்புக் கட்டமைப்புகளும் உள்ளூர் தன்னலக்குழுக்களுடன் ஆரம்பகால உறவுகளை விரைவாகக் கடந்து சுதந்திரமாகச் சென்றன.
டான்பாஸில் நடந்த மக்கள் எதிர்ப்பு முற்றிலும் நேர்மையானது. ஆனால், நிச்சயமாக, அதை வர்த்தகத்தில் பயன்படுத்த முயற்சிகள் இருந்தன. இப்பகுதியின் ஆளுநராக ஒரு சமரச தன்னலக்குழு பிரமுகரான செர்ஜி டாருடா நியமிக்கப்பட்டதுதான் இதன் மன்னிப்பு. இருப்பினும், அத்தகைய திட்டங்கள் விரைவாக நிராகரிக்கப்பட்டன. முதலாவதாக, வளர்ந்து வரும் உந்துவிசையை கட்டுக்குள் வைத்திருக்க இயலாமை காரணமாக. இரண்டாவதாக, கியேவில் ஆட்சிக்கு வந்தவர்கள் முற்றிலும் பைத்தியம் பிடித்து எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் ஆளானார்கள்.
இந்த அர்த்தத்தில் திருப்புமுனையானது டொனெட்ஸ்கில் நடந்த பேரணியாகும், இது மார்ச் 1, 2014 அன்று, தேசியவாதிகள், தீவிரவாதிகள் மற்றும் அரசியல் தீவிரவாதிகளால் நிரம்பியிருந்த கியேவை மீண்டும் "பயமுறுத்துவதற்காக" டொனெட்ஸ்க் வணிகர்களால் ஆரம்பத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் வெகுஜனங்கள் திட்டமிடப்படாத சூழ்நிலையின்படி நடந்துகொண்டனர். ரஷ்யாவுடன் ஒன்றிணைவதற்கான விருப்பம் அறிவிக்கப்பட்டது, மேலும் ஒரு எளிய டொனெட்ஸ்க் "அனிமேட்டர்" பாவெல் குபரேவ் வார்த்தையின் ஒவ்வொரு அர்த்தத்திலும் மேடைக்கு வந்தார். அப்போதுதான் டொனெட்ஸ்க் பிராந்திய நிர்வாகத்தைத் தாக்க முதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது, அதன் மீது ரஷ்யக் கொடி உயர்த்தப்பட்டது.
மார்ச் 2014, டொனெட்ஸ்க் குடியரசு இயக்கத்தின் பேரணி
மார்ச் 2014 முழுவதும், டொனெட்ஸ்க் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நகரங்கள் அமைதியின்மை, பேரணிகள், வெகுஜன நடவடிக்கைகள் மற்றும் வளர்ந்து வரும் மோதல்களால் கிளர்ந்தெழுந்தன. போராட்டத் தலைவர்களான ஆண்ட்ரி பர்கின் மற்றும் பாவெல் குபரேவ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மாதத்தின் நடுப்பகுதியில், Kyiv மதிப்பீட்டாளர்கள் பல "நட்பு ரயில்களை" அனுப்பினர், இதில் மிகவும் ஆக்ரோஷமான தேசியவாதிகள் நகரத்தை தாக்கினர். இந்த முயற்சிகளுக்கு மறுப்பு அப்பிராந்தியத்தில் ரஷ்ய சார்புப் படைகளின் தீவிரமான ஒற்றுமை மற்றும் அமைப்பைக் காட்டியது.
கூட்டாட்சி மற்றும் ரஷ்யாவுடன் ஒற்றுமை ஆகியவை முக்கிய கோரிக்கைகள்.
தென்கிழக்கு நகரங்களில், போராளிப் பிரிவுகள் மற்றும் மக்கள் சுயராஜ்ய அமைப்புகள் படிப்படியாக உருவாக்கப்பட்டன. கிழக்கு உக்ரைனில் நடந்த போராட்டங்கள் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் நடந்ததை விட மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைதியானவை.
கூட்டாட்சிக்கு ஆதரவாக மார்ச் 1, 2014 அன்று டொனெட்ஸ்க் மையத்தில் ரஷ்ய சார்பு பேரணி
ஆனால், கியேவில் நடந்த சம்பவங்கள் மட்டும் சீற்றத்தை ஏற்படுத்தவில்லை. சாராம்சத்தில், ஒரு சமூகப் புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது, உள்ளூர் மக்கள் உட்பட தன்னலக்குழுக்கள், தேசியவாதிகள் மற்றும் கியேவ் அதிகார உயரடுக்கை விட அதன் எதிர்ப்பாளர்களாக மாறவில்லை. மற்றும் குறிப்பாக உள்ளூர் கூட. பல கம்யூனிஸ்ட் மற்றும் சோசலிசக் கொடிகளும் முழக்கங்களும் இருந்தன.
பிராந்திய நிர்வாகங்கள் கைப்பற்றப்பட்டதற்கான உதாரணங்களை முதலில் காட்டியது மைதான் ஆதரவாளர்கள். ஜனவரி-பிப்ரவரி 2014 இல், அவர்கள் Rivne, Ternopil, Khmelnitsky, Volyn, Vinnytsia மற்றும் Chernihiv பிராந்தியங்களில் உள்ள பிராந்திய நிர்வாகங்களை முற்றுகையிட்டனர், மேலும் Poltava, Lvov, Zhitomir, Cherkassy மற்றும் Sumy ஆகிய பிராந்திய அரசு நிர்வாகங்களைத் தாக்கினர். பல SBU மற்றும் காவல் துறைகளின் கட்டிடங்கள் கைப்பற்றப்பட்டன, மேலும் யானுகோவிச்சின் எதிர்ப்பாளர்கள் ஆயுதங்கள் ஆயுதங்களை பெருமளவில் கைப்பற்றினர். அதே நேரத்தில், கியேவில் யானுகோவிச்சை தூக்கியெறிந்த புதிய அரசாங்கத்தின் மேலும் சட்டபூர்வமானது நாட்டின் அரசியலமைப்பிற்கு நேரடியாக முரணானது.
உக்ரைனின் கிழக்கில் நடைபெறும் நிகழ்வுகள் ஒரு கண்ணாடியாக இருந்தன, ஆனால் பெரும்பாலும் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு ஆதரவாளர்களின் களியாட்டத்திற்கு மிகவும் அமைதியான பதில். இந்த அர்த்தத்தில், சட்டபூர்வமான தன்மை மற்றும் வெளிப்படும் தொழில்நுட்பத்தின் பார்வையில், கியேவில் புதிய அரசாங்கம் கிழக்கு பிராந்தியங்களில் சுயமாக அறிவிக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்திலிருந்து வேறுபட்டதல்ல.
மூன்று சுயாதீனமான, நெருக்கமாக ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருந்தாலும், செயல்முறைகள் ஒரு காலவரிசைக் காலத்தில் வளர்ந்தன என்பதைப் புரிந்துகொள்வது அவசியம்.
முதலாவது வழக்கமாக "மைதான்" என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில், தங்கள் நாட்டின் "ஐரோப்பியமயமாக்கலுக்கு" உக்ரேனிய குடியிருப்பாளர்களின் இயக்கத்தின் உண்மையான யதார்த்தமாக "மைதான்" இன் அசல் ஆசிரியர் விக்டர் யானுகோவிச் ஆவார். அவரது அரசாங்கமே பல ஆண்டுகளாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அசோசியேஷன் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தியது, இருப்பினும் இந்த செயல்முறை தொடங்கியது மற்றும் அவரது முன்னோடிகளால் ஊக்குவிக்கப்பட்டது. யானுகோவிச்சின் ஆட்சியின் கீழ் அனைத்து அரசாங்கத் துறைகளும் ஐரோப்பிய-சார்பு-மேற்கத்திய சார்பு மாற்றத்திற்கான உத்தியோகபூர்வ பணிகளைப் பெற்றன. யானுகோவிச்சின் பரிவாரங்கள்தான் ஐரோப்பிய ஒருங்கிணைப்புக்கான முதல் பேரணிகளைத் தொடங்கினர், அவை அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு மக்களின் ஆதரவை நிரூபிக்க வேண்டும், இது பின்னர் போக்கில் கூர்மையான மாற்றத்திற்குப் பிறகு "யூரோமைடன்" ஆக வளரும். இந்த பின்னணியில், 2013 இன் முதல் பாதி முழுவதும், ரஷ்யாவுடனான உக்ரைனின் உறவுகள் மோசமடைந்தன, மேலும் ரஷ்யா அதன் அண்டை நாடுகளுக்கு எதிரான பொருளாதாரத் தடைகளைப் பற்றி பேசத் தொடங்கியது.
உண்மை என்னவென்றால், உக்ரேனில் "மேற்கத்தியமயமாக்கல்" மற்றும் "ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு" செயல்முறைகள் "சோவியத்-ரஷ்ய" அனைத்தையும் நிராகரிக்கும் அடையாளமாக குறைக்கப்பட்டது. அதன்படி, மேற்கு நோக்கி நகர்வது தவிர்க்க முடியாமல் ரஷ்யாவுடனான உறவுகளைத் துண்டிக்க வழிவகுத்தது. மேலும், இந்த அபிலாஷைகள், முதலில், மனநிலையின் மாற்றம் மற்றும் மதிப்பு அமைப்பில் மாற்றம் ஆகியவற்றைக் கருதியது. இத்தகைய நிலைமைகளின் கீழ், என்ன நடக்கிறது என்பதற்கான ரஷ்ய எதிர்ப்பு திறன் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. உக்ரேனின் குறிப்பிடத்தக்க வரலாற்று ரீதியாக ரஷ்ய சார்பு பிராந்திய மற்றும் மனித கூறுகளின் அடிப்படையில், இது தவிர்க்க முடியாமல் ஒரு உள் பிளவைத் தூண்டியது, அதுதான் நடந்தது.
பேரினவாதத்தின் கூர்மையான அதிகரிப்பால் படம் பூர்த்தி செய்யப்பட்டது. ஐரோப்பிய பாராளுமன்றம் கூட 2012 இல் உக்ரேனிய தேசியவாதத்தின் எழுச்சியைக் கண்டித்து ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது.
உள்-உக்ரேனிய மட்டத்தில், பிராந்தியங்களுக்கு இடையிலான போட்டியால் நிலைமை தீவிரமடைந்தது. மேலும், இது "கிழக்கு" மற்றும் "மேற்கு" பகுதிகளுக்கு இடையிலான பாரம்பரிய மோதலின் படி உருவாக்கப்பட்டது, அங்கு யானுகோவிச்சின் குழு "டொனெட்ஸ்க்" மற்றும் உள்-கிழக்கு மோதலைப் பிரதிநிதித்துவப்படுத்தியது. இகோர் கோலோமோய்ஸ்கி மற்றும் யூலியா திமோஷென்கோ வந்த டொனெட்ஸ்க் மற்றும் டினெப்ரோபெட்ரோவ்ஸ்க் இடையேயான போட்டி, கார்கோவ் தலைமையின் தெளிவற்ற நிலை, ஒடெசா மற்றும் நிகோலேவ் பிராந்தியத்தை சூழ்ச்சி செய்யும் முயற்சி, உயரடுக்கு அடுக்குகளின் "தங்கள் முட்டைகளை வெவ்வேறு கூடைகளில் வைப்பது" என்ற நித்திய உக்ரேனிய பழக்கம். ” என்பது முற்றிலும் நாகரீக மோதலில் இருந்து உயரடுக்குகள் மற்றும் பிராந்திய ஒரே மாதிரியான பன்முக மோதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது.
இரண்டாவது செயல்முறை உக்ரைனின் கிழக்கு மற்றும் சில மத்திய பகுதிகளில் ரஷ்ய சார்பு அபிலாஷைகளை தீவிரப்படுத்தியது, "ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு", ஒருவரின் சொந்த அடையாளத்தை இழக்கும் அச்சம் மற்றும் ரஷ்ய உலகத்துடனான பன்முக உறவுகளை துண்டித்தல் ஆகியவற்றால் தூண்டப்பட்டது.
மூன்றாவதாக, ரஷ்யாவிலேயே உக்ரைனின் சகோதர மக்களுக்கு ஆதரவான தேசபக்தி செயல்முறைகள், யூரோமைடனின் குறிப்பிடத்தக்க பகுதியின் ரஷ்ய-எதிர்ப்பு சொல்லாட்சிகள் மற்றும் ரஷ்ய சார்பு பிரதேசங்களின் முறையீடுகளால் தொடங்கப்பட்டது.
மைதாவுக்குப் பிறகு வந்த தேசியவாத அரசாங்கம், அதன் பலவீனமான மாநிலத்தின் சுய அழிவின் நேரடிப் பாதையை எடுத்தது. சட்டவிரோத போதைப்பொருளால் போதையில், புஷ்கிஸ்டுகள் முதலில் ரஷ்ய மொழியின் பிராந்திய அந்தஸ்தை ஒழிக்கும் சட்டத்தை இயற்றினர், பின்னர் தங்கள் சொந்த மாநிலத்தின் சட்டப்பூர்வத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையை முற்றிலும் கேள்விக்குள்ளாக்கினர். மற்றும் அவர்கள் வெற்றிகரமாக வெற்றி பெற்றனர்.
உண்மை என்னவென்றால், சுதந்திரத்தின் அங்கீகாரத்திற்குப் பிறகு நீண்ட காலமாக, நவீன உக்ரைன் அறிவிக்கப்பட்ட மதிப்பு வழிகாட்டுதல்களுக்கும் சட்ட மற்றும் வரலாற்று அரசு ஆளுமைக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட மனநிலை மோதலில் இருந்தது.
ஒருபுறம், சோவியத் ஒன்றியத்தை விட்டு வெளியேறிய பிறகு, உக்ரைன் சட்டப்பூர்வமாக உக்ரேனிய SSR இன் சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டது. மறுபுறம், சோவியத் ஆட்சிக்கு எதிரான போராளிகளை மகிமைப்படுத்துதல், "சோவியத்மயமாக்கல்" கொள்கை பின்பற்றப்பட்டது.
உண்மையில், சுதந்திரம் பெற்ற தருணத்திலிருந்து, உக்ரைனின் தலைமை நவீன உக்ரைனின் இணைப்பை உக்ரேனிய SSR உடன் அல்ல, ஆனால் உக்ரேனிய மக்கள் குடியரசு (UNR) உடன், சாரிஸ்ட் ரஷ்யாவின் வீழ்ச்சிக்குப் பிறகும், உக்ரேனிய உருவாவதற்கு முன்பும் இருந்தது. எஸ்.எஸ்.ஆர்.
முதலில், யுபிஆரை உருவாக்கியவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டனர் - எம். க்ருஷெவ்ஸ்கி, பி. ஸ்கோரோபாட்ஸ்கி மற்றும் பலர், பின்னர் - அதன் சுதந்திரத்திற்காக போராடும் போர்க் குழுக்கள் - உக்ரேனிய சிச் ரைபிள்மேன், பின்னர் யுபிஏ போன்றவை.
நாடுகடத்தப்பட்ட UPR இன் கடைசி தலைவர், மைகோலா பிளாவியுக், ஆகஸ்ட் 22, 1992 அன்று, உக்ரைனின் சுதந்திரப் பிரகடனத்தின் முதல் ஆண்டு விழாவிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு, கியேவில் உள்ள மரின்ஸ்கி அரண்மனையில் சுதந்திர உக்ரைனின் முதல் ஜனாதிபதி லியோனிட் கிராவ்சுக்கிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டார். யுபிஆரின் சட்டப்பூர்வ வாரிசு உக்ரைன் என்று ஒரு கடிதம்.
இந்த மோதல் மே 2015 வரை உக்ரைனில் நீடித்தது, P. Poroshenko மாநிலத்தின் கம்யூனிசேஷன் தொடர்பான சட்டங்களில் கையெழுத்திட்டார், உக்ரைனின் சரிவுக்கான முன்நிபந்தனைகளை திறம்பட சட்டப்பூர்வமாக்கினார்.
உக்ரைனின் ஜனாதிபதி பெட்ரோ பொரோஷென்கோ நான்கு சட்டங்களில் கையெழுத்திட்டார்: "உக்ரேனில் கம்யூனிஸ்ட் மற்றும் தேசிய சோசலிச (நாஜி) சர்வாதிகார ஆட்சிகளின் கண்டனம் மற்றும் அவற்றின் சின்னங்களின் பிரச்சாரத்திற்கு தடை"; "1917-1991 கம்யூனிச சர்வாதிகார ஆட்சியின் அடக்குமுறை அமைப்புகளின் காப்பகங்களை அணுகுவது"; "1939-1945 ஆம் ஆண்டின் இரண்டாம் உலகப் போரில் நாசிசத்தின் மீதான வெற்றியின் நிலைத்தன்மை குறித்து" மற்றும் "இருபதாம் நூற்றாண்டில் உக்ரைனின் சுதந்திரத்திற்கான போராளிகளின் சட்ட நிலை மற்றும் நினைவகம்."
இந்த ஆவணங்கள் சோவியத் சின்னங்களைத் தடை செய்கின்றன, கம்யூனிச ஆட்சியைக் கண்டிக்கின்றன, சோவியத் உளவுத்துறை சேவைகளின் காப்பகங்களைத் திறக்கின்றன மற்றும் UPA மற்றும் பிற அமைப்புகளை உக்ரைனின் சுதந்திரத்திற்கான போராளிகளாக அங்கீகரிக்கின்றன.
அடிப்படை சட்டம் "உக்ரைனில் கம்யூனிஸ்ட் மற்றும் தேசிய சோசலிச (நாஜி) சர்வாதிகார ஆட்சிகளை கண்டனம் செய்தல் மற்றும் அவர்களின் சின்னங்களின் பிரச்சாரத்தை தடை செய்தல்."
பிரகடனங்கள், கருத்துக்கள், உத்திகள் மற்றும் பிற விஷயங்களைப் போலல்லாமல், சட்டம் ஒரு சட்டச் செயல் மற்றும் சட்டரீதியான விளைவுகளை உருவாக்குகிறது (குற்றவியல் உட்பட. எடுத்துக்காட்டாக, அவர்களின் மீறலுக்கான குற்றவியல் பொறுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது - உக்ரைனின் குற்றவியல் கோட் பிரிவு 4361 - வரை சுதந்திரத்தின் கட்டுப்பாடு ஐந்தாண்டுகள் அல்லது அதே காலத்திற்குச் சிறைத்தண்டனை அல்லது சொத்தைப் பறிமுதல் செய்தல்).
இந்த ஆவணம் கம்யூனிச ஆட்சியை நாஜியுடன் (பாசிச) சமன் செய்கிறது. எனவே தொடர்புடைய முடிவுகள் - இந்த ஆட்சியின் குற்றச் செயல்களின் பிரச்சாரம், சின்னங்கள் மற்றும் நியாயப்படுத்துதல் ஆகியவற்றின் மீதான தடை.
கம்யூனிஸ்ட் மற்றும் நாஜி ஆட்சிகளை குற்றவாளிகள் என்று கண்டனம் செய்வதை இந்த ஆவணம் சட்டமன்ற மட்டத்தில் உள்ளடக்கியது.
குறிப்பாக: "கட்டுரை 2. கம்யூனிஸ்ட் மற்றும் தேசிய சோசலிச (நாஜி) சர்வாதிகார ஆட்சிகளின் கண்டனம்."
1. உக்ரைனில் 1917-1991 ஆம் ஆண்டு கம்யூனிச சர்வாதிகார ஆட்சி குற்றமாக அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் அது அரச பயங்கரவாதக் கொள்கையைப் பின்பற்றியது, இது தனிநபர் மற்றும் வெகுஜன கொலைகள், மரணதண்டனைகள், இறப்புகள், நாடு கடத்தல் போன்ற பல மனித உரிமை மீறல்களால் வகைப்படுத்தப்பட்டது. , சித்திரவதை, கட்டாய உழைப்பு மற்றும் பிற வகையான பாரிய உடல் பயங்கரவாதம், இன, தேசிய, மத, அரசியல், வர்க்க, சமூக மற்றும் பிற அடிப்படையில் துன்புறுத்தல், அரசியல் நோக்கங்களுக்காக மனநல மருத்துவத்தைப் பயன்படுத்தும் போது தார்மீக மற்றும் உடல் ரீதியான துன்பங்களை ஏற்படுத்துதல், மனசாட்சி, சிந்தனை சுதந்திரத்தை மீறுதல், கருத்து, பத்திரிக்கை சுதந்திரம் மற்றும் அரசியல் பன்மைத்துவமின்மை மற்றும் இது தொடர்பாக மனிதன் மற்றும் குடிமகனின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கு இணங்கவில்லை என்று கண்டிக்கப்பட்டது.
ஒரு சூழ்நிலை எழுந்துள்ளது, இந்த அம்சத்தில் வெளிப்படையான தன்மை, தெளிவற்ற தன்மை மற்றும் விளைவுகள் ஆகியவை முதன்மையாக தொழில்முறை வழக்கறிஞர்களால் முழுமையாக மதிப்பிடப்படலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக, உக்ரைனின் சோவியத் காலத்தின் குற்றமயமாக்கல் என்பது சோவியத் உக்ரைனின் மாநில அமைப்புகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அங்கீகரிப்பது மற்றும் அவர்கள் எடுத்த முடிவுகளின் விளைவுகள். UPR இன் முன்னாள் பிரதேசத்துடன் புதிய நிலங்களை இணைத்தல் உட்பட!
உக்ரேனிய அதிகாரிகளால் இது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டது, பின்னர் இந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது, இது சோவியத் நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஆவணங்களை சட்டப்பூர்வமாக்கியது, ஆனால் அது மட்டும்தான், அதற்கு மேல் எதுவும் இல்லை.
மேற்கோள்: "உக்ரைனில் கம்யூனிஸ்ட் மற்றும் தேசிய சோசலிச (நாஜி) சர்வாதிகார ஆட்சிகளின் கண்டனம் மற்றும் அவற்றின் சின்னங்களின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதற்கு முன்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டத்தை வெர்கோவ்னா ராடா தெளிவுபடுத்தினார். அவர்களின் திருத்தங்களுடன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாம் உலகப் போரின் சின்னங்கள் போர்க் கொடிகள் மற்றும் விருதுகளைப் பயன்படுத்துவதற்கான தடையிலிருந்து நீக்கப்பட்டனர், அத்துடன் இரண்டாம் உலகப் போரின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு 1991-2015 இல் வழங்கப்பட்ட விருதுகள். மேலும், மாநில அமைப்புகள் மற்றும் உள்ளூர் சுய-அரசு அமைப்புகள், கல்வி மற்றும் அறிவியல் நிறுவனங்கள், நிறுவனங்கள் மற்றும் 1991 க்கு முன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட நிறுவனங்களின் ஆவணங்கள் இனி சட்டத்திற்கு உட்பட்டவை அல்ல.
1917-1991 - சட்டங்களால் மூடப்பட்ட காலத்திற்கு கவனம் செலுத்துவது மதிப்பு. சோவியத் ஒன்றியம் மற்றும் உக்ரேனிய SSR இன் எந்தவொரு அரசாங்க நிறுவனங்களின் செயல்பாடுகளும், அவர்கள் எடுக்கும் முடிவுகள் (குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களைத் தவிர) சட்டவிரோதமானவை என்று அங்கீகரிக்கப்படுகின்றன, எனவே அவை சட்டரீதியான விளைவுகளை ஏற்படுத்தாது.
எனவே, உக்ரேனிய SSR க்கு நவீன உக்ரைனின் சட்டப்பூர்வ வாரிசு பற்றிய பிரச்சினையும் மூடப்பட்டது, ஏனெனில் அரசு ஒரு ஆக்கிரமிப்பாளர்-பயங்கரவாதியின் சட்டப்பூர்வ வாரிசாக இருக்க முடியாது - ஜெர்மனியின் கூட்டாட்சி குடியரசு ஹிட்லரின் ஜெர்மனியின் சட்டப்பூர்வ வாரிசு அல்ல. .
இப்போது, சட்டப்பூர்வமாக, சட்டமன்ற மட்டத்தில், நவீன உக்ரைன் யுபிஆரின் சட்டப்பூர்வ வாரிசாக மாறியுள்ளது, மைதானுக்குப் பிந்தைய அரசாங்கத்தின் புதிய பிரதிநிதிகள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளனர்.
குறிப்பு
நவம்பர் 7 (20), 1917 இல், மத்திய ராடா, அதன் மூன்றாவது யுனிவர்சல் கவுன்சிலால், ஒன்பது மாகாணங்களைக் கொண்ட உக்ரேனிய மக்கள் குடியரசை (UNR) அறிவித்தது: கீவ், பொடோல்ஸ்க், வோலின், செர்னிகோவ், பொல்டாவா, கார்கோவ், எகடெரினோஸ்லாவ், கெர்சன் மற்றும் டாரைட் ( வடக்கு மாவட்டங்கள், கிரிமியா இல்லாமல்).
1918 இல் ஆஸ்திரியா-ஹங்கேரியின் சரிவின் விளைவாக, மேற்கு உக்ரேனிய மக்கள் குடியரசு (WUNR) கலீசியாவின் பிரதேசத்தில் உருவாக்கப்பட்டது. நவம்பர் 1 ஆம் தேதி இரவு சிச் ரைபிள்மென் (ஆஸ்ட்ரோ-ஹங்கேரிய இராணுவத்தில் உள்ள உக்ரேனிய தேசிய பிரிவுகள்) குடியரசு அறிவிக்கப்பட்டது. இதன் விளைவாக, துருவங்களின் ஆயுதமேந்திய எழுச்சி அதே நாளில் லிவிவில் தொடங்கியது. இந்த நிகழ்வுகள் போலந்து-உக்ரேனிய போரின் தொடக்கத்திற்கான சமிக்ஞையாக செயல்பட்டன.
ஜனவரி 22, 1919 அன்று, WUNR UPR உடன் ஒன்றிணைக்கும் சட்டத்தை அறிவித்தது - "தீய செயல்".
மொத்தத்தில், 1917-1920 காலகட்டத்தில், உக்ரைன் பிரதேசத்தில் 16 சுய-அறிவிக்கப்பட்ட அரசியல் நிறுவனங்கள் இருந்தன.
ஜனவரி 1918 இன் இறுதியில், டொனெட்ஸ்க்-கிரிவோய் ரோக் சோவியத் குடியரசும் தேசிய சுயாட்சியின் கொள்கைகளின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் அதிகாரம் கார்கோவ், எகடெரினோஸ்லாவ் மற்றும் ஓரளவு கெர்சன் மாகாணங்களுக்கும் டான் இராணுவத்தின் சில பகுதிகளுக்கும் விரிவடைந்தது.
அப்போதைய உக்ரைனின் பிரதேசத்தில் உள்ள இணை குடியரசுகள் எதுவும் - ஒடெசா, டொனெட்ஸ்க்-கிரிவோய் ரோக் போன்றவை - UPR இன் பகுதியாக இல்லை.
டான்பாஸ் உட்பட பல உக்ரேனிய பிரதேசங்கள் "பெற்றோர் மாநிலங்களுக்கு" திரும்ப உரிமை கோருவதற்கான அனைத்து வரலாற்று ஆதாரங்களையும் இது வழங்குகிறது.
படிப்படியாக 2014 இல், "நோவோரோசியா" என்ற கருத்து பயன்பாட்டுக்கு வரத் தொடங்கியது, இருப்பினும், கிளர்ச்சியாளர்களுக்கு இது ஒரு சுயாதீனமான அரசியல் குறிப்பு புள்ளியாக இல்லை. நோவோரோசியா ஒரு புவியியல் சொல், ஒரு வரலாற்று முன்னோடி மற்றும் ஒரு சட்ட தந்திரம், ரஷ்யாவில் சேருவதற்கு முன்பு கிரிமியாவின் சுதந்திரத்தின் முறையான பிரகடனத்திற்கு ஒத்ததாக கருதப்பட்டது.
நோவோரோசியாவின் பதவி உக்ரைனின் ஒரு குறிப்பிட்ட ரஷ்ய சார்பு பிரதேசத்தை ரஷ்யாவுடன் இணைப்பதற்கான சட்டக் கருவிகளை உருவாக்குவதை சாத்தியமாக்கியது. ஒரு சுயாதீனமான ஆனால் நட்பு செயற்கைக்கோள் மாநிலமாக நோவோரோசியாவின் இருப்பு வடிவத்தில் ஒரு மாற்று மாதிரி நடைமுறையில் சாத்தியமற்றது. "பிரபலமான" மட்டத்தில் "பிராண்டின்" முக்கிய உரிமையாளர்கள் ஆரம்பத்தில் பாவெல் குபரேவ், அவர் "நோவோரோசியா" என்ற அரசியல் இயக்கத்திற்குத் தலைமை தாங்கினார் மற்றும் அதே பெயரில் டொனெட்ஸ்க் தொலைக்காட்சி சேனலைக் கட்டுப்படுத்தினார், மேலும் உத்தியோகபூர்வ நிலையில் - ஒலெக் சரேவ்.
சிறிய பயனாளிகளை உருவாக்கும் முயற்சிகள் நடந்தன. ஒரு காலத்தில், எடுத்துக்காட்டாக, ஒரு குறிப்பிட்ட போரிஸ் போரிசோவ் தகவல் இடத்தில் ஒளிர்ந்தார், "நோவொரோசியாவின் முக்கிய வழிகாட்டியின்" பங்கைக் காட்டிலும் குறைவாக இல்லை. ஏற்கனவே பதவி உயர்வு பெற்ற சின்னத்தின் இழப்பில் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக, அவர் இல்லாத அரசாங்கத்தில் கிர்கினுக்கு ஒரு இடத்தைக் கொடுத்தார், ஆனால் அவர் அத்தகைய பெருந்தன்மையை பகிர்ந்து கொள்ளவில்லை.
உக்ரைனின் துணை மற்றும் ஜனாதிபதி வேட்பாளரான Verkhovna Rada, Dnepropetrovsk தொழிலதிபர் Oleg Tsarev, தனது ரஷ்ய சார்பு அறிக்கைகளுடன் தெளிவான அறிக்கையை வெளியிட்டார், நோவோரோசியா பாராளுமன்றத்தின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். துரதிர்ஷ்டவசமாக, பிற ரஷ்ய சார்பு பிராந்தியங்களில் மக்கள் எதிர்ப்பை அடக்குவது அதைத் தொடங்குவதற்கான வாய்ப்பை அளிக்காது. இதன் காரணமாக, நோவோரோசியா திட்டம் முடக்கப்படும், மேலும் இந்த பிராண்டே, அரசியல் சோதனையின் சட்டங்களின்படி, முந்தைய உரிமையாளர்களிடமிருந்து இகோர் கிர்கினால் "கசக்கப்படும்", அவர் அதை விளம்பரப்படுத்த பயன்படுத்த முயற்சிப்பார். எதிர்ப்பு உள்நாட்டு அரசியல் இயக்கம், அதை தீவிரமாக ஓரங்கட்டுகிறது. ஆனால் இனி டான்பாஸ் மற்றும் உக்ரைனுக்கான சண்டைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது.
2014 வசந்த காலத்தில், கிரிமியாவில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் தீபகற்பம் ரஷ்யாவிற்குள் நுழைந்தது ஆகியவை செயல்முறைகளை விரைவுபடுத்த ஒரு பெரிய உத்வேகத்தை அளித்தன. டான்பாஸ் மற்றும் உக்ரைனின் பிற ரஷ்ய சார்பு பகுதிகளில் இருந்து "வாக்கர்ஸ்" கிரிமியாவிற்கு "நீங்கள் செய்வது போல் செய்யுங்கள்" என்ற கோரிக்கையுடன் திரண்டனர். கிரிமியன் காட்சியை மீண்டும் செய்வதற்கு சட்ட முன்நிபந்தனைகள் எதுவும் இல்லை, ஆனால் மக்கள் தூண்டுதலின் விரக்தியும் பாரியளவும் நிலைமையை மாற்றும் என்ற நம்பிக்கை இருந்தது.
கிரிமியன் நிகழ்வுகளில் பங்கேற்றவர்கள் அழைப்புக்கு பதிலளித்தனர். அலெக்சாண்டர் போரோடாய் மற்றும் அவருக்குப் பின்னால் உள்ள படைகள் கிரிமியாவில் அபராதம் விதித்த ஆர்வலர் ஸ்ட்ரெல்கோவை டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் எல்லைகளுக்கு நிலைமையைப் படிக்கவும், போராட்டத் தலைவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தவும் அனுப்பினர். ஒருபுறம், இது கிரிமியா47 இல் நடந்த நிகழ்வுகள் பற்றிய சங்கடமான கேள்விகளிலிருந்து சம்பந்தப்பட்ட நபரை அழைத்துச் சென்றது. மறுபுறம், போரோடாய் தனது திறனை ஒரு நல்ல காரியத்திற்காகப் பயன்படுத்தி தன்னை மறுவாழ்வு செய்துகொள்ள தனது நண்பருக்கு வாய்ப்பளித்தார்.
கிரிமியாவில் ஒரு ஹீரோவாக மாறுவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த ஸ்ட்ரெல்கோவ், எல்லா இடங்களிலும் சென்று, "ஸ்லாவிக் பிரச்சாரம்" என்று பிரபலமானார். இது ஒரு தெளிவான தவறான தொடக்கமாகும், ஏனென்றால் இதுபோன்ற தீவிர நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படும் அளவிற்கு நிலைமை இன்னும் "சூடு" ஆகவில்லை. உளவுத்துறை அதிகாரிகளிடையே, கிர்கின் ஒரு "ரெட் ஹெர்ரிங்" விளைவு என்று ஒரு விவாதம் கூட இருந்தது.
ஆனால் நடந்தது, நடந்தது. "பிரதான நிலத்தின்" தேசபக்தி சக்திகளின் உண்மையான தலையீட்டை பின்னோக்கி மாற்றவோ அல்லது மீண்டும் செய்யவோ இயலாது.
எனவே, அவர்கள் ஸ்ட்ரெல்கோவை முழு இயக்கத்தின் பொது அடையாளமாக மாற்றத் தொடங்கினர். டிவி படம் யதார்த்தத்துடன் எவ்வளவு ஒத்துப்போகிறது என்பது முக்கியமில்லை. எதிர்ப்பை ஆளுமைப்படுத்துவது, புராணமாக்குவது மற்றும் வீரப்படுத்துவது மிகவும் முக்கியமானது.
இதைச் செய்ய, அலெக்சாண்டர் போரோடாய், அவரது தகவல் உதவியாளர் செர்ஜி கவ்டராட்ஸேவுடன் சேர்ந்து, முதலில் ஏற்கனவே உள்ள தகவல் வளங்களை ஒருமுகப்படுத்தினார், பின்னர் அனைத்து செல்வாக்குமிக்க தேசபக்தி வட்டங்கள் வழியாக மத்திய தொலைக்காட்சி சேனல்களின் நிலையை எட்டினார். "கிரிமியன் ஸ்பிரிங்" க்கான பொதுவான உற்சாகத்திற்கு நன்றி, அவர்கள் வெற்றி பெற்றனர்.
இதற்குப் பிறகு, டிபிஆரின் பிரதம மந்திரியாக போரோடை மைதானத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் பகிரங்கமாக பங்கேற்பார். அந்த தருணத்திலிருந்து, ரஷ்ய தன்னார்வலர்கள் டொனெட்ஸ்க் நிகழ்வுகளில் முன்னிலை வகித்தனர், நிலைமையை ஒரு புதிய திசையில் நகர்த்தினர்.
ஓய்வு ஒரு அரிய தருணத்தில் Donbass எதிர்ப்பு தலைவர்கள். புகைப்படத்தில் (இடமிருந்து வலமாக): டிபிஆர் அரசாங்கத்தின் முதல் துணைத் தலைவர், மக்கள் கவுன்சிலின் தலைவர் ஆண்ட்ரி பர்கின், டிபிஆர் தற்காலிக அரசாங்கத்தின் துணைத் தலைவர், டிபிஆர் சிறப்புக் குழுவின் தலைவர் லியோனிட் பரனோவ், டிபிஆர் பிரதமர் அலெக்சாண்டர் போரோடாய், தலைவர் "டான்பாஸின் கோட்டை" அமைப்பின் தலைவர், டிபிஆர் அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ, எல்பிஆர் மக்கள் கவுன்சிலின் தலைவர் அலெக்ஸி கார்யாகின்
 
போரோடே பற்றி
டொனெட்ஸ்கிற்கு வருவதற்கு முன் நிலைமை கடினமாக இருந்தது, தயாராகி, வீடு மற்றும் வேலை பிரச்சினைகள் மற்றும் பிற தொடர்புடைய சிக்கல்களைத் தீர்ப்பதற்கு நிறைய நேரம் எடுத்தது, எனவே என்ன நடக்கிறது என்பதற்கான அனைத்து நுணுக்கங்கள், பண்புகள் மற்றும் நுணுக்கங்கள் நாங்கள் சென்றவுடன் வரிசைப்படுத்தப்பட வேண்டும், மேலும் இது அந்த இடத்திலேயே முழுமையாக செய்ய முடியும்.
இயற்கையாகவே, குடியரசை யார் நடத்துகிறார்கள் என்ற கேள்வியில் நான் ஆர்வமாக இருந்தேன். நிகழ்வுகளுக்கு முன்பு அலெக்சாண்டர் யூரிவிச் போரோடை பற்றி நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. அவர் ஒரு ரஷ்ய அரசியல் வியூகவாதி என்றும் சில சோவியத் தத்துவஞானியின் மகன் என்றும் இணையத்தில் சுருக்கமாகப் பார்த்தேன். விவரங்களுக்குச் செல்லவில்லை.
போரோடை என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஆரம்ப தகவல்தொடர்புகளின் போது முற்றிலும் சிவில் உணர்வை உருவாக்கிய ஒரு நபரை நான் பார்த்தேன். கட்சியில் PR நபர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தத்துவப் பாதை மற்றும் வெளிப்படையான ஈடுபாடு பற்றிய தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டன. மிருகத்தனமான போராளிகளால் சூழப்பட்ட ஒரு விசித்திரமான ஜோக்கர் மற்றும் முறைசாரா நபர் தொடர்ந்து சிரித்து சிரித்தார். பணியை ஒழுங்கமைப்பதற்கான அவரது அணுகுமுறை அற்புதமான நேரமின்மையின் பின்னணியில் எளிதான மற்றும் வேண்டுமென்றே பொறுப்பற்ற தன்மையால் வேறுபடுத்தப்பட்டது, இது அவரது அழைப்பு அட்டையாக மாறியது.
ஆனால், நெருக்கமாகப் பார்த்தபோது, எல்லாம் அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்தேன்.
சட்டை பையன் சாஷா போரோடை, கடினமான தருணங்களில், தீவிர சூழ்நிலைகளில் அல்லது ஆக்கிரமிப்பு அல்லது ஆபத்தை உணர்ந்த தருணங்களில், விரைவாகவும் தீவிரமாகவும் மாறினார். முற்றிலும் மாறுபட்ட நபர் தனது நல்ல குணமுள்ள ஷெல் வழியாக சிரித்துக் கொண்டிருந்தார். இழிந்த, கடினமான மற்றும் கொடூரமான சாகசக்காரர், சமூக விதிமுறைகளின் எல்லைகள் பற்றிய தனது சொந்த கருத்துக்கள். முற்றிலும் தயக்கமின்றி, ஆயுதமேந்திய தடைகள் வழியாக டான்பாஸுக்குள் நுழைந்து, தொடர்ந்து போர்க்களத்திற்கு விரைகிறது. ஆண்ட்ரே பர்கின் ஒருமுறை அவரைப் பற்றி நகைச்சுவையாகக் கூறியது போல், "பச்சை முழங்கால்கள் கொண்ட பிரதமர்", ஏனெனில் அவர் முன் வரிசையில் "பச்சை பொருட்கள் வழியாக" வலம் வந்த நித்திய புல் படிந்த ஜீன்ஸ் காரணமாக. திடீரென்று, போராளிகளால் சூழப்பட்ட ஒரு குடிமகன் தாராளவாதி அல்ல, ஆனால் நெருப்பின் கீழ் ஒரு தீவிரவாதி, பேராசையுடன் போரின் காற்றை உள்ளிழுத்து, தனது விதி மற்றும் வாழ்க்கையுடன் தொடர்ந்து விளையாடுகிறார், ஒரு பெரிய யோசனைக்காக மற்றவர்களைக் காப்பாற்றவில்லை. அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் அர்ப்பணித்தார். படைவீரர்களும் தளபதிகளும் இதை உணர்ந்தனர், அவரை ஒரு முறையான முதலாளியாக மட்டும் அணுகவில்லை, ஆனால் அவரை தங்கள் சொந்தக்காரராக அங்கீகரித்தார்கள்.
நம்பகமான தோழரின் தேவையை போரோடே உணர்ந்தார். என்ன நடக்கிறது என்பதில் நட்பு அவருக்கு நம்பிக்கையை அளித்தது. இது ஒரு "மூத்த சகோதரரை" தேடும் விஷயமாக இல்லை, மாறாக ஒரு சமூக-உளவியல் "ஆதரவின் முழங்கை". ஸ்ட்ரெல்கோவ் நீண்ட காலமாக அத்தகைய நிலைப்படுத்தியாக செயல்பட்டார் என்று நான் நினைக்கிறேன், மேலும் அவரது துரோகம் போரோடைக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. டான்பாஸில், அவர் Antyufeev ஐ நம்பியிருக்க முயன்றார், ஆனால் பல காரணங்களால் இது முழுமையாக வெற்றிபெறவில்லை. கூட்டாண்மையில், அலெக்சாண்டர் யூரிவிச் நேர்மையாகத் திறந்து, உறவுகளில் மிகுந்த நேர்மையையும் கண்ணியத்தையும் வெளிப்படுத்தினார்.
ஒருமுறை, பொதுவாக நாசிசத்தின் சாராம்சத்தையும் குறிப்பாக உக்ரேனியத்தையும் பற்றி விவாதிக்கும் போது, நான் ஹவுஷோஃபர் மற்றும் ஜூலியஸ் எவோலாவைக் குறிப்பிட்டேன். பிரதமர் தலைப்பை எடுத்துக்கொண்டு, புவிசார் அரசியல் முன்னுதாரணத்தைப் பற்றிய விரிவான அறிவுடன் தத்துவார்த்த அம்சங்களை ஆராய்ந்தார். எனது ஆய்வுக் கட்டுரையின் சமீபத்திய பாதுகாப்பின் காரணமாக சில குறிப்பிடத்தக்க பெயர்கள் மற்றும் உண்மைகளை நான் நினைவில் வைத்திருந்தால், அதனுடன் தொடர்புடைய குறைந்தபட்ச தேர்வில் தேர்ச்சி பெற்றால், போரோடை வரலாறு, இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளில் கல்வியைத் தாண்டிய பரந்த அளவிலான அறிவின் அற்புதமான ஆழத்தைக் காட்டினார். மற்றும் அடிப்படை அறிவியல் தரநிலைகள். அவர் தனது கல்வியை வலியுறுத்த முயற்சிக்காமல், பல்வேறு காலகட்டங்களின் பெயர்கள், தேதிகள் மற்றும் நிகழ்வுகளை சாதாரணமாகக் குறிப்பிட்டார். அவருக்குத் தெரியும், அது போதும்.
டிபிஆர் பிரதம மந்திரியின் வாழ்க்கை வரலாற்றுப் பாதையை இன்னும் விரிவாகத் தெளிவுபடுத்த நான் முடிவு செய்தபோது, அவருடைய அறிவுசார் சாமான்களை என்ன தீர்மானித்தது என்பதை நான் விரைவாகப் புரிந்துகொண்டேன். ஒரு நல்ல அடிப்படை கல்விக்கு கூடுதலாக - மாஸ்கோ மாநில பல்கலைக்கழகத்தின் தத்துவ பீடம் மற்றும் பட்டதாரி பள்ளி, இது குடும்பத்தால் விளக்கப்பட்டது. அலெக்சாண்டர் போரோடாய் ரஷ்ய மனிதாபிமான சமூகத்தில் புகழ்பெற்ற தத்துவஞானி யூரி போரோடாயின் மகன் மற்றும் அவரது அடிப்படை பங்களிப்புகளில் சிறந்தவர், சோவியத்து மற்றும் சோவியத்துக்கு பிந்தைய காலத்தின் இரண்டு அறிவுசார் பெஸ்ட்செல்லர்களின் ஆசிரியர் - "கான்ட்டின் வகைப்பாட்டின் இறையியல் தோற்றம்" மற்றும் “சிற்றின்பம். இறப்பு. தபூ”, அதே போல் கேவலமான “டா வின்சி கோட்” - “லேட் ஸ்ராலினிசத்தின் போதகர்கள்” இன் முந்தைய மற்றும் ஆழமான கிறிஸ்தவ முன்னோடி.
மேலும், யூரி போரோடாய் சோவியத் கிளாசிக்கல் மனிதநேயவாதிகளின் உயரடுக்கு மத்தியில் தனித்து நின்றார். அவர்தான் ரஷ்ய வளர்ச்சியின் "மூன்றாவது வழி" கோட்பாட்டின் ஆசிரியராக இருந்தார், இது தாராளமயம் மற்றும் கம்யூனிசம் இரண்டையும் நிராகரித்தது, மேற்கு மற்றும் கிழக்கை சார்ந்து, ரஷ்யாவின் முழுமையான தன்னிறைவை நியாயப்படுத்தியது. தொண்ணூறுகளின் முற்பகுதியில் இருந்து "ரஷ்ய நவ-ஏகாதிபத்தியத்தின்" முக்கிய தத்துவ சித்தாந்தவாதியாக இருந்தவர் யூரி மெத்தோடீச். 1994 ஆம் ஆண்டில், தேசபக்தர்களுக்கு முதன்முறையாக, சோவியத் ஒன்றியத்தின் சரிவுக்குப் பிறகு புதிய குடியரசுகளில் தங்கியிருந்த ரஷ்யர்கள் உண்மையான, "முதல் வகுப்பு" ரஷ்யர்கள் என்று அவர் எதிர்பாராத யோசனையை வகுத்தார்:
“...ஒருங்கிணைப்பு நோக்கிய அடிமட்ட புறப் போக்குகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதோ, அந்த அளவுக்கு நமது பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்றுப் பாரம்பரியத்தை மொத்தமாக மறுக்கும் அலையில் அதிகாரத்தைக் கைப்பற்றிய “ஜனநாயக” வாய்வீச்சாளர்களுக்கு சங்கடமான உணர்வு ஏற்படும்... இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரஷ்யாவின் வருங்காலத் தலைமையானது, குறைந்தபட்சம் முற்றிலும் பிரகடனப்பூர்வமாக தேசிய ஒருங்கிணைப்பு கொள்கையை அதன் கொள்கையின் முக்கிய குறிக்கோளாக வகுக்கவில்லை என்றால், குறைந்தபட்சம் ஓரளவு நிலையான மற்றும் நீண்டகாலமாக மாற முடியும். இந்த கொள்கையின் ஆதரவு மையம் ஏற்கனவே தெளிவாக உள்ளது: பெலாரஸ், கிழக்கு உக்ரைன் மற்றும் நோவோரோசியா இல்லாமல், கிரிமியா மற்றும் கஜகஸ்தானின் ரஷ்ய பகுதி இல்லாமல், ரஷ்யா வாழ முடியாது.
எல்லாவற்றிற்கும் மேலாக, இன்று ரஷ்ய எல்லைகளுக்கு வெளியே மில்லியன் கணக்கான ரஷ்யர்கள் உள்ளனர், அவர்களின் மரபணு விருப்பங்கள் மத்திய பிராந்தியங்களில் வசிப்பவர்களிடமிருந்து வேறுபட்டவை. ரஷ்ய விவசாய மக்கள்தொகையில் மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட, மொபைல் மற்றும் திறமையான பகுதியினர் மத்தியப் பகுதிகளிலிருந்து சேகரிப்பின் போது வெளியேறி, புறப் பகுதிகளில் குடியேறினர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று அவர்கள் இருக்கிறார்கள் - இராணுவ-தொழில்துறை வளாகம் மற்றும் உள்ளூர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இராணுவ பணியாளர்களின் முதுகெலும்பு. அவர்கள் முற்றிலும் ரஷ்யர்களாக உணர்கிறார்கள், மேலும் உள்ளூர் சுதந்திர அரசியல்வாதிகளுடன் அவர்கள் ஒரே பக்கத்தில் இல்லை...”49
இதனால், நேரடி தொடர்ச்சி இருந்தது. மகன் தனது தந்தையின் தத்துவார்த்த வளர்ச்சியை நடைமுறைப்படுத்தினான்.
ஒருமுறை, அலெக்சாண்டர் போரோடாய் கடந்த காலத்தைப் பற்றி பேசும்போது, "மாமா சாஷா" மற்றும் "அங்கிள் லெவ்" என்று சாதாரணமாகக் குறிப்பிட்டார். நாங்கள் யாரைப் பற்றி பேசுகிறோம் என்பதை தெளிவுபடுத்தியவுடன், நான் ஆச்சரியப்பட்டேன். "மாமா சாஷா" அலெக்சாண்டர் ஜினோவியேவ், சமூகவியல் பற்றிய புத்தகங்களை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன். அவரது "கொட்டாவி உயரங்கள்" எனது இளமை உலகக் கண்ணோட்டத்தை உருவாக்க பங்களித்தது. சரி, “மாமா இடது” லெவ் குமிலியோவாக மாறியது. அவரது தாயார் அன்னா அக்மடோவாவுடனான அவரது கடினமான உறவு மற்றும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய கதைகள் அவற்றின் அசல் அன்றாட தன்னிச்சையில் ஆச்சரியமாக இருந்தன. நான் பின்னர் அறிந்தபடி, யூரி போரோடாயுடன் ஜினோவியேவ் மற்றும் குமிலேவ் ஆகியோர் கூட்டுக் கட்டுரைகளை வெளியிட்டனர். குமிலியோவின் "எத்னோஜெனெசிஸ் அண்ட் தி பயோஸ்பியர் ஆஃப் தி எர்த்" புத்தகத்தின் அவதூறான மதிப்பாய்வை எழுதியவர் யூரி போரோடாய் தான், அங்கு உணர்ச்சிக் கோட்பாடு வடிவமைக்கப்பட்டது.
அவரது தொழில்முறை உறவுகளுக்கு கூடுதலாக, போரோடை எனது தனிப்பட்ட அனுதாபத்தைத் தூண்டியது. அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோவைத் தவிர, டான்பாஸில் உண்மையான நட்பு உறவுகள் எழுந்த சிலரில் அவரும் ஒருவர், ஏனெனில் நான் வகித்த பதவி அதிகப்படியான பரிச்சயத்தைக் குறிக்கவில்லை. அவரது வாழ்க்கை வரலாறு மற்றும் வாழ்க்கைப் பாதையின் கூறுகளை படிப்படியாக ஒருங்கிணைத்து, அதைப் பற்றி அவரிடம் கேட்டபோது, போரோடை டான்பாஸுக்கு எந்த பாதையை இட்டுச் சென்றது என்று எனக்குள் ஒரு யோசனையை உருவாக்கினேன். இது இயற்கையை விட அதிகமாக இருந்தது. ஒரு காப்புரிமை பெற்ற முஸ்கோவிடின் பாதை, சுத்திகரிக்கப்பட்ட தாராளவாதியாக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொண்டிருந்தது, இருப்பினும், சாகசவாதம், தந்தைவழி கட்டளைகள், நேர்மையான தேசபக்தி மற்றும் அட்ரினலின் போதை ஆகியவற்றிற்கான தனிப்பட்ட விருப்பத்தால் சரிசெய்யப்பட்டது, உட்படுத்தப்பட்டது, நிதானப்படுத்தப்பட்டது, ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் சீல் செய்யப்பட்டது.
1992 ஆம் ஆண்டில், ஜூன் மாத இறுதியில் இருந்து ஆகஸ்ட் வரை, மாஸ்கோ மாநில பல்கலைக்கழகத்தின் தத்துவ பீடத்தின் இளம் மாணவர், சாஷா போரோடாய், டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் போருக்குச் செல்ல தன்னார்வத் தொண்டு செய்தார், அங்கு அவர் ஒரு பிராந்திய ஒருங்கிணைந்த பிரிவின் ஒரு பகுதியாக போராடுகிறார் (TCO - இது பின்னர் PMR இன் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் எல்லைப் படைகளாக மறுவடிவமைக்கப்படும்). கிட்ஸ்கனி - கிரெமென்சுக் குடியேற்றங்களில் உள்ள கோபங்கா கிராமத்தின் திசையில் அவரது பிரிவு அமைந்திருந்தது.
போரின் முடிவில், அவர் மாஸ்கோவுக்குத் திரும்பினார் மற்றும் மாஸ்கோ மாநில பல்கலைக்கழகத்தின் தத்துவ பீடத்தின் மூன்றாம் ஆண்டில் தனது படிப்பைத் தொடர்ந்தார். அதே நேரத்தில் அவர் வியாபாரம் செய்யத் தொடங்குகிறார். ஒரு அறிமுகமான மைக்கேல் இவானோவ் மூலம், அவர் பாமன் மாஸ்கோ மாநில தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு சேவைக்காக பெரும்பாலான தன்னார்வலர்களை ஏற்பாடு செய்கிறார், அங்கு அவர் பணியமர்த்தப்பட்டார், பாதுகாப்பு மாற்றங்களை மேற்பார்வையிட்டார். பின்னர் MSTU கிளப்பாக மாறிய கட்டிடத்தில், அதன் போராளிகள் ஆயுதங்களை சேமித்து வைத்தனர். 2016 ஆம் ஆண்டில், போரோடையுடன் சேர்ந்து, இந்த வளாகங்களில் "டான்பாஸ் தன்னார்வ" பேட்ஜை இவான் ஓக்லோபிஸ்டினுக்கு வழங்குவோம்.
அதே நேரத்தில், அவர் தேசபக்தி இயக்கத்தில் தொடர்ந்து பங்கேற்கிறார். குறுகிய கால தேசிய இரட்சிப்பு முன்னணியின் பாதுகாப்பு சேவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1993 இல், போரிஸ் யெல்ட்சினுடன் மோதலில் வெள்ளை மாளிகையை (ரஷ்யாவின் உச்ச கவுன்சில்) பாதுகாப்பதற்கான நிகழ்வுகளில் பங்கேற்றார். PMR இன் பாதுகாப்பில் பங்கேற்ற அவரது முழு தன்னார்வ நிறுவனமும் அவருடன் சென்றது. யூனிட்டின் தலைமையகம் போவர்ஸ்கயா தெருவில் ஒரு வளாகமாக மாறியது, இது பின்னர் நாகரீகமான உணவகமான "எல் கௌசிட்டோ" ஐக் கொண்டிருக்கும்.
நிகழ்வுகளின் போது, அவர் ஓஸ்டான்கினோ மீதான தாக்குதலில் பங்கேற்றார், அதில் அவரது தோழர் விளாடிஸ்லாவ் ஷுரிகின், பின்னர் ஒரு பிரபலமான போர் நிருபராக ஆனார், காலில் காயமடைந்தார். ஜெனரல் மக்காஷோவுக்கு நேரடியாக அடிபணிந்திருந்த போரோடை இந்த நேரத்தில் அவருக்கு அடுத்தபடியாக இருப்பார். அவர் வித்யாஸ் பிரிவுடனான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றார், அக்டோபர் 4 ஆம் தேதி காலை, தனது வீரர்களுடன் சேர்ந்து, வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினார், அங்கு இறந்த வாசிலி ஃபிமின் மட்டுமே வெளியேற மறுத்துவிட்டார்.
அவர் தேசபக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு ரஷ்ய தேசியவாதியாக பிரத்தியேகமாக தன்னை அடையாளப்படுத்தினார். நிகழ்வுகளுக்குப் பிறகு, அவர் "சவ்த்ரா" செய்தித்தாளுக்கு அழைக்கப்பட்டார். இந்த நேரத்தில், அவர் மாஸ்கோ மாநில பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் மற்றும் பட்டதாரி பள்ளியில் நுழைந்தார்.
1994 ஆம் ஆண்டில், போரோடாய் கான்டெமிரோவ்ஸ்கி பிரிவில் இராணுவத் துறையிலிருந்து அப்போதைய இராணுவப் பயிற்சியைப் பெற்றார். அங்கு அவர் வெள்ளை மாளிகை தாக்குதலின் போது தடுப்புகளுக்கு மறுபுறம் இருந்தவர்களை சந்தித்தார். அவர் இராணுவ கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார் மற்றும் RIA நோவோஸ்டியில் ஒரு போர் நிருபராக பணியாற்ற அழைக்கப்பட்டார்.
1994 ஆம் ஆண்டின் இறுதியில் இருந்து, அவர் க்ரோஸ்னிக்கு தொடர்ந்து வணிக பயணங்களில் ஈடுபட்டுள்ளார். பெரும்பாலான நிருபர்களைப் போலவே அவர் தனது கடைசி பெயரைக் குறிப்பிடாமல் RIA இல் வெளியிடப்பட்டார். அந்த நேரத்தில், ஆர்ஐஏ சார்பாக, தலைமையின் சார்பாக, செச்சினியாவின் நிலைமை குறித்து விக்டர் செர்னோமிர்டினுக்கு ஒரு குறிப்பு எழுதினேன். இதைச் சொல்லும் போது, அப்போதைய பிரதமரின் வசதிக்காக, அதை எப்படி பெரிய எழுத்துருவில் மறுபதிப்பு செய்தேன் என்பதை நினைத்துப் போரோடை சிரித்தார். நான் 1995 மற்றும் 1996 இல் இப்படித்தான் வேலை செய்தேன்.
அந்த நேரத்தில், ஷுரிகின் அவரை அப்போதைய பிரபலமான அலெக்சாண்டர் நெவ்சோரோவ் 50 உடன் அழைத்து வந்தார், ஆனால் நாகரீகமான செய்தி தயாரிப்பாளரின் ஆடம்பரம் மற்றும் போதாமை காரணமாக உடனடியாக அவருடன் வேலை செய்யவில்லை. பின்னர் போரோடை அலெக்சாண்டர் புரோகானோவ் "சாவ்த்ரா" செய்தித்தாளுக்கு இராணுவ பார்வையாளராக அழைத்தார். அங்கு அவர் ஏற்கனவே தனது சொந்த பெயரில் வெளியிடப்பட்டார். பின்னர் போரோடை "டென்-டிவி" என்ற இணைய தொலைக்காட்சி சேனலை உருவாக்கும்.
பின்னர், பணப் பற்றாக்குறையால், அலெக்சாண்டர் யூரிவிச் மீண்டும் முற்றிலும் இராணுவ பத்திரிகையிலிருந்து வணிகத்திற்குத் திரும்பினார், அங்கு அவர் PR மற்றும் பரப்புரையை மேற்கொண்டார். நான் எழுந்த முதல் பெரிய வழக்கு சிப்நெஃப்ட் தொடர்பானது. அந்த நேரத்தில் இருந்து, வணிகத்தின் அடிப்படையானது முக்கியமாக PR ஆகும், இதில் செய்தித்தாள் "Zavtra" உட்பட.
அந்த நேரத்தில், அவர் ஏற்கனவே இகோர் கிர்கினுடன் நண்பர்களாக இருந்தார், அவர் வணிக விஷயங்களில் ஈடுபட்டார், அவருக்கு கூடுதல் பணம் சம்பாதிக்க வாய்ப்பளித்தார். டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் மருத்துவ பயிற்றுவிப்பாளராக இருந்த ஓல்கா குலிகினா மூலம் மே 9, 1996 அன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவருடனான அறிமுகம் நடந்தது, மேலும் அந்த நேரத்தில் இருவரையும் அறிந்திருந்தார். இந்த உறவு விரைவில் நம்பகமான மற்றும் நட்பாக வளர்ந்தது, மேலும் போரோடை கிர்கினின் முதல் குழந்தையின் காட்பாதர் ஆனார்.
ஒரு இராணுவ நிருபராக, அந்த நேரத்தில் அவர் தஜிகிஸ்தானில் ஈடுபட்டார், ஏனெனில் காசவூர்ட்டின் அமைதிக்குப் பிறகு அந்த நேரத்தில் செச்சினியாவின் தலைப்பு மங்கத் தொடங்கியது. 1996 முதல் 1999 வரை, போரோடை தஜிகிஸ்தானுக்கு தவறாமல் விஜயம் செய்தார், இது இரத்தக்களரி உள்நாட்டுப் போரின் விளைவுகளால் கிழிந்திருந்தது. பெரும்பாலும் அவர் 201 வது பிரிவில் பணியாற்றினார். உளவியல் நடவடிக்கை பிரிவுகள் மற்றும் பிரிவு உளவுத்துறையுடன் பல பயணங்களை மேற்கொண்டார்.
தொழில் மற்றும் தொடர்புடைய விஷயங்களுக்காக அவர் ஆப்கானிஸ்தானுக்கு விஜயம் செய்தார்.
அதே நேரத்தில், அவர் உக்ரைனைப் படிக்கத் தொடங்கினார்.
1999 இல், இரண்டாவது செச்சென் போர் தொடங்கியது. ஆகஸ்ட் 1999 தொடக்கத்தில் இருந்து நான் அங்கு சென்றேன். கிர்கின் அவருடன் சென்றார், அவர் பத்திரிகை ஆவணங்களை வழங்கினார். சேவையில், கிர்கினின் வணிக பயணம் நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்படவில்லை; அவருக்கு தொழில் ஏணியை நகர்த்துவதற்கும், தேசபக்தி உந்துதலுக்கும் இது தேவைப்பட்டது. அந்த நேரத்தில், அலெக்சாண்டர் யூரிவிச் ஏற்கனவே இராணுவ சூழலில் பல தொடர்புகளைக் கொண்டிருந்தார், மற்றும் போரோடை, "அட் எ காம்பாட் போஸ்ட்" என்ற உள் துருப்பு இதழ் மூலம், அப்போதைய ஆசிரியர் விளாடிமிர் ஷெரெமெட்டின் உதவியுடன், கிர்கினுக்கு ஒரு போர் நிருபரின் ஆவணங்களை வழங்கினார். இது அவரை போரோடையுடன் பயணிக்க அனுமதித்தது.
அங்கு, அலெக்சாண்டர் 8 வது சிறப்புப் படைகளின் உள் துருப்புக்களில் உள்ள "கதர் மண்டலத்தில்" சண்டையிட்டு வேலை செய்கிறார், அதில் அவர் 1996 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அதன் தளபதி விளாடிமிர் இவனோவுடன் நண்பர்களாக இருந்தார். பின்னர் நோவோலாட்ஸ்கி மாவட்டம். அடுத்த முறை போரோடை செச்சினியாவுக்குள் நுழைந்தது ஜனவரி 2000 இல். க்ரோஸ்னி மீதான இரண்டாவது தாக்குதலில் தனிப்பட்ட முறையில் பங்கேற்றார். க்ரோஸ்னியின் ஜாவோட்ஸ்காய் மாவட்டத்தில் அவர் சுற்றி வளைக்கப்பட்டார், அவர் இருந்த பிரிவு கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை சந்தித்தது.
பின்னர் அவர் மீண்டும் மாஸ்கோவிற்குத் திரும்பி தனது தொழிலைத் தொடர்ந்தார், ஆனால் அடுத்த ஆண்டு, 2001, அவர் மீண்டும் கிர்கினுடன் செச்சினியாவுக்குச் சென்றார், அங்கு அவர் வேடெனோ மாவட்டத்தில், கதுனி முகாமில் நிறுத்தப்பட்டார், பின்னர் அது பரவலாக அறியப்பட்டது.
நான் போரோடேயிடம் கேட்டேன்: "அலெக்சாண்டர் யூரிவிச், நீங்கள் ஏன் அங்கு இருந்தீர்கள்? நீங்கள் ஏற்கனவே ஒரு பணக்கார, நிறுவப்பட்ட, மரியாதைக்குரிய நபராக இருந்தீர்கள், அதற்கு அவர் "எனக்காக" என்ற பதிலைப் பெற்றார். வெளிப்படையாக, அவருக்கு அடிப்படை நோக்கம் இராணுவ நடவடிக்கை மற்றும் தேசபக்தி. சுய-உணர்தல்.
மீண்டும் வணிகம். 2003 இல், இகோர் கிர்கின் ஒரு புதிய இளம் மனைவியுடன் செச்சினியாவிலிருந்து திரும்பினார். அவர் வாழ்க்கைக்கான பணத்தில் கடுமையான சிக்கல்களைத் தொடங்கினார், மேலும் அவர் உதவிக்கான கோரிக்கையுடன் போரோடை பக்கம் திரும்பினார். அலெக்சாண்டர் யூரியேவிச் அவருக்கு "அவுட்சோர்சிங்" சேவைக்கு மாற்றாக, இரகசிய ஊதிய நடவடிக்கைகளுக்கு, கிர்கின் பின்னர் பகிரங்கமாக சபித்தவர்கள் உட்பட.
இந்த நேரத்தில், போரோடை வணிகம் மற்றும் அரசியலில் திட்டங்களை உருவாக்கி, தேர்தலை ஆதரித்தார். அவர் ஒரு தொழில்முறை மற்றும் மரியாதைக்குரிய PR மனிதராகவும் பரப்புரையாளராகவும் வளர்ந்தார்.
மே 2014 இல் டொனெட்ஸ்கில் நடந்த பேரணியில் அலெக்சாண்டர் போரோடாய்
அந்த நேரத்தில், நான் கான்ஸ்டான்டின் மலோஃபீவ் 51 ஐச் சந்தித்தேன், அவருடன் ரஷ்யாவில் ஓரினச்சேர்க்கையை ஊக்குவிப்பதைத் தடைசெய்யும் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கொண்டிருந்தேன். சட்டம் மிகவும் கடினமாக இருந்தது.
உக்ரைனிலும் வேலை தீவிரமாக உருவாக்கப்பட்டது. அதன் முக்கிய பகுதி இன்னும் ரகசியமாக உள்ளது, அவ்வப்போது சிறிய தீப்பொறிகள் மட்டுமே வானத்தை துளைக்கின்றன. எடுத்துக்காட்டாக, மத்திய உக்ரேனிய தொலைக்காட்சி சேனல்களில் ஒன்றான “1 + 1” இன் உரிமையாளர் அலெக்சாண்டர் ரோட்னியன்ஸ்கி ஒரு நேர்காணலில் ஒப்புக்கொண்டார், 2006 ஆம் ஆண்டில் தன்னலக்குழு இகோர் கொலோமோய்ஸ்கிக்கு எதிரான போராட்டத்தில் போரோடாயுடன் ஒத்துழைத்தார்.
பின்னர், கிரிமியன் நிகழ்வுகளின் ஆரம்பத்திலிருந்தே, அலெக்சாண்டர் போரோடே செர்ஜி அக்செனோவின் ஆலோசகரானார், அங்கு அவர் இகோர் கிர்கின் உட்பட பல தனிப்பட்ட தொடர்புகளை ஈர்த்தார்.
இந்த பாதையின் மன்னிப்பு டொனெட்ஸ்க் ஆகும். அலெக்சாண்டர் போரோடாய் இளம் மாநிலங்களின் சுதந்திரத்திற்கான போராட்ட செயல்முறைகள் மற்றும் ஆயுத மோதல்களில் ஒரு தனித்துவமான நிகழ்வாக மாறும். அவருக்கு முன்னும் பின்னும் இல்லை, ரஷ்ய கூட்டமைப்பின் குடிமகன் மற்றும் குடிமகன், ஒரு மஸ்கோவிட், குறுகிய காலத்திற்கு கூட, ரஷ்யாவிற்கு வெளியே எந்த மாநிலத்திற்கும் அல்லது பிரதேசத்திற்கும் தலைமை தாங்கினார். நிச்சயமாக, தெற்கு ஒசேஷியா, அப்காசியா மற்றும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் தலைவர்கள் ரஷ்ய குடியுரிமை பெற்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் ரஷ்ய பாஸ்போர்ட் பெற்ற உள்ளூர்வாசிகள். போரோடை ஒரு பிரத்யேக வரலாற்று முன்னுதாரணத்தை உருவாக்கினார்.
 
தொண்டர்கள் மற்றும் போராளிகள் பற்றி
எதிர்ப்பின் பரிணாமம்
டான்பாஸின் ஆயுதப் படைகள் சோவியத்துக்கு பிந்தைய விண்வெளியில் ஒரு தனித்துவமான நிகழ்வாக மாறியுள்ளன. முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் தன்னார்வலர்களைக் கொண்ட ஒரே இராணுவம் இதுதான், அவர்களில் சிலர் சம்பளம் ஏதும் பெறவில்லை மற்றும் அவர்களின் இராணுவ மற்றும் அடிப்படைத் தேவைகளில் கணிசமான பகுதியை தனிப்பட்ட செலவிலோ அல்லது பயனாளிகளின் பணத்திலோ வழங்குகிறார்கள். எந்த அரசாங்கத்தின் கனவும் இதுதான்.
போராளிகள் மற்றும் தன்னார்வலர்களின் அமைப்பு (போராளிகள் உள்ளூர் மற்றும் தன்னார்வலர்கள் ரஷ்யா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்ற எளிய வகைப்படுத்தல் வேறுபாட்டுடன்) டான்பாஸில் நிகழ்வுகளின் வளர்ச்சியில் வெவ்வேறு காலகட்டங்களில் கணிசமாக மாறியது. ஒருமுறை முக்கிய தன்னார்வலர் ஒருவர், என்னுடன் ஒரு உரையாடலில், இந்த இயக்கவியலை மதிப்பிடுவதற்கான தனது சொந்த அமைப்பைக் கூட பரிந்துரைத்தார். அவர் பல காலவரிசை நிலைகளை முன்னிலைப்படுத்தினார், அதை நான் தெளிவுபடுத்தினேன் மற்றும் கூடுதலாக வழங்கினேன்.
முதலாவது அரசியல், அமைதியின்மை அமைப்பின் தொடக்கத்திலிருந்து தோராயமாக மே 2014 இரண்டாம் பாதி வரை. எதிர்ப்புப் பங்கேற்பாளர்களின் அமைப்பு பெரும்பாலும் பொதுமக்கள்தான். கிரிமியன் சூழ்நிலையை எண்ணி மக்கள் முன்வந்தனர், முக்கியமாக பல்வேறு வடிவங்களில் அரசியல் எதிர்ப்பில் சாய்ந்தனர். முற்றிலும் அரசியல் வெகுஜன குழப்பத்தின் இயக்கம் மற்றும் எனது கொள்கைகளைப் பாதுகாக்கும் வாய்ப்பால் நான் ஈர்க்கப்பட்டேன். பல இலட்சியவாதிகள், அமைதியற்ற மக்கள் பொதுக் கொந்தளிப்பில் தங்களை உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்பினர்.
இரண்டாவது அரசியல்-இராணுவம், மே நடுப்பகுதியிலிருந்து ஜூன் 2014 இறுதி வரை. துல்லியமாக, டொனெட்ஸ்க் விமான நிலையத்திற்கான போர்களுக்குப் பிறகு அது முடிவடையத் தொடங்கியது. ஆனால் முதல் கட்டத்தில் பல பங்கேற்பாளர்கள் ஆரம்பத்தில் போர் மற்றும் பிற உள்ளூர் மோதல்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் என்று கருதினர் மற்றும் ஆயுத மோதல்கள் வழக்கமானதாக வளர்ந்தபோது போரை விட்டு வெளியேறத் தொடங்கினர். என்றாலும் சிலர் உடனே ஓடினர்.
இந்த நேரத்தில், ஆயுதங்கள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டன, மேலும் இராணுவ மோதல்கள் மற்றும் இழப்புகளைத் தவிர்க்க முடியாது என்பது ஏற்கனவே தெளிவாகிவிட்டது. ஆனால் நிலைமை விரைவானது மற்றும் புதிய உக்ரேனிய அரசாங்கத்திற்கு அரசியல் சலுகைகள் அல்லது ரஷ்ய இராணுவ தலையீடு மூலம் விரைவில் முடிவடையும் என்ற நம்பிக்கை இன்னும் இருந்தது. கிரிமியாவில் இருந்த அதே நோக்கத்துடன் பலர் பயணம் செய்தனர். பல தேசபக்தர்கள், அரசியல் எதிர்ப்பு மற்றும் போர்க்கால காதலுக்கு வாய்ப்புள்ளவர்கள் இருந்தனர்.
மோதலின் முதல் கட்டத்தில், இராணுவ உபகரணங்களின் பற்றாக்குறையின் சிக்கலை இராணுவம் மேம்பட்ட வழிமுறைகளைப் பயன்படுத்தி தீர்த்தது.
மூன்றாவது இராணுவ தன்னார்வலர், ஜூன் இறுதியில் இருந்து ஆகஸ்ட் 2014 இரண்டாம் பாதி வரை. மிகவும் கடினமான காலம். பின்வாங்கல், பிரதேச இழப்பு, தெளிவான வாய்ப்புகள் பற்றிய புரிதல் இல்லாத காலம். இந்த காலகட்டத்தில் வந்தவர்கள் பிரகாசமான ஊக்கத்தால் நிரப்பப்பட்டனர். இந்த காலகட்டத்தின் தன்னார்வலர்கள் தங்கள் மரணத்திற்கு சவாரி செய்தனர், டான்பாஸின் தூக்கிலிடப்பட்ட பொதுமக்களைப் பாதுகாக்க சவாரி செய்தனர், அரசின் ஆதரவு மற்றும் அவர்களின் எதிர்கால விதியைப் பற்றிய புரிதல் இல்லாத போதிலும்.
இழப்புகள் மிகப்பெரியதாக மாறியது. பெரும்பாலான தன்னார்வலர்கள் தங்கள் உண்மையான தரவைப் புகாரளிக்காததாலும், பல பிரிவுகளில் பணியாளர்களின் பதிவுகள் வெறுமனே வைக்கப்படாததாலும், அந்த நேரத்தில் இறந்தவர்கள் வெறுமனே எண்களின் கீழ் புதைக்கப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். "சோல்ஜர் 1, சோல்ஜர் 2" மற்றும் பல. டான்பாஸ் போரின் அறியப்படாத வீரர்களைத் தேடுவதற்கும் அவர்களின் சாதனையை மதிப்பிடுவதற்கும் இன்னும் நேரம் உள்ளது.
நான்காவது இராணுவ-மிலிஷியா கூட்டுப் படை. ஆகஸ்ட் 2014 நடுப்பகுதியில் இருந்து 2015 வசந்த காலம் வரை. முக்கிய போர்களில் வெற்றிகள் கிடைத்தன, மேலும் DPR ஒரு நீண்ட கால திட்டமாக மாறுகிறது என்பது தெளிவாகியது. போராளிகள் வழக்கமான இராணுவப் படைகளாக மாறத் தொடங்கினர் (53 என்ற வார்த்தையின் அசல் "மிலிஷியா" வரலாற்று அர்த்தத்தின்படி "மக்கள் போராளிகள்" என்று அழைக்கப்படுகிறது), மேலும் ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு படிப்படியாக கட்டப்பட்டது. உள்ளூர் பிரிவுகள் அல்லது தனி பிரிவுகளில் தன்னார்வலர்களின் குறுகிய கால பங்கேற்பு ஒப்பீட்டளவில் நிரந்தர இராணுவ சேவையாக வளர்ந்தது.
ஐந்தாவது இராணுவ இராணுவம். வசந்தம் 2015 - வசந்த காலம் 2016. DPR மற்றும் தன்னார்வ இராணுவ கட்டமைப்புகளின் வழக்கமான இராணுவத்தின் கலப்பினத்தின் முழு அளவிலான இராணுவ அமைப்பு உருவாக்கப்பட்டது. இராணுவ விதிகள் மற்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் சேவை நிரந்தரமானது.
ஆறாவது - வசந்தம் 2016 - தற்போது. உள்ளூர்மயமாக்கல். ரஷ்ய தன்னார்வலர்கள் படிப்படியாக டிபிஆர் இராணுவத்தை விட்டு வெளியேறுகிறார்கள்; அது ஒரு உள்ளூர் இராணுவ அமைப்பாக மாறி வருகிறது.
ரஷ்யா உக்ரைன் மீது போரை அறிவித்தால், பின்னர் மட்டுமே அவர்கள் அங்கு செல்வார்கள் என்று சில "தூரத்தில் உள்ள தொழில்முறை தேசபக்தர்கள்" நிறைய கூறுகிறார்கள். இது முட்டாள்தனம் என்று நினைக்கிறேன். செல்ல விரும்பிய அனைவரும் சென்றனர். தங்கள் சகோதரர்கள், வரலாறு, அவர்களின் மூதாதையர்களின் நினைவகம், அழிக்கப்பட்ட குடிமக்கள் ஆகியவற்றை ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ அனுசரணையில், அந்தஸ்து, விருதுகள் மற்றும் நன்மைகளுக்கான உத்தரவாதங்களுடன் பாதுகாக்கத் தயாராக இருப்பதைப் பற்றி பேசுபவர்கள், பாசாங்குக்காரர்கள் மற்றும் பேச்சாளர்கள் அல்லது வெறுமனே பயிற்சி பெற்ற கலைஞர்கள். இத்தகைய சர்ச்சைக்குரிய இராணுவ-அரசியல் செயல்முறைகளில் இடமில்லை, தேர்வு சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட மதிப்பீடுகள், மேலே இருந்து வரும் உத்தரவு அல்ல, இது ஏற்கனவே ஒரு பொதுவான அமைப்பு, ஒரே திட்டம் மற்றும் தாய்நாட்டின் நலன்களுக்கு பொறுப்புக்கூறல் ஆகியவற்றால் பின்பற்றப்பட வேண்டிய அடிப்படை உந்துதலாக உள்ளது . அவர்கள் சில தனிப்பட்ட போனஸ்கள் மற்றும் விருப்பங்களை எண்ணி இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அவர்கள் தன்னலமற்ற இலக்குகளுக்காக பாடுபடுவதில்லை.
டிபிஆர், தொட்டி எரிபொருள் நிரப்புதல், ஜூலை 2014
ரஷ்ய சமுதாயத்தின் சில பகுதிகள் உக்ரைனில் நடந்த நிகழ்வுகளுக்கு அலட்சியமாக நடந்துகொண்டன என்று நாம் நேர்மையாகச் சொல்ல வேண்டும். எனவே, கோழைகள் மற்றும் பேச்சாளர்களுக்கு கூடுதலாக, பலருக்கு, டான்பாஸ் செயல்முறைகளுக்கான பங்கேற்பு மற்றும் ஆதரவு ஒரு முக்கிய தேவையாக மாறவில்லை. ரஷ்யர்களில் கணிசமான பகுதியினர் டான்பாஸில் வசிப்பவர்களைப் பற்றி உண்மையிலேயே கவலைப்படுகிறார்கள் மற்றும் பொருள் பொருட்களை நன்கொடையாக அளித்தனர். ஆனால் பணத்தை தியாகம் செய்வதும் உயிரை தியாகம் செய்வதும் முற்றிலும் வேறுபட்ட நிலைகள்.
2014 வசந்த-கோடை காலத்தில் ரஷ்ய தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் போராளிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருந்திருந்தால், ஒட்டுமொத்த புள்ளிவிவரங்கள் கியேவ் களமிறங்கிய படைகளுடன் ஒப்பிடக்கூடியதாக இருந்திருந்தால், ரஷ்ய தலைமைக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் தெளிவற்ற தீர்வுகளை ஏற்க அதிக காரணங்கள்.
இது உக்ரேனில் நிகழ்வுகளில் ஆர்வம் இல்லாததால் அல்ல, ஆனால் சமூகத்தின் நிலையே காரணமாக இருக்கலாம். சமூக அழிவின் நீண்ட காலத்திற்குப் பிறகு ஒருங்கிணைக்கப்பட்ட சில மைல்கற்களை அடைய வேண்டும். ஆர்வத்தை ஒரு முறை மீட்டெடுப்பது சாத்தியமற்றது. இதை அடைய, நிலைகளில் செல்ல வேண்டியது அவசியம், அவற்றில் ஒன்று டான்பாஸில் உள்ள நிகழ்வுகள்.
எதிர்கால தலைமுறையினருக்கும், மறுதொடக்கம் செய்யப்பட்ட நாட்டின் நிகழ்வுகளுக்கும், டான்பாஸின் தற்போதைய ரஷ்ய தன்னார்வலர்கள் புதிய ஹீரோக்களின் முதல் அலையாக மாறும்.
பொதுவான உள் போராளிகளின் சூழ்நிலையில், கோசாக்ஸ் தனித்து நின்றது. போரிடும் டான்பாஸில் உள்ள கோசாக்ஸ் ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பாக இருந்ததில்லை என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக, அவரது போர்வையில் பல பெரிய மற்றும் சிறிய பற்றின்மைகள் இருந்தன, அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு வழிகளில் தன்னைக் காட்டின. அதே நேரத்தில், வருகை தரும் கோசாக்ஸ் மற்றும் உள்ளூர் கோசாக்ஸை வேறுபடுத்துவது அவசியம். இந்த குழுக்களிடையே ஒட்டுமொத்த வெற்றிகளுக்கும் மேலும் சிக்கல்களுக்கும் பங்களிப்பின் அளவு வேறுபட்டது.
டான்பாஸ் மக்களுக்கு உதவ முதலில் சென்றவர்கள் ரஷ்ய கோசாக் தன்னார்வலர்கள். ரோஸ்டோவ் தளம் "மின்ப்ளிட்" நூற்றுக்கணக்கான தேசபக்தர்களுக்கான ஏவுதளமாக மாறியது.
லுகான்ஸ்க் திசையில், அட்டமான் நிகோலாய் கோசிட்சின் குறிப்பாக தனித்து நின்றார், அவர் ஒரு கட்டத்தில் எல்பிஆர் பிரதேசத்தின் ஒரு பகுதியை தனிமைப்படுத்தினார், பொது பாரம்பரியத்தின் படி, ஆபனேஜ் இளவரசர்களில் ஒருவராகவும், அதே நேரத்தில் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கவும் செய்தார். . "அவர்களின்" குடியேற்றங்களைக் கட்டுப்படுத்தும் கீழ் தரவரிசையின் சுயாதீன அட்டமன்களும் இருந்தனர்.
DPR இல் நிலைமை அதன் சொந்த பிரத்தியேகங்களைக் கொண்டிருந்தது. முதலில், சில கோசாக் பிரிவுகள் தாங்களாகவே பிரத்தியேகமாகப் போராடின, மற்றவர்கள் "வோஸ்டாக்", "ஓப்லாட்" அல்லது பிற அமைப்புகளின் ஒரு பகுதியாக விரோதப் போக்கில் பங்கேற்க குறுகிய காலத்திற்கு வந்தனர்.
கோசாக் தன்னார்வலர்கள் பல முக்கியமான மூலோபாய திசைகளின் பாதுகாப்பை மேற்கொண்டனர், மேலும் போராளிப் பிரிவுகளின் குறிப்பிடத்தக்க பகுதியின் முதுகெலும்பையும் உருவாக்கினர். வோஸ்டாக் பட்டாலியனின் அனுசரணையின் கீழ், அவர்கள் தான் நான்காவது மற்றும் ஐந்தாவது தளங்களை தளங்களாகவும் வளங்களாகவும் பயன்படுத்தினர், நீண்ட காலமாக சவுர்-மொகிலாவின் பாதுகாப்பின் அடிப்படையாக இருந்தது. ஃபிலின், பிளாஸ்டன்ஸ், கோசாக் பக்லானோவ்ஸ்கி படைப்பிரிவு மற்றும் "ஓநாய் நூறு" ஆகியவற்றின் பிரிவுகள் சிறந்த தைரியத்தை வெளிப்படுத்தின.
அனைத்து ஆயுத கட்டமைப்புகளிலும் ஆகஸ்ட் பிந்தைய விரைவான அதிகரிப்பு தொடங்கிய பிறகு, கோசாக்ஸ் இந்த செயல்முறைகளில் இருந்து விலகி இருக்கவில்லை.
கோசாக் அமைப்புகளின் பெரும்பகுதி இகோர் நிகோலாவிச் பெஸ்லரின் அனுசரணையில் செல்லத் தொடங்கியது, அவரது உடைமைகளை விரிவுபடுத்துகிறது மற்றும் விரிவுபடுத்துகிறது, இருப்பினும் பல குழுக்களும் பிரிவினரும் சுதந்திரத்தைத் தொடர்ந்தனர். நவம்பர் 2014 இல் பெஸ் டிபிஆரை விட்டு வெளியேறும் வரை இந்த நிலை தொடர்ந்தது.
பின்னர் கோசாக்ஸ் நிபந்தனையற்ற அதிகாரம் இல்லாமல் விடப்பட்டது. தற்காலிகமாக, உள்ளூர் Donetsk ataman யூரி Safronenko, அழைப்பு அடையாளம் "Batya" (அத்தகைய "அரிதான" அழைப்பு அடையாளம்) போன்ற செயல்பட்டது.
அந்த தருணத்திலிருந்து, கோசாக் பெயர் தீவிரமாக இழிவுபடுத்தப்பட்டது. பாட்டியின் கட்டமைப்புகள் பல சட்டவிரோத உண்மைகளில் கவனிக்கப்பட்டன. இந்த பின்னணியில், அவர்கள் உண்மையில் டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் அரசாங்கங்களின் மையப் பாத்திரத்தை அங்கீகரிக்கவில்லை.
- தோழர் அமைச்சரே! அதிகாரப்பூர்வமாக எங்களுடையதாக இருக்கும் வகையில் இரண்டு பிராந்திய காவல் துறைகளையும் சோகோல் சந்தையையும் எங்களுக்கு வழங்க எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? மக்கள் மன்றத்திற்கான தேர்தல்களில் எங்கள் கோசாக்ஸை பிரதிநிதிகளாக நியமிக்கவும். யார் தேவையோ அவர்களுடன் உடன்படிக்கைக்கு வருவோம். இருபது முப்பது பேர் தேவை.
என் முன் அமர்ந்து, யூரி சஃப்ரோனென்கோவின் உதவியாளர், உக்ரேனிய காவல்துறையின் முன்னாள் புலனாய்வாளர், இப்போது உள்ளூர் டொனெட்ஸ்க் கோசாக்ஸ் பாட்டியின் வரிசையில் “வழக்கறிஞர்” என்ற அழைப்பு அடையாளத்துடன் “செயல்பாட்டுத் துறையின்” தலைவராக இருக்கிறார், ஒரு சோகமான தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். . ஒட்டுண்ணி வார்த்தைகள் "ஏற்கிறேன்" மற்றும் "சுடு" தொடர்ந்து கேட்கப்படுகின்றன. அவர்களின் அருகாமையில் பேசப்படும் ஒரு தனித்துவமான கட்டமைப்பை உருவாக்குகிறது.
மோசமான பேச்சு, குறைந்த பொதுக் கல்வி நிலை, அடிப்படை சட்ட விதிமுறைகளின் அறியாமை (உக்ரேனிய காவல்துறைக்கு இது கிட்டத்தட்ட விதி) அவருக்குப் பின்னால் நிற்கும் ஆயுதப்படைகளின் அதிகாரத்தின் ஆணவம் மற்றும் போதையால் ஈடுசெய்யப்படுவதை விட அதிகம்.
பயபக்தியை வெளிப்படுத்தும் வகையில் அவர் என்னுடன் அழுத்தமான கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறார். ஆனால் அவரது கோரிக்கைகளின் சாராம்சம் இந்த மக்களின் தலையில் இப்போது நடக்கும் குழப்பத்தையும் அவர்களின் செயல்களையும் தெளிவாக பிரதிபலிக்கிறது. எனக்குத் தெரிந்தவரை, சில காலம் கழித்து அவர் சொந்த மக்களால் கொல்லப்படுவார்.
பின்னர், ஏப்ரல்-மே 2015 இல், அவர்கள் அனைவரும் இராணுவத்தின் ஆதரவுடன் மாநில பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றின் கட்டமைப்புகளால் நிராயுதபாணியாக்கப்படுவார்கள், மேலும் குற்றங்களுக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள்.
அதே நேரத்தில், முற்றிலும் போரிடுபவர்களின் கணிசமான பகுதி, பாதுகாக்கப்பட்ட மதிப்புகள் மற்றும் யோசனைகளுக்கான இராணுவ மோதலின் இலட்சியங்களால் மட்டுமே வாழ்கிறது, முன் வரிசையில் நின்று கோசாக் ரெகாலியாவில் கண்ணியத்துடன் போராடியது, பொதுவான எதிர்மறை அலையின் கீழ் விழுந்தது. சிலரின் மீறல்கள் உண்மையான ஹீரோக்களின் புகழ்பெற்ற பெயரை இழிவுபடுத்தியது.
பின்னர் கோசாக்ஸின் சுயாதீன இராணுவ கட்டமைப்புகள் கலைக்கப்பட்டன, மிகவும் சிக்கலான குழுக்கள் நிராயுதபாணியாக்கப்பட்டன, மேலும் அவர்களின் ஆர்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். அந்த தருணத்திலிருந்து, கோசாக் பிரிவுகள் குடியரசுகளின் ஆயுதப் படைகளின் உருவாக்கப்பட்ட அமைப்பில் நுழைந்து அவற்றின் சுயாதீன இருப்பை நிறுத்தின.
போராளிகளுக்கும் தன்னார்வலர்களுக்கும் உள்ள வேறுபாடு
தன்னார்வலர்களும் போராளிகளும் பெரும்பாலும் அவர்களின் உந்துதல்களில் கணிசமாக வேறுபடுகிறார்கள். தன்னார்வலர்கள் முக்கியமாக கருத்தியல் காரணங்களுக்காக வந்திருந்தால், தனிப்பட்ட கொள்கைகள், இலட்சியங்கள், ரஷ்ய உலகம் மற்றும் பலவீனமானவர்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை அடிப்படையாகக் கொண்டு, போராளிகள் பெரும்பாலும் கருத்தியல் ரீதியாக உந்துதல் குறைவாகவே இருந்தனர், இருப்பினும், வலுவான அரசியல் கொண்ட பலர் இருந்தனர். அபிலாஷைகள். மேலும் இது மிகவும் புரிந்துகொள்ளத்தக்கது.
எல்லாவற்றிற்கும் மேலாக, உள்ளூர்வாசிகளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று, அவர்களின் வீட்டிற்கு ஒரு அந்நியன் வந்தது. அவரைக் கைப்பற்றி தனது சொந்த விதிகளைத் திணிக்க முயற்சிக்கிறார். உக்ரேனிய தரப்பு, குறிப்பாக தேசியவாதிகள், "தன்னார்வ" பிரிவுகள் என்று அழைக்கப்படுபவர்கள், முற்றிலும் வரம்பற்ற செயல்களால் வேறுபடுத்தப்பட்டனர். தொடர்ச்சியான கொள்ளை, கற்பழிப்பு, கொள்ளை, பொதுமக்கள் கொலை, அதிநவீன கொடுமைப்படுத்துதல், விரும்பத்தகாதவர்களுக்கு எதிரான பழிவாங்கல், எதிர்ப்பாளர்களை அடக்குமுறை ஆகியவை போதுமான மனப்பான்மையைத் தூண்டின.
இங்கே, நிச்சயமாக, அசல் "டான்பாஸ்" மனநிலையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடங்கள் வன்முறை சுதந்திர மனிதர்களின் உணர்வுடன், முகாம்கள், இன மறு வரிசைப்படுத்தல், கடினமான மற்றும் ஆபத்தான உடல் உழைப்புடன் இணைந்தன. "வைல்ட்" என்ற குடும்பப்பெயரின் பரவலான பயன்பாட்டை நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை, இது தற்செயல் நிகழ்வு அல்ல. காகசஸிலிருந்து தகுதியான தன்னார்வலர்களைப் பின்தொடர்ந்த அவர்களின் கொள்ளைக்கார தோழர்கள், சமீப காலங்களில் வழக்கமாகிவிட்ட ஸ்லாவிக் சூழலில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான முயற்சிகளை விரைவாகவும், புகழ்பெற்றவர்களாகவும், விரைவில் முடித்துக்கொண்டனர் என்பதும் தற்செயல் நிகழ்வு அல்ல.
பொது டான்பாஸ் பாத்திரம் டொனெட்ஸ்க் நகர்ப்புற தேசபக்தியின் தனித்தன்மையின் மீது மிகைப்படுத்தப்பட்டது, உள்ளூர் மக்கள் மற்றும் பல்வேறு அரசாங்கங்கள் மற்றும் மையங்களுக்கு இடையேயான பல வருட உறவுகளால் நிபந்தனைக்குட்பட்டது, உண்மையான தேசபக்தி பிரத்தியேகமாக பிராந்தியமாகக் கருதப்பட்டது. உங்கள் நகரத்தின் மீது இத்தகைய நேர்மையான அன்பைக் காணக்கூடிய சில இடங்கள் உள்ளன. பெரும்பாலும் அதன் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பில் பங்கேற்றனர், ரஷ்ய உலகத்திற்காக அல்ல, எதிரிக்கு எதிரான பழிவாங்கலுக்காக அல்ல, மாறாக அந்நியர்கள் தங்கள் நகரத்திற்குள் நுழைய விரும்பியதால்.
ஆரம்பத்தில், கோடகோவ்ஸ்கியில் இந்த குணத்தை நான் கவனித்தேன், இது ஒரு குணாதிசயமாக கருதப்பட்டது. டிபிஆர் மற்றும் எஸ்பியு சிறப்புப் படைகளின் தொழில் ஊழியரான நோவோரோசியா ஆகிய இரண்டிலும் ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்ட அவர், அவரை சண்டையிடத் தூண்டிய முக்கிய விஷயம், இது துல்லியமாக டொனெட்ஸ்க் மீதான அவரது காதல். பிறகு, சுற்றிப் பார்த்தபோது, இந்த உணர்வு நகரம் எங்கும் இருப்பதை உணர்ந்தேன்.
இந்த நாணயத்தின் மறுபக்கம் ஒருவரின் வீட்டிற்கு மட்டும் போராட விருப்பம். பெரும்பாலும் மக்கள் தங்கள் பகுதியில் வீர மரணம் வரை போராட தயாராக இருந்தனர், ஆனால் நகர்த்துவதற்கு சிறிதும் ஆர்வம் காட்டவில்லை. எடுத்துக்காட்டாக, டோனெட்ஸ்கில் உள்ள பெட்ரோவ்ஸ்கி மாவட்டம், நகரத்தில் அதிக அளவில் ஷெல் வீசப்பட்டது. நீண்டகாலமாக துன்புறுத்தப்பட்ட மரிங்கா மற்றும் க்ராஸ்னோகோரோவ்கா இருபுறமும் வளைந்தனர், மேலும் அந்த பகுதியே இரக்கமற்ற பீரங்கி ஷெல் தாக்குதலுக்கு உட்பட்டது. ஆத்திரமூட்டல்கள் மற்றும் உள்ளூர் தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமும், அப்பகுதியைச் சுற்றி கணிசமான இராணுவப் படைகளைக் குவிப்பதன் மூலமும் எதிரி மீண்டும் மீண்டும் அதைக் கைப்பற்ற திட்டமிட்டார். டிபிஆரின் மக்கள் கவுன்சிலுக்குத் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக, அந்தப் பகுதியைத் துண்டித்து, உள்ளே நுழைந்து முடிந்தவரை வைத்திருக்கும் எதிரியின் திட்டத்தை நாங்கள் அறிந்தோம். இது ஒருபுறம், நகரத்திற்குள் மேலும் முன்னேறுவதற்கான ஊஞ்சல் பலகையை உருவாக்கியது. மறுபுறம், தேர்தல்களின் போது நகரத்தில் போர்கள் நடந்ததாகவும், அதன் ஒரு பகுதி உண்மையில் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அறிவிக்க காரணத்தை அளித்தது.
ஆனால் அது அங்கு இல்லை. அப்பகுதியில் வசிப்பவர்கள் அடுக்கு பாதுகாப்பு கோடுகளை உருவாக்கினர். அவர்களே முதலில் தங்களைத் தற்காப்புப் பிரிவுகளாக ஒழுங்கமைத்துக் கொண்டனர், பின்னர் அது குடியரசின் ஆயுதப் படைகளின் ஒரு பகுதியாக மாறியது. முக்கியமாக "Oplot" இல். மற்றும் எதிரி பெட்ரோவ்காவின் முன் உறைந்தார். இருப்பினும், அவர்கள் முக்கியமாக பெட்ரோவ்ஸ்கி மாவட்டத்தில் போராட தயாராக இருந்தனர் ...
இந்த நிலைமை மேலும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு சிரமங்களை உருவாக்கியது. உக்ரேனியப் படைகளின் நன்கு பலப்படுத்தப்பட்ட தற்காப்புக் கோடுகளுக்குள் முன்னேறி, போராடத் தயாராக இருக்கும் போராளிகளின் கணக்கீடு ஏமாற்றமளிக்கும் முடிவுகளை அளித்தது. நாம் மேலும் நகர்ந்தால், அவர்களின் குடியிருப்புகளில் பின்தங்கிய உள்ளூர் மக்களை இழக்க நேரிடும். உக்ரேனியர்கள் இத்தகைய பிரச்சினைகளை தேசியவாதப் பிரிவினருடன் தீர்த்தனர், ஆனால் அத்தகைய முறைகளைப் பயன்படுத்தி நாங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டோம்.
அந்த நேரத்தில் வழக்கமான இராணுவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட போராளிகளின் வடிவம், இயற்கையாகவே மக்களை சண்டையிட கட்டாயப்படுத்த அனுமதிக்கவில்லை. ஜூலை 2014 இன் இறுதியில் ஸ்ட்ரெல்கோவ் ஒரு முழுமையான கட்டாய அணிதிரட்டலை மேற்கொள்ள முன்மொழிந்தபோது, எஞ்சிய அமைச்சர்கள் அதற்கு எதிராக திட்டவட்டமாக இருந்தனர், இது போராளிகளின் யோசனையை உண்மையில் நிராகரித்தது மற்றும் செயல்களை நகலெடுத்தது. உக்ரைன் அவர்களின் கட்டாய நடவடிக்கைகளுடன்.
நிர்வாக வர்க்கத்தின் உருவாக்கம் மற்றும் ரஷ்ய காரணியின் சிக்கல்கள்
உணர்ச்சிகளின் நெருப்பால் எரிந்து,
நாங்கள் வாழ்க்கையில் பிடிவாதமாக நடக்கிறோம்,
அழகான குறும்புகள்
முறுக்கப்பட்ட மூளையுடன்.
இலையுதிர்காலத்தின் முடிவில், போர்வீரர்களை விட தங்களை மேலாளர்களாகக் கருதுபவர்கள் ரஷ்யாவிலிருந்து குடியரசிற்கு அதிகளவில் நகர்ந்தனர். அது மிகவும் சூடாக இருந்தபோது, அவற்றில் சில மட்டுமே இருந்தன. ப்ஸ்கோவ் பிராந்தியத்தின் முன்னாள் கவர்னர் எவ்ஜெனி மிகைலோவ், 55, தனது சொந்த முயற்சியில், ஜூலை 2014 இல் ரஷ்யாவிலிருந்து டொனெட்ஸ்கில் வந்தடைந்தார். ஆனால் அந்த நேரத்தில் இதுபோன்ற வழக்குகள் அரிதானவை.
குடியரசு வலுப்பெற்று இராணுவ மோதலின் அபாயம் குறைந்ததால் உற்சாகமான மேலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது. அவர்கள் அனைவரும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் அல்லது ஓய்வு பெற்றவர்கள், இராணுவம் அல்லது பொதுமக்கள். அவர்களில் பலர் பின்னர் ரஷ்ய குடியுரிமையைப் பெற்றதன் மூலம் இரகசிய ரஷ்ய வீரர்கள் என்று அழைக்கப்பட்டனர், இது உண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது, ஆனால் தோழர்களே பெரும்பாலும் இதை மறுக்கவில்லை, அது பனிமூட்டமாக இருந்தது. அத்தகைய தோற்றம் மிகவும் இயற்கையானது. ரஷ்ய உலகத்தை ஆயுத பலத்தால் மட்டும் கட்டியெழுப்ப முடியாது.
பார்வையாளர்களின் இந்த புதிய அலையின் முக்கிய பிரச்சனை (அனைவரும் அல்ல, நிச்சயமாக) உள்ளூர்வாசிகளை இழிவாகப் பார்க்க எந்த காரணமும் இல்லாதது, சிலர் அவ்வாறு செய்ய அனுமதித்த போதிலும். வேறொருவரின் அதிகாரத்தைப் பயன்படுத்தி, வீட்டில் இருப்பவர்களில் சிலர் கண்ணுக்குத் தெரியாத சாம்பல் நாற்காலி புழுக்களாக இருந்தனர், பெரும்பாலும் ஓய்வுக்காகவோ அல்லது இருப்புக்காகவோ நீண்ட காலமாக எழுதப்பட்டவர்கள், டான்பாஸில் தங்கள் இறகுகளை விரித்து, ரஷ்யாவின் ஒளிவட்டத்தைப் பயன்படுத்தி, தங்கள் கன்னங்களைத் துளைத்தனர். க்ளெஸ்டகோவிசம் அளவில்லாமல் போனது.
டொனெட்ஸ்க் குடியிருப்பாளர்கள் போர் மற்றும் துயரங்களை அனுபவித்தனர், அத்தகைய கதாபாத்திரங்கள் கனவு கூட காண முடியாது. "எனக்கு பின்னால் நான்கு போர்கள் உள்ளன" என்பது பற்றிய கதைகள் பெரும்பாலும், வழக்கமான ரஷ்ய துருப்புக்களின் பாதுகாப்பின் கீழ் தலைமையகத்தில் இந்த போர்களில் அமர்ந்திருப்பதைக் குறிக்கிறது. மற்றும் கடந்த கால ராஜாங்கம் முக்கியமில்லை. இந்தப் போருக்குப் புதிய சுரண்டல்கள் தேவைப்பட்டன. ஆனால் சில வருகை தந்த ஹேங்கர்களின் தகுதி என்னவென்றால், அவர்கள் தற்செயலாக, பெரிய தாய்நாட்டிலிருந்து வந்தவர்கள்.
டான்பாஸ் மற்றும் யோசனைகளுக்கு அனுதாபம் காட்ட விரும்பியவர்கள் இன்னும் அதிகமாக இருந்தனர், அதற்கான போர் அதன் தளத்தில், தொலைவில் இருந்து, மதிப்பீடுகளை அளித்து, போராளிகள் மற்றும் செயல்பாட்டில் நேரடியாக பங்கேற்பாளர்களை திட்டவட்டமாக முத்திரை குத்துகிறது. இணையத்தில் போர்க்குணமிக்க அமைதியான மக்களின் அணிவகுப்பு இருந்தது, ஆவேசத்துடன் ஒரு பெரிய போரைக் கோரியது, அதே நேரத்தில் அவர்கள் பங்கேற்பதை முற்றிலுமாக மறுத்தது. மேலும், இவை ஒவ்வொன்றும் அவற்றின் பலவீனத்திற்கான காரணங்களுக்காக தனித்தனியான விளக்கங்களைக் கொண்டிருந்தன.
அவர்களில் பலர், கொள்கையளவில், செயலற்றவர்கள், முடிவில்லாத மெய்நிகர் மற்றும் அலுவலகப் போர்கள், அரட்டைகள் மற்றும் இணையத்தில் உள்ள கட்டுரைகளில் தங்கள் தேசபக்தியை விட்டுவிடுகிறார்கள், அங்கு அவர்கள் சிலைகளை நிறுவி, அவதூறுகளை நியமித்தனர். பெரும்பாலும், இது புறநிலை யதார்த்தத்துடன் சிறிதும் பொதுவானதாக இல்லை. தவிர்க்க முடியாமல், Ilf மற்றும் Petrov மூலம் அழியாத "கோல்டன் கன்று" இருந்து பிரபலமான பாத்திரங்கள் ஒரு குறிப்பு தன்னை பரிந்துரைத்தது.
“கிட்டத்தட்ட அனைவரும் பிக்வெஸ்ட் மற்றும் தேசபக்தி பேஸ்பால் தொப்பிகளை அணிந்திருந்தனர். சிலர் "யு.எஸ்.எஸ்.ஆர்" என்ற வாசகங்கள் கொண்ட டி-ஷர்ட்களையும் அணிந்திருந்தனர். மற்றவர்கள், எந்த வானிலையிலும், இராணுவம் அல்லது மீனவர் உருமறைப்பை அணிய முயன்றனர், பிரகாசமான செவ்ரான்களால் பூசப்பட்டுள்ளனர், அங்கு "நோவோரோசியா" என்ற வார்த்தை எப்போதும் தோன்றும், இருப்பினும், அவர்கள் அணிந்தவர்களில் குறிப்பிடத்தக்க பகுதியினர் ஒருபோதும் சண்டையிடவில்லை, சிலர் கூட சென்றதில்லை. டான்பாஸ். உள்ளாடைகள் நாகரீகமாக இருந்தன, அவை நோவோரோசியாவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம், அதற்காக அவை கிழிக்கப்பட வேண்டியிருந்தது.
இங்கே, பல்வேறு மன்றங்களில், அனைத்து வகையான தன்னார்வ அமைப்புகளின் துண்டுகள், ஜிங்கோஸ்டிக் திட்டங்கள், உட்புற ஆய்வாளர்கள், முழு நாட்டிற்கும் ஒரே நேரத்தில் பணக்காரர்களாக எப்படி செல்வது என்று தெரிந்த பிச்சைக்காரர்கள், விளம்பர நகல் எழுத்தாளர்கள், ரஷ்ய மற்றும் டான்பாஸ் இராணுவ அமைப்புகளால் நிராகரிக்கப்பட்ட போராளிகள், நித்திய "ஆட்சிக்கு எதிரான போராளிகள்" மற்றும் பிரபுக்களின் பிற தலைவர்கள், ஊடகங்களில் தேசபக்தியின் தீவிரம் வீழ்ச்சியடைதல் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் மனிதாபிமான உதவியின் நீரோடைகள் மற்றும் கொந்தளிப்பான நதிகளின் சரிவு காரணமாக வாடினர், அவர்களில் சிலர் மிகவும் வெற்றிகரமாக ஒன்றிணைக்க முடிந்தது. தனிப்பட்ட தேவைகள், பயனற்ற இராணுவ ஓய்வூதியம் பெறுவோர், உயர்ந்த பெண்கள், டான்பாஸ்-நோவோரோசிஸ்க் புரட்சியின் தொடக்கத்தின் தலைவர்களாகக் காட்டிக் கொள்ளும் புத்திசாலியான உக்ரேனிய முரடர்கள், பைத்தியம் பிடித்த குமாஸ்தாக்கள், திவாலான சிறு வணிகர்கள் மற்றும் பிற ரிஃப்ராஃப்களின் தீர்வுடன் இலங்கை முதல் திமிசோரா வரையிலான பெரிய ரஷ்யாவின் ஆன்மீகத் தேவை .
ஒரு சமயம் "ஒரே மூச்சில் ஏழு பேரைக் கொல்வது" எப்படி என்று விவாதிப்பதற்காக இங்கே கூடினர். கிளாஸின் சாம்பல் தொடர்ந்து வீக்கமடைந்த நனவைத் தட்டியது. இப்போது அவர்கள் இங்கே, இணையம் மற்றும் அலுவலக விருந்துகளின் பழக்கமான மூலைக்கு, நீண்ட கால பழக்கவழக்கத்தாலும், தங்கள் நாக்கை சொறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தாலும் ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் “நோவோரோசியா இயக்கத்தின்” வலைத்தளத்தைப் படிக்கிறார்கள் - அவர்கள் “கிரெம்ளின் சார்பு சுர்கோவ்” வளங்களை மதிக்கவில்லை - மேலும் உலகில் நடந்த அனைத்தும் “நோவோரோசியாவின் வடிகால்” முன்னோடியாகக் கருதப்பட்டன. நோவோரோசியாவின் வடிகால் வாழ்க்கையில் அவர்களின் தனிப்பட்ட நிலையானது, இது என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் ஏன் கண்டுபிடித்தார்கள் என்பதை விளக்கியது. ஒரு காலத்தில், நிகழ்வுகளின் தொடக்கத்தில், நோவோரோசியா, ரஷ்ய விரிவாக்கத்தின் முன்னோடியாக அல்லது உக்ரைனின் ரஷ்ய சார்பு கூட்டாட்சிக்கான திறவுகோலாக, அத்தகைய உறுதியான வாய்ப்புகள் இருந்தன, எல்லாமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன, அது அவர்களுக்குத் தோன்றியது போல், உடனடியாக தீர்க்கப்பட்டது. ரஷ்ய சமுதாயம் மற்றும் ஒட்டுமொத்த அரசின் சிக்கலான பிரச்சனைகள், "நோவோரோசியாவின் புராணக்கதை" இன்னும் தங்கள் பிரகாசமான மூலையில் ஒரு தங்கப் பிரகாசத்தை வீசுகிறது, அதே நேரத்தில் மிகவும் தந்திரமான மற்றும் அவர்களுக்கு வாய்ப்பைக் கொடுக்கும் பலரின் இருப்பை சாம்பல் நிறத்திற்கு கொண்டு வந்தது. அவர்களின் சொந்த நிதி மற்றும் அரசியல் இருப்பை உறுதி செய்ய.
- நார்மண்டி வடிவத்தில் கடைசி சந்திப்பைப் பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்களா? - ஒரு பிக் வேஸ்ட் மற்றொரு பிக் வேஸ்ட் உரையாற்றியது. - லாவ்ரோவின் பேச்சு?
- லாவ்ரோவ் தலைவர்! - இராஜதந்திரியுடன் பல ஆண்டுகால அறிமுகத்தின் அடிப்படையில் அவர் இதை நம்புவது போன்ற தொனியில் கேட்கப்பட்ட உடை பதிலளித்தார்.
– புரட்சியின் தொட்டிலான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த ஆதரவாளர்கள் கூட்டத்தில் ஸ்ட்ரெல்கோவ் என்ன உரை நிகழ்த்தினார் என்பதை நீங்கள் படித்திருக்கிறீர்களா?
- சரி, நாம் எதைப் பற்றி பேசலாம் ... ஸ்ட்ரெல்கோவ் தலைவர்! கேள், மாக்சிம், ”என்று அவர் க்ரீஸ் டி-ஷர்ட்டில் மூன்றாவது நபரிடம் பேசினார். - ஸ்ட்ரெல்கோவ் பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும்?
"நான் உங்களுக்கு வெளிப்படையாகச் சொல்கிறேன்," டி-ஷர்ட் பதிலளித்தது, "ஸ்ட்ரெல்கோவின் வாயில் உங்கள் விரலை வைக்க வேண்டாம்." நான் தனிப்பட்ட முறையில் அதில் விரல் வைக்க மாட்டேன்.
மேலும், ஸ்ட்ரெல்கோவ் தனது விரலை வாயில் வைக்க மாக்சிமை ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார் என்ற உண்மையால் வெட்கப்படவில்லை, டி-ஷர்ட் தொடர்ந்தது:
- ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும், நான் உங்களுக்கு வெளிப்படையாகச் சொல்வேன் - பாப்கின் இன்னும் ஒரு தலை.
பிக் வேஸ்ட்கள் தோள்களை உயர்த்தின. பாப்கினும் ஒரு தலை என்பதை அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக, டுகின் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்.
- டுகின்! - அவர்கள் உணர்ச்சியுடன் சொன்னார்கள். - இது தலை! அவரும் அவரது நூமாச்சியா திட்டமும் பாரம்பரியத்திற்கும் நவீனத்துவத்திற்கும் இடையிலான போர்களின் யோசனையுடன் ...
"நான் உங்களுக்கு வெளிப்படையாகச் சொல்கிறேன், மான்சியர் யெகோர்," மாக்சிம் கிசுகிசுத்தார், "எல்லாம் சரியாகிவிட்டது." மலோஃபீவ் ஏற்கனவே நோவோரோசியாவுக்கு ஒப்புக்கொண்டார், ஆனால் எந்த நிபந்தனைகளின் கீழ் உங்களுக்குத் தெரியுமா?
பிக் வேஸ்ட்கள் அருகில் கூடி தங்கள் கோழி கழுத்தை நீட்டின.
- ஒடெசா மற்றும் மரியுபோல் இலவச நகரங்களாக அறிவிக்கப்பட்டது. Malofeev தலைவர். எல்லாவற்றிற்கும் மேலாக, அவர்கள் தங்கள் நிலக்கரி மற்றும் உலோகத்தை யாருக்காவது விற்க துறைமுகங்கள் தேவையா? துறைமுகங்கள் மூலம் விற்பனை செய்வோம்.
இந்த அறிவிப்பில் கூடியிருந்த தேசபக்தர்களின் கண்கள் மின்னியது. அவர்கள் பல ஆண்டுகளாக விற்க விரும்புகிறார்கள்,
– ஸ்ட்ரெல்கோவ் தலைவர்! - பெருமூச்சு விட்டபடி சொன்னார்கள். – டுகினும் ஒரு தலை.
நம் ஹீரோ தனது எண்ணங்களிலிருந்து விழித்தபோது, அவர் இரண்டு டஜன் பல வண்ண செவ்ரான்களுடன் நசுக்கிய தொப்பி மற்றும் க்ரீஸ் உருமறைப்பில் அறிமுகமில்லாத "நோவோரோசியன்" தனது ஜாக்கெட்டின் பக்கமாக இறுக்கமாகப் பிடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டார். நுரை ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் அடையாளங்கள் இல்லாத விருதுகள் கொண்ட போலி விருதுப் பட்டை பக்கவாட்டில் சரிந்தது, திறந்த ஜாக்கெட்டின் ஒரு பெரிய துளை வழியாக, குறுக்கு கோடுகளுடன் ஒரு கொடியின் வெளிப்புறத்தையும், ஸ்டாலினின் சுயவிவரத்தையும் சுற்றிலும் மோனோகிராமுடன் பார்க்க முடிந்தது. நான் ஐஸ் மார்ச் மறக்க மாட்டேன்.
"மேலும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன்," மம்மர் அவரது காதில் கத்தினார், "புடின் இந்த தூண்டில் எடுக்க மாட்டார்!" அவர் இந்த தூண்டில் எடுக்க மாட்டார்! நீங்கள் கேட்கிறீர்களா?
– ரெஷெட்னிகோவ் தலைவர்! - பின் விரைந்தார். "மேலும் அக்செனோவ் தலை ..."
உண்மை என்னவென்றால், பெரும்பான்மையினரிடையே இத்தகைய நடத்தைக்கான முக்கிய உண்மையான நோக்கம் பயம். மரண பயம், காயம். அல்லது ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலோ நுழைய தடை விதிக்கப்படும் என்ற பயம். தடைகள் அல்லது சாத்தியமான குற்றவியல் வழக்கு பற்றிய பயம். ஆனால் எப்போதும் சாதாரணமான பயம். மேலும் தங்களின் பாசாங்குத்தனமான ஆதங்கங்களை செயல்களால் நிரூபிக்க பயந்தவர்களை நான் தனிப்பட்ட முறையில் அறிந்தேன்.
... 2014 இலையுதிர் காலம். நான் மூன்று நாட்களுக்கு மாஸ்கோவிற்கு தப்பிக்க முடிந்தது. நான் பல வேலை சிக்கல்களைத் தீர்க்க வேண்டும் மற்றும் என் குடும்பத்தைப் பார்க்க வேண்டும்.
மாஸ்கோ உணவகங்களில் ஒன்றில் மாலை. KMB56 இலிருந்து “தனிமைப்படுத்தப்பட்ட” பிறகு முதல் முறையாக விடுப்பில் வந்த இராணுவப் பல்கலைக் கழகத்தில் கேடட் போல் உணர்ந்த கவலையற்ற மஸ்கோவியர்களை நான் திகைத்த கண்களுடன் பார்க்கிறேன். விளக்குகளை அணைத்து, அந்தஸ்தில் உள்ள மூத்தவருக்கு வணக்கம் செலுத்துவதில்லை. உரத்த, கூர்மையான சப்தங்களில் இருந்து நான் அனிச்சையாக கீழே இறங்குகிறேன்.
என் நண்பன் என்று நான் கருதும் என்னை உணவகத்திற்கு அழைத்தவர் எதிரில் அமர்ந்திருக்கிறார். நாங்கள் டான்பாஸ், மக்கள் மற்றும் அவர்களின் பிரச்சனைகளைப் பற்றி பேசுகிறோம்.
விளாடிமிர் உற்சாகமாக இருக்கிறார். தனது கண்ணாடியை சரிசெய்து சைகை செய்து, அவரை தன்னுடன் டொனெட்ஸ்க்கு அழைத்துச் செல்லும்படி கோருகிறார்.
- வோவா, உங்களுக்கு இது ஏன் தேவை?
- உங்களுக்கு ஏன் இது தேவை?! ஏன் சென்றாய்?
- வோலோடியா, சரி, நாங்கள் இதைப் பற்றி பல முறை பேசினோம். என்னிடம் ஒரு வண்டி மற்றும் ஒரு சிறிய வண்டி உள்ளது. நான் உக்ரேனியன், அங்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கு எதிரொலிக்கிறது. ஒடெசா எனது சொந்த ஊர், ரயிலுக்கான உந்துதலில் ஒன்று மே இரண்டாம் தேதி நடந்த நிகழ்வுகள். மேலும் என்னால் அதை வேறு வழியில் செய்ய முடியவில்லை. இந்தப் போரைப் பற்றிய செய்திகளை தினமும் ஆவலுடன் படிக்கிறேன். தளத்திலிருந்து தளத்திற்குச் செல்லவும். பொய் மற்றும் பிரச்சாரத்தின் நீரோடைகளில் உண்மையின் தானியங்களைத் தேடுங்கள். கொல்லப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை அலட்சியமாக பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில், உலக அளவிலான நிகழ்வுகள் மற்றும் விளைவுகள் அருகிலேயே நடக்கின்றன என்பதை நான் புரிந்துகொள்கிறேன், இந்த நேரத்தில் நான் வாரத்திற்கு வாரம் வெற்று கவலையில் செலவிடுகிறேன். நான் ரஷ்யாவை நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை, துக்கம் மற்றும் துன்பத்தின் மூலம், அவள் மறுபிறவி எடுப்பாள் என்று நான் நம்புகிறேன். உக்ரைன் வடிவத்தில் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் முக்கியமான பகுதியுடன். போராளி பைத்தியக்காரத்தனத்தின் மீளமுடியாத சதுப்பு நிலத்தில் சறுக்குவதை ஓரங்கிருந்து பார்க்க நான் மிகவும் விரும்புகிறேன். அதனால்தான் நான் இப்போது இருக்கிறேன்.
- இது எனக்கு வித்தியாசமானது என்று ஏன் நினைக்கிறீர்கள்? மனிதர்களின் மரணத்தை அலட்சியமாகப் பார்க்கும் நான் ஒரு வினோதனா அல்லது ஏதாவது? அல்லது நான் பெரிய விஷயங்களில் பங்கேற்க விரும்பவில்லையா?! மேலும், நான் பயனுள்ளதாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்!
உண்மையில் என்ன செய்ய முடியும் என்று யோசித்துக்கொண்டிருக்கிறேன். ஒரு இராணுவ ஓய்வூதியம் பெறுபவர், ஒரு கர்னல், செயல்பாட்டு வேலையில் கணிசமான அனுபவம் உள்ளவர், இப்போது மாஸ்கோவில் ஆக்கிரமித்துள்ளார், எனது ஆதரவின் கீழ், ஒரு தொழில்துறை நிறுவனத்தில் நடுத்தர நிலை பதவிகளில் ஒன்று, அவர் உண்மையில் டொனெட்ஸ்க்கு நிறைய கொடுக்க முடியும். நான் தயக்கமின்றி நம்பியிருக்கக்கூடிய ஒரு நல்ல வழியில் ஒரு பிடிவாதமான மற்றும் நுட்பமான தலைவர் எனக்குத் தேவை.
மறுபுறம், அவரது குடும்பத்தை நான் நன்கு அறிவேன். மேலும் அவருக்கு ஏதாவது நேர்ந்தால், நான் என்னை மன்னிக்க மாட்டேன். உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பாக இருப்பது ஒரு விஷயம், உங்கள் தோழருக்கு பொறுப்பாக இருப்பது மற்றொரு விஷயம்.
விளாடிமிரின் முடிவில் இருந்து அவரைத் தடுக்க நான் நீண்ட நேரம் முயற்சித்தேன். அவர் எதிர்க்கிறார். தேசபக்தி மற்றும் மனித விதியைப் பற்றி பேசுகிறது. அவர் அதிகாரியின் மரியாதையைப் பற்றி பேசுகிறார், அதன் தேவையை அவர் உணர்கிறார்.
நான் தயங்குகிறேன்.
டொனெட்ஸ்கிற்குப் புறப்பட்டு, இந்த உரையாடலைத் தொடர்வதால், தொலைபேசியிலும் ஸ்கைப்பிலும் நீண்ட நேரம் தொடங்கும், நான் வோலோடியாவைத் தடுக்கிறேன், மேலும் அவர் தொடர்ந்து வலியுறுத்துவார்.
இதன் விளைவாக, அவரே முன்முயற்சி எடுக்க பரிந்துரைக்கிறேன், நான் அதை ஆதரிப்பேன். அது எப்படி வேலை செய்கிறது. டிபிஆரின் மாநில பாதுகாப்புக்கான முதல் துணை மந்திரி பதவிக்கு விளாடிமிரை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். என் துணை.
பல மாதங்களாக, வோவா டான்பாஸுக்குச் செல்ல தயாராகி வருகிறார். வேலையில், அவர் தனது சொந்த செலவில் நீண்ட விடுமுறைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவர் டொனெட்ஸ்க் செல்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அவனது ஆபத்தான முடிவைப் பற்றிப் போற்றும் பெண்கள் புலம்புகிறார்கள், கண்டிப்பான ஆண்கள் வெறுமனே கைகுலுக்கி அணைத்துக்கொள்கிறார்கள். அவர் பல சீருடைகள் மற்றும் ஒரு கொத்து மருந்துகளை வாங்குகிறார். அவரே கடுமையானவராகவும் மர்மமானவராகவும் மாறுகிறார். என்னைச் சுற்றியுள்ள அனைவரும் புரிந்துகொள்கிறார்கள். வோவா போருக்கு செல்கிறார். எங்கள் ஹீரோ. எங்கள் பாதுகாவலர்.
இந்த நேரத்தில், நான் இப்போது எனது பணியிடத்தை தயார் செய்கிறேன், வார்த்தையின் ஒவ்வொரு அர்த்தத்திலும், போர் நண்பன். நான் பணி அலுவலகம் அமைக்கிறேன். நான் அவரை ஒரு செயலாளராக நியமிக்கிறேன். நான் இரண்டு கார்களை இருப்பு வைத்தேன் - அவருக்கும் ஒரு எஸ்கார்ட்டுக்கும். உயரம் மற்றும் கட்டடத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பாதுகாப்புப் பணியாளர்களைத் தேர்ந்தெடுக்கிறேன். ஒப்பீட்டளவில் வசதியான குடியிருப்பு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் மிக முக்கியமாக, செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்கான எனது முதல் துணை பதவியை நான் காலியாக வைத்திருக்கிறேன். எனக்கான மாற்றீட்டை நான் தயார் செய்யவில்லை. எதற்காக? ஒரு நம்பகமான நண்பர் என்னைப் பார்க்க வருகிறார். எனவே, செயல்பாட்டுப் பணிக்கான மற்றொரு திறமையான துணை முன்னிலையில் எனது நண்பரின் முடிவை செயல்படுத்துவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம், அவர் மிகவும் பிடிவாதமாகவும் நீண்ட காலமாகவும் வலியுறுத்தி வருகிறார்.
அதனால் Debaltsevo நடவடிக்கை முடிந்தது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக, எம்ஜிபியின் மேலும் கட்டுமானத்தில் பங்கேற்க ஒப்புக்கொண்ட ரஷ்யாவில் முதல் சிறிய அளவிலான ஓய்வு பெற்றவர்களை நாங்கள் நியமிக்க முடிந்தது. எனவே போரின் முக்கிய சூடான கட்டம் கடந்து, துறையை உருவாக்கும் முக்கிய கட்டம் கடந்துவிட்டால் என்ன செய்வது. எப்படி இருந்தாலும் சரி. நகைச்சுவை இல்லை, நன்றாக முடிந்தது. இன்னும் நிறைய வேலைகள் உள்ளன; முதல் படிகள், முக்கியமானதாக இருந்தாலும், எடுக்கப்பட்டுள்ளன. குழுவின் முக்கிய நட்சத்திரம், இயற்கையாகவே, விளாடிமிர்.
குழு கிளம்புவதற்கு ஒரு நாள் முன்பு. ஸ்கைப்பில் செய்தி:
"நான் எல்லாவற்றையும் எடைபோட்டு, பயணத்தை ரத்து செய்ய முடிவு செய்தேன்."
ஆஹா! அவர்கள் ஒரு நகைச்சுவையில் சொல்வது போல், சர்க்கஸில் இதுபோன்ற எண்களை நான் பார்த்ததில்லை. உள்நோக்கம், வோவா, நோக்கம் என்ன?!
பின்னர் ஒரு காட்டு விஷயம் தெளிவாகிறது. சமீப காலம் வரை, என் நண்பர், இந்த கதையில் அவர் சில பொருள் போனஸைப் பெற முடியும் என்று நம்பினார். கடைசி நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு தீவிர விருப்பத்தேர்வுகள் இருப்பதாக நான் நினைத்தேன். உண்மையில் கிங்கர்பிரெட் எதுவும் இல்லை, ஆனால் எங்கள் பார்க்வெட் அதிகாரிகள் உணவில் பேச விரும்புவது மட்டுமே - சேவை செய்வதற்கான மரியாதை, தேவைப்பட்டால், தாய்நாட்டிற்காக இறப்பது, அது அங்கேயே முடிந்தது. மேலும், சமீப காலம் வரை, பரோபகார நோக்கங்களைப் பற்றிய பதிப்பு எனக்குக் குரல் கொடுத்தது. இதோ உங்களுக்காக.
தனம்! எப்படி! எதிர்காலத்தில் அவரிடம் வழக்குகளை ஒப்படைக்க வேண்டியிருந்தது! இந்த பதவி காலியாக உள்ளது! விளாடிமிரின் வருகைக்கான அனைத்தையும் நான் ஏற்பாடு செய்தேன். என் முதுகுக்குப் பின்னால் என் உறுதிமொழிகளுக்குப் பிறகு, அவர்கள் பயங்கரமான பொறுமையின்றி அவருக்காகக் காத்திருந்து அவரை விரும்பத்தக்க முதலாளியாகக் கருதுகிறார்கள்!
தீ பயன்முறையில் அனைத்தையும் சரிசெய்ய வேண்டும். இதன் விளைவாக, என்ன நடந்தது என்பதன் காரணமாக கட்டமைக்கப்பட்ட நிகழ்வுகளின் சங்கிலி அமைச்சகத்தில் கடுமையான சிக்கல்கள், பணியாளர்களுக்கான எனது துணை அதிகாரி ஒலெக் கசாக் கொலை மற்றும் பல சோகமான சம்பவங்களுக்கு வழிவகுக்கும்.
அதனால் எனக்கு நண்பன் இல்லை. மேலும். மனிதன் தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொள்ள முனைகிறான். எனவே, கோழைத்தனம், அழிவுகரமான மற்றும் வாடி, தொலைதூர வாசலுக்கு அப்பால், இனி ஒருவரின் சொந்த குற்றமில்லை, ஆனால் பொதுவாக உலகம் மட்டுமே, உங்கள் பலவீனத்திற்கும் அர்த்தத்திற்கும் காரணம், குறிப்பாக நீங்கள் காட்டிக் கொடுத்தவர். இருப்பு ஒரு புதிய உண்மை. ஒருவரின் மோசமான தன்மையை ஒப்புக்கொள்வதை விட சுய நியாயப்படுத்துதல் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கும் உலகம்.
பலர் டான்பாஸுக்கு செல்ல பயந்தனர். உணவகங்கள் மற்றும் ரஷ்யாவின் ஸ்டாண்டுகளில் நோவோரோசியா மற்றும் டான்பாஸின் தலைவிதியைப் பற்றி உணர்ச்சியுடன் விவாதித்தவர்களில் ஒருவர், ஆனால் அங்கு செல்லவில்லை, வெறுமனே கோழைத்தனமாக இருந்தார்.
அவர்களில் சிலர் மிகவும் தந்திரமானவர்களாக மாறினர், ஒப்பீட்டளவில் ஸ்திரத்தன்மை வரை நேரம் நிறுத்தப்பட்டனர், அதன் பிறகு "போர் இடத்தில்" உடைக்க முடியும், ஆனால் போர் இல்லாமல். பின்னர், அது இனி மிகவும் பயமாக இல்லாதபோது.
இங்கே, சிலருக்கு, அவர்களின் வார்ம்ஹோல் முழு அகலத்தில் தன்னை வெளிப்படுத்தியது.
எல்லாவிதமான சூழ்நிலைகளும் இருக்கலாம், ஆனால் சுறுசுறுப்பான போர் கட்டம் முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் சகோதரர்களிடம் வரும்போது, சூடாக இருக்கும் போது நீங்கள் அங்கு இல்லாததற்காக வெட்கப்பட வேண்டும் என்று எனக்கு எப்போதும் தோன்றியது. அவர்கள் நகரத்தைத் தாக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள், ஏன் இங்கு இல்லை?! மிகவும் கடினமான மற்றும் நம்பிக்கையற்ற தருணங்களில்?! அவர்கள் இப்போது படப்பிடிப்பில் இருந்தாலும், அவர்கள் சொல்வது போல் அன்றும் இன்றும் இரண்டு பெரிய வேறுபாடுகள். ஏன், குறைந்த பட்சம் இப்போது, நீங்கள் முன் வரிசைக்கு சென்றதில்லை, அது எப்படி இருக்கிறது என்று பார்க்க?! முதுகலை வணிகம் இல்லையா?! (அடுத்து, டான்பாஸுக்கு எங்கள் பயணம் தொடங்கிய சொற்றொடரை நான் தவிர்க்க முடியாமல் நினைவில் வைத்திருக்கிறேன். அகழிகளைப் பற்றி.)
ஆனால் அடிமைகளின் நன்கு அறியப்பட்ட பழக்கத்தின் படி, சுருக்கமாக தங்கள் எஜமானர்களைப் பின்பற்ற அனுமதிக்கப்பட்டனர், சிலர் தங்களைத் தகாத முறையில் நடந்து கொள்ள அனுமதித்தனர். இதன் காரணமாக, "பிரதான நிலத்தின்" அதிகாரத்தின் வீழ்ச்சியுடன் அவ்வப்போது பிரச்சினைகள் எழுந்தன, இருப்பினும், நிச்சயமாக, முற்றிலும் தகுதியானவர்கள் உட்பட வெவ்வேறு நபர்கள் இருந்தனர்.
டொனெட்ஸ்கின் பொழுதுபோக்கு நிறுவனங்களில் சில சூழ்நிலைகளை விவரிப்பது வெறுமனே அருவருப்பானது, அதில் முக்கிய கதாபாத்திரங்கள் "ரஷ்ய வல்லுநர்கள்", விரைவில் அவர்களின் முக்கிய வழக்கமானவர்களாக மாறியது, அவர்களின் அன்புக்குரியவர்கள் ஹீரோக்களாக இந்த நேரத்தில் நினைத்தார்கள். வயிறுகள், ரஷ்யாவிற்கு தங்கள் மார்பை வழங்குங்கள் "57.
இந்த அர்த்தத்தில், 2015 வசந்த காலத்தில் இருந்து ரஷ்யாவிலிருந்து வரும் மேலாளர்கள் உக்ரைனிலிருந்து திரும்பி வந்த டொனெட்ஸ்க் குடியிருப்பாளர்களுடன் ஒரு நீரோட்டத்தில் ஒன்றிணைந்தனர், மேலும் அவர்கள் போரின் தொடக்கத்தில் தப்பி ஓடியவர்களை மிகவும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர்.
ஒரு அபத்தமான சூழ்நிலை உருவாகத் தொடங்கியது. டொனெட்ஸ்க் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள பிற குடியேற்றங்களில் மிகவும் தேசபக்தியுள்ள குடியிருப்பாளர்கள், அழிவு, இறப்பு மற்றும் பசியின் மிகவும் கடினமான இராணுவ நிலைகளில் இருந்து தப்பியவர்கள், தங்கள் நிலத்தின் மீதான தங்கள் அன்பை நிரூபித்தவர்கள், ரஷ்ய ஸ்னோப்கள் மற்றும் அவர்களின் தப்பியோடிய உக்ரேனியரால் பின்னணிக்கு தள்ளப்பட்டனர். தோழர்கள். தாமஸ் கார்லைலின் சூத்திரம் "ஒவ்வொரு புரட்சியும் ரொமாண்டிக்ஸால் கருத்தரிக்கப்படுகிறது, வெறியர்களால் மேற்கொள்ளப்படுகிறது, மற்றும் ஆர்வமற்ற அயோக்கியர்கள் அதன் பலனை அனுபவிக்கிறார்கள்" என்பது உலகளாவியது, ஆனால் இந்த விவகாரத்தை சமாளிக்க இது ஒரு காரணம் அல்ல.
ஒருபுறம், தகுதியான மேலாளர்களின் கடுமையான பற்றாக்குறை உண்மையில் இருந்தது. மற்றொரு சமூக பரிசோதனை நடத்தப்படும் சூழ்நிலையை நான் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கவனித்திருக்கிறேன். டான்பாஸின் நேர்மையான தேசபக்தர் பணியமர்த்தப்பட்டு ஒரு முக்கிய தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட்டார். பெரும்பாலும், இது ஒப்படைக்கப்பட்ட கோளத்தின் முழுமையான முடக்குதலுக்கு வழிவகுத்தது. மனிதனுக்கு தலைமைத்துவத்தின் அடிப்படை தரங்களும் கொள்கைகளும் தெரியாது. தங்கள் அர்ப்பணிப்பை நிரூபித்த ஜூனியர் மற்றும் மிட்-லெவல் ஊழியர்களை பல நிலைகளில் ஊக்குவிக்கும் முயற்சிகளும் நடந்தன. சில நேரங்களில் அவர்கள் வேலை செய்தார்கள், ஆனால் பெரும்பாலும் அவர்கள் செய்யவில்லை.
உண்மை என்னவென்றால், முந்தைய ஆண்டுகளில் உள்ளூர் தன்னலக்குழுக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு வாழ்க்கையின் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ குறிப்பிடத்தக்க அனைத்து கோளங்களையும் உள்ளடக்கியது. உங்களிடம் நல்ல நிர்வாக குணங்கள் மற்றும் திறமைகள் இருந்தால், நீங்கள் தவிர்க்க முடியாமல் அக்மெடோவ், டாருடா மற்றும் பிறரால் கட்டுப்படுத்தப்படும் தொடர்புடைய மாநில அல்லது பொது கட்டமைப்புகளின் கவனத்திற்கு வந்தீர்கள். எதிர்ப்பு நடவடிக்கையின் சில குறுகிய பிரிவுகள் மட்டுமே (அனைத்தும் அல்ல) மற்றும் மிகவும் அரிதான ஆர்வலர்கள் இந்த நெட்வொர்க்குகளுக்குள் ஈர்க்கப்படவில்லை. எனவே, நாங்கள் விரைவாக புதிய மேலாளர்களை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் அல்லது பறக்கும்போது பழையவற்றை மறுவடிவமைக்க வேண்டும்.
ரஷ்யாவில் தன்னார்வ இயக்கம் டான்பாஸ் மற்றும் உக்ரைனை மட்டுமல்ல, ரஷ்யாவையும் மாற்றியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
உண்மை என்னவென்றால், அனைத்து ரஷ்ய அரசியல் சக்திகளின் பிரதிநிதிகள், குறைந்தபட்சம் அதிகார ஆற்றலின் அடிப்படையில் எதையாவது பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள், டான்பாஸில் நடந்த நிகழ்வுகளில் பங்கேற்றனர்.
உத்தியோகபூர்வ ரஷ்ய அரசு தளத்திற்கு நிபந்தனையின்றி விசுவாசமாக இருந்தவர்களைத் தவிர, கம்யூனிஸ்டுகள் அங்கு போராட முடிந்தது (பிரிஸ்ராக் படைப்பிரிவில் அவர்கள் ஒரு முழுப் பிரிவையும் கொண்டிருந்தனர், மேலும் பிரையங்கா எல்பிஆர் நகரத்தில் உள்ள அலகு "பிரியங்கா யுஎஸ்எஸ்ஆர்" என்று அழைக்கப்பட்டது), வலதுசாரி தீவிரவாதிகள் ("E.N.O.T. கார்ப்.", DSHRG "ருசிச்" மற்றும் பிற குழுக்கள்), ரஷ்ய தேசியவாதிகளின் அமைப்புகள், "நேஷனல் போல்ஷிவிக்குகள்" தலைமையிலான இடதுசாரி தீவிரவாதிகள், இப்போது பிரபலமான முடியாட்சியாளர்கள் தங்கள் "இம்பீரியல் லெஜியன்ஸ்" மற்றும் பிற பிரிவுகள், இராணுவ கோசாக் அமைப்புக்கள் உக்ரேனிய அசோவ் பட்டாலியனை மட்டுமல்ல, “கோர்லோவ்கா உளவு நிறுவனம்,” “எசென்ஸ் ஆஃப் டைம்” போன்ற அரசியல் மற்றும் சமூகக் குழுக்களையும் உருவாக்கிய கால்பந்து ரசிகர்கள் யார் "மம்மர்", யார் உண்மையான கோசாக் என்பது இங்கே உடனடியாகத் தெளிவாகியது. ” பற்றின்மை, ரஷ்ய பேகன் போராளிகளின் குழுக்கள் போன்றவை.
ஒருபுறம், இது அரசியல் இயக்கங்களின் தீவிரமயமாக்கல் காரணமாக அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட சவாலை உருவாக்கியது. மறுபுறம், இந்த சவால் சந்தேகத்திற்கு இடமில்லாத மற்றும் முக்கியமான கையகப்படுத்துதலின் பின்னணியில் முற்றிலும் இரண்டாம் நிலை ஆகும், ரஷ்ய அரசு இன்னும் சரியாக நிர்வகிக்கவில்லை. இந்த செயல்முறைக்கு பொறுப்பான அதிகாரிகளின் மிகப்பெரிய குற்றம், அதை புறக்கணிக்கும் முயற்சியாகும்.
ஏனென்றால், நேற்றைய சமரசமற்ற கருத்தியல் எதிரிகள், வெவ்வேறு நிகழ்ச்சித் திட்டங்களின் காரணமாக ஒருவரையொருவர் வெறுத்தனர், அந்த நேரத்தில் டான்பாஸைப் பாதுகாப்பதற்கான பொதுவான காரணத்தின் சண்டை சகோதரத்துவத்தால் தங்களை ஒரு பக்கத்தில் ஐக்கியப்படுத்தினர். அவர்கள் உண்மையில் ரஷ்ய தேசிய நலன்களுக்கு விசுவாசமாக சத்தியம் செய்தனர்.
எதிர்காலத்தைப் பற்றி பேசுங்கள்
- ஆண்ட்ரி யூரிவிச், நாங்கள் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவைப் போல இருப்போம் என்று மாறிவிடும்?
எனது ஓட்டுநர், துணை மற்றும் மூத்த "தனிப்பட்ட தலைவர்" மாக்சிம், அனைத்து டொனெட்ஸ்க் குடியிருப்பாளர்களையும் கவலையடையச் செய்யும் ஒரு கேள்வியைக் கேட்கிறார். மாக்சிம் டொனெட்ஸ்கில் ஒரு பொதுவான குடியிருப்பாளர். வலிமையான, குண்டான, திடமான, தந்திரமான மற்றும் கேங்க்ஸ்டர் பார்வையுடன். நம்பகமான மற்றும் ஆர்வமுள்ள.
- உங்களுக்கு தெரியும், மாக்சிம், நவீன அறிவியலில் ஷ்ரோடிங்கரின் பூனை பற்றி நன்கு அறியப்பட்ட முரண்பாடு உள்ளது. சில விஞ்ஞானக் கருத்துகளின் அபூரணத்தையும் அவற்றின் முழுமையின்மையையும் காட்ட இது ஒரு வேடிக்கையான ஒப்புமை. ஒரே நேரத்தில் உயிருடன் இருக்க வேண்டிய பூனையைப் பற்றிய கதை. டிபிஆரும் அப்படித்தான். இந்த சதுரங்கப் பலகையின் இருபுறமும், வாய்ப்பு கிடைக்கும் வரை, வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கவிடப்படும் வரை ஆட்டக்காரர்கள் செயலிழக்கச் செய்வதாக உணரலாம். ஆனால் இதைப் பற்றிய அவர்களின் கருத்துக்கள் ஒரு வாழும் மற்றும் அதே நேரத்தில் இறந்த பூனையின் மீதான நம்பிக்கையைப் போலவே முழுமையற்றவை. ஆழமாக, வீரர்களும் இதைப் புரிந்துகொள்கிறார்கள், எனவே உறைந்ததாக அழைக்கப்படும் சூழ்நிலையை முடிந்தவரை வைத்திருக்க முயற்சிக்கிறார்கள். இது பக்கவாட்டில் துளையுடன் கூடிய பலூனின் நிலையான பணவீக்கம் ஆகும். எனவே டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் பிரச்சினை பொருத்தமானது அல்ல. முறையான குணாதிசயங்களின் அடிப்படையில் நாம் முற்றிலும் சரியாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இன்னும் கராபக்கைப் போலவே இருக்கிறோம், ஆனால் மிகவும் குறைவான நிலையான மற்றும் நிலையானது. கூடுதலாக, டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவுக்கு பொதுவான எல்லை இல்லை, மேலும் சிக்கலின் நோக்கம் முற்றிலும் வேறுபட்டது.
- சரி, ஆண்ட்ரி யூரிவிச். சரி, நாங்கள் உக்ரைன் போலவே இருக்கிறோம் என்று ரஷ்யா கூறுகிறது. இந்த மின்ஸ்க் ஒப்பந்தங்களில், நாங்கள் இவை... ORDILO58, அது போல...
மாக்சிம் உற்சாகமாகப் பேசத் தொடங்குகிறார். அவர் இதைப் பற்றி நிறைய சிந்திக்கிறார் என்பது வெளிப்படையானது, மேலும் அவர் அதைப் பற்றி எப்படி சிந்திக்காமல் இருக்க முடியும்? அவனுடைய தலைவிதியும் இதுதான்.
- மாக்சிம். மின்ஸ்க் ஒப்பந்தங்களில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் மிகவும் தவறாக நினைக்கிறீர்கள். ஜாகர்சென்கோவைப் போலவே. ஆனால் நீங்கள் மறந்துவிட்டால், முதல் மின்ஸ்கிற்கு வாக்களிக்க உச்ச கவுன்சிலின் பிரதிநிதிகளை சமாதானப்படுத்த செப்டம்பரில் வந்த ஜார் தலைமையிலான முன் வரிசையில் இருந்து போராளிகள் இருந்தனர், இதற்கான காரணங்கள் உங்களுக்குத் தெரியும். மேலும், நீங்கள் சிரிப்பீர்கள், உக்ரேனிய பக்கம் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களுக்கும் நமக்கும் வெற்றி தேவை. தற்போதைய உக்ரேனிய உயரடுக்கின் பெரும்பாலானோர், அவர்களின் மந்திரிசபை உறுப்பினர்கள் உட்பட, மின்ஸ்க் உடன்படிக்கைகளில் போரோஷென்கோ கையெழுத்திட்டதை கடுமையாக விமர்சிக்கின்றனர். உக்ரேனிய பத்திரிகைகளைப் பாருங்கள். போரோஷென்கோ "உக்ரேனிய அரசியலமைப்பை வர்த்தகம் செய்கிறார்" என்பது வெறித்தனத்தால் நிரம்பியுள்ளது, "உயர் தேசத்துரோக ஒப்பந்தத்தில்" கையெழுத்திட்டது, இது "காசாவ்யுர்ட் ஒப்பந்தங்களில்" இருந்து நகலெடுக்கப்பட்டது, இது உக்ரைனுக்கு டான்பாஸில் செச்சன்யா -2 தோற்றத்திற்கு வழிவகுக்கும் - ஒரு "கருந்துளை". யாரோஷ் சொல்வதைப் பாருங்கள். முழுமையான போர்நிறுத்தம் குறித்த மின்ஸ்க் ஒப்பந்தங்களின் விதிமுறைகளுக்கு வலது துறை பிரிவுகள் இணங்காது என்றும், தங்கள் சொந்த செயல்பாட்டுத் திட்டங்களுக்கு ஏற்ப தீவிரமான விரோதங்களைத் தொடரும் உரிமையை வைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த பொருள் உக்ரைனின் நித்திய எதிரியான கிரெம்ளின் பேரரசுக்கு எதிராக அனைத்து தன்னார்வ துணை ராணுவப் படைகளையும் ஒன்றிணைக்க அழைப்பு விடுத்தது.
- சரி, இது யாரோஷ்! - மாக்சிம் கேவலமாக சிரிக்கிறார்.
- ஆம், யாரோஷ். உக்ரேனிய சிறப்பு சேவைகளால் வேண்டுமென்றே பம்ப் செய்யப்பட்ட ஒரு போகிமேன். ஆனால் விஷயம் அதுவல்ல. தற்போதைய சூழ்நிலையில், இந்த வெற்றி இரு தரப்புக்கும் சாத்தியமற்றது. நீங்கள் முன் வரிசையில் மற்றும் அலகுகளில் இருக்கிறீர்கள் மற்றும் நிலைமையை அறிவீர்கள்!
- எனக்கு தெரியும்…
- இப்போது டிரான்ஸ்னிஸ்ட்ரியா பற்றி கேளுங்கள். எனது வாழ்க்கை வரலாறும் PMR உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும். - மாக்சிம் உடன்படுகிறார். எனவே, பிரிட்னெஸ்ட்ரோவியன் குடியரசின் வரலாற்றைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்கிறேன். உங்கள் கருத்துப்படி PMR எப்போது உருவாக்கப்பட்டது?
"சரி, அநேகமாக தொண்ணூற்று இரண்டில்" என்று மாக்சிம் தயக்கத்துடன் கூறுகிறார்.
- இல்லை. டிரான்ஸ்னிஸ்ட்ரியா ஒரு மாநிலமாக 1990 இல் உருவாக்கப்பட்டது. பிறகு இரண்டு வருட அரசியல் போராட்டம். படிப்படியாக, 1992 போருக்கு வழிவகுத்த ஆத்திரமூட்டல்கள் தொடங்கின. எல்லாம் டொனெட்ஸ்கில் உள்ளதைப் போலவே உள்ளது, அளவுகள் மட்டுமே சிறியவை மற்றும் செயல்முறைகள் அதிக நேரம் எடுத்தன. மேற்குலகம் PMR இன் தலைவர்களுக்கு எதிராக பொருளாதாரத் தடைகளை விதித்துள்ளது. எனவே இதோ. டிரான்ஸ்னிஸ்ட்ரியா எப்போது சுதந்திரத்தை அறிவித்தது என்று நினைக்கிறீர்கள்?
- சரி, நிச்சயமாக, தொண்ணூற்று இரண்டில்! இல்லை என்றாலும் தொண்ணூறுகளில் உருவாக்கப்பட்டது என்கிறீர்கள்... சரி, அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றில், அநேகமாக...
- இல்லை, மாக்சிம். தொண்ணூறுகளில் இல்லை, தொண்ணூறு இரண்டில் கூட இல்லை. நாடு தழுவிய வாக்கெடுப்புக்குப் பிறகு 2006 செப்டம்பர் 17 அன்று டிரான்ஸ்னிஸ்ட்ரியா தனது சுதந்திரத்தை அறிவித்தது. அதன் உருவாக்கம் பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு. அதற்கு முன், டிரான்ஸ்னிஸ்ட்ரியா, மால்டோவாவுடனான போர் இருந்தபோதிலும், அதிகாரப்பூர்வமாக அதனுடன் ஒரு பொதுவான அரசை உருவாக்கியது. போருக்குப் பிறகு பிரிட்னெஸ்ட்ரோவியர்கள் மால்டோவாவின் அதே வீட்டில் வாழ விரும்பினர் என்று நினைக்கிறீர்களா?! ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினர், பின்னர் ஒரு கூட்டமைப்பு, பின்னர் ஒரு பொதுவான, பின்னர் ஒரு மாநிலம். நான் அதிகாரபூர்வமாக வலியுறுத்துகிறேன். அதே நேரத்தில், PMR அதன் சொந்த நாணயத்தை அறிமுகப்படுத்தியது, ஒரு இராணுவம், சிறப்பு சேவைகள், மாநிலத்தின் அனைத்து பண்புகளையும் உருவாக்கியது மற்றும் மால்டோவாவிலிருந்து சரியான எதிர் திசையில் சென்றது. ஏனெனில் இராஜதந்திரமும் யதார்த்தமும் ஒரே விஷயத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளன. ஆனால் அதே நேரத்தில், டிரான்ஸ்னிஸ்ட்ரியன் பிரச்சினையில் தீர்வு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான திட்டங்களும் சாலை வரைபடங்களும் குவிந்தன. ப்ரிமகோவ், கோசாக், யுஷ்செங்கோ மற்றும் பலர்...
- புரியவில்லை. இது ஏன் தேவைப்பட்டது?
- நீங்கள் பார்க்கிறீர்கள், எல்லோரும் சோர்வாக இருக்கும் ஒரு சொற்றொடர் உள்ளது. அரசியல் என்பது சாத்தியமான கலை. அதாவது, நீங்கள் அடையக்கூடிய வரம்புகளுக்குள் செயல்பட வேண்டும், உங்கள் கற்பனைகளுக்குள் அல்ல. வாழ்க்கையில், எல்லாமே நீங்கள் விரும்பும் வழியில் நடப்பது நடக்காது, குறிப்பாக எதிரெதிர் இலக்குகள் மற்றும் ஆசைகளுடன் நிறைய பேர் இருந்தால். குறிப்பாக இந்த வளங்களின் குவியலில் நிறைய வளங்கள் இருந்தால், உங்களை மோசமாக உணர வைக்கும் ஆசை இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே, நீங்கள் தீவிர முடிவுகளை அடைய விரும்பினால், நீங்கள் சூழ்ச்சி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் சொல்வது போல் ஆகிவிடும். நீங்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் விரும்புகிறீர்கள், ஆனால் படிப்படியாக எதுவும் கிடைக்காது.
- அதாவது, அது அவசியம் ... அடடா, அதனால், ஆனால் ஏன், உண்மையில்?
- சரி, பார். ஒரு பொதுவான மாநிலத்தைப் பற்றிய முறையான அறிக்கைகளுக்கு நன்றி, 1997 இல் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா ரஷ்யா மற்றும் உக்ரைனின் ஆதரவுடன் மால்டோவாவுடன் மாஸ்கோவில் ஒரு மெமோராண்டத்தில் கையெழுத்திட முடிந்தது, இது குடியரசை சுயாதீனமான பொருளாதார நடவடிக்கைகளை நடத்த அனுமதித்தது மற்றும் பொதுவாக அனைத்து பகுதிகளிலும் அதன் சுதந்திரத்தை சட்டப்பூர்வமாக்கியது.
PMR, நிச்சயமாக, Donbass அல்ல, ஆனால் அங்கு ஒரு வளர்ந்த தொழில் உள்ளது, மேலும் அதன் தயாரிப்புகளில் மிகப் பெரிய பகுதி மேற்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவிற்கு வேறு பல வாய்ப்புகளை வழங்கியது. பேச்சுவார்த்தைகளுக்கு நன்றி, அது படிப்படியாக மால்டோவாவுக்கு அதிகாரப்பூர்வமாக சமமான கட்சியாக மாறியது. மேலும் இது மிகவும் முக்கியமானது. டிபிஆர் இந்த திசையில் நகரத் தொடங்கியது, மின்ஸ்க் ஒப்பந்தங்கள் இல்லாமல் அது சாத்தியமற்றது.
எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த மின்ஸ்கிற்கு முன்பு, டிபிஆருக்கு எந்த உரிமையும் இல்லை. நாங்கள், கியேவின் கூற்றுப்படி, தூய பயங்கரவாதிகள். இப்போது அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், சில பணிக்குழுக்கள் உள்ளன. அவற்றால் இப்போதைக்கு சிறிதளவும் பயன் இல்லை என்பது தெளிவாகத் தெரிகிறது, ஆனால் தண்ணீர் கற்களை தேய்க்கிறது. நாம் போராடுவதற்காக மட்டும் போராடவில்லை. இது போன்ற விஷயங்களில் மஸ்கடிரிங் இல்லாமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குப் பின்னால் பொதுமக்கள், குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் ரஷ்யா முழுவதும் உள்ளனர். பொறுப்பு பிரச்சினை மிகவும் பெரியது.
மேலும், உண்மையில் போராட விரும்புவோருக்கு, மின்ஸ்க் ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். பலர் "அந்த பையன்" போராட விரும்புகிறார்கள், தங்களை அல்ல.
ஆனால் மின்ஸ்க் ஒப்பந்தங்களை ரத்து செய்யக் கோருபவர்கள் இதை விரும்பவில்லை. அவர்களைப் பொறுத்தவரை, மின்ஸ்க் ஒழிப்பு என்பது உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ நுழைவு மற்றும் ரஷ்ய துருப்புக்களை நிலைநிறுத்துவதைக் குறிக்கிறது. ஏனென்றால், இது இல்லாமல், சிறிது காலத்திற்குப் பிறகு மின்ஸ்க் ஒழிக்கப்படுவது, தற்போதுள்ள நிலைமைகளின் கீழ் நமது இராணுவத் தோல்வியின் சாத்தியமான அச்சுறுத்தலுக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்துகொள்கிறீர்கள். இந்த அர்த்தத்தில், ஒப்பந்தங்கள் உக்ரைனை அதிக அளவில் கட்டுப்படுத்துகின்றன.
- அப்படியானால், இந்த மின்ஸ்கிற்கு நாங்கள் பதிவுசெய்துள்ளோம் என்பது எதையும் குறிக்கவில்லையா?
- வாக்குறுதி, மாக்சிம், உங்களுக்குத் தெரிந்தபடி, திருமணம் செய்துகொள்வது என்று அர்த்தமல்ல.
மாக்சிம் சம்மதிக்கிறார். அவருடைய கேள்விகளுக்குப் பதிலளித்தேன்.
 
துருப்புக்களின் நுழைவு பற்றி
ஓ, 2014 கோடையில் ரஷ்ய துருப்புக்களின் நுழைவுக்காக நாங்கள் எப்படி காத்திருந்தோம்! ஒவ்வொரு நாளும் அவரைப் பற்றிய ஒரு செய்தியின் காய்ச்சல் எதிர்பார்ப்பில் கட்டப்பட்டது. இதற்கு எல்லா நிபந்தனைகளும் முன்நிபந்தனைகளும் இருப்பதாக அப்போது எங்களுக்குத் தோன்றியது. இருவரும் உறங்கி, வான்வழித் தாக்குதலை எதிர்பார்த்து விழித்தெழுந்து, ஒற்றைக் குண்டுகள், வெடிப்புகள், மோட்டார் மற்றும் பீரங்கி வெடிப்புகளின் சத்தங்களுக்கு நாங்கள் காத்திருந்தோம். நாங்கள் உண்மையிலேயே அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம்!
உள்ளீட்டில் நம்பிக்கை குறைவாக இருந்ததால், யதார்த்தத்தைப் பற்றிய கருத்து மேலும் நம்பிக்கையற்றதாக மாறியது. 2014 ஜூன் மாத இறுதியில் இருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இருந்தவர்களால் மட்டுமே இந்த நிலையைப் புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையின்மை மற்றும் கடைசி வரை போராடுவதற்கான அவநம்பிக்கையான தயார்நிலை ஆகியவற்றின் கலவையாகும். நிலையான அடக்குமுறை நிச்சயமற்ற தன்மை.
"டான்பாஸின் சரணடைதல்" பற்றி இப்போது நிறைய ஊகங்கள் உள்ளன. இது வெவ்வேறு நபர்களின் சொல்லாட்சி. மற்றும் அப்பட்டமான சந்தர்ப்பவாத அசுத்தங்கள், மற்றும் தூய அப்பாவி தேசபக்தர்கள். எல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம் என்று நானே அடிக்கடி நினைத்துக்கொள்கிறேன். முடியும்...
அத்தகைய தருணங்களில், அதிகாரிகளின் நிலைப்பாட்டை எனக்கு விளக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவருடன் ஒரு உரையாடல் எனக்கு நினைவிருக்கிறது.
- ஆண்ட்ரி! உங்கள் கல்வி முறைப்படி சிந்திக்க உங்களை அனுமதிக்கிறது, உங்கள் வாழ்க்கை அனுபவம் பொருத்தமானது! நீங்கள் விஷயங்களை இன்னும் விரிவாகப் பார்க்க வேண்டும். இதோ பார்…
எனது உரையாசிரியர் ஒரு தாள், ஒரு பென்சில் எடுத்து காகிதத்தை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறார். ஒன்றின் மேல் "அதற்காக" என்று எழுதுகிறார், மறுபுறம் "எதிராக" எழுதுகிறார். இது போல் தெரிகிறது.
பின்னால்:
1. உக்ரைனின் கட்டுப்படுத்தப்பட்ட சட்டபூர்வமான ஜனாதிபதியின் இருப்பு.
2. உக்ரைனில் பொது குழப்பம். ஆயுதப்படைகளின் பலவீனம் மற்றும் உறுதியற்ற தன்மை.
3. பல பகுதிகளில் ரஷ்ய சார்பு உணர்வுகள்.
4. இராணுவ ஆட்சியை எதிர்ப்பதற்கான வளர்ந்து வரும் கட்டமைப்புகளின் அறிகுறிகள்.
5. ஒலிம்பிக் மற்றும் கிரிமியாவால் ஈர்க்கப்பட்ட ரஷ்ய சமுதாயத்தின் பிரகாசமான தேசபக்தி ஆவி.
6. ரஷ்யாவின் நிலையான நிதி நிலைகள்.
எதிராக:
இங்குதான் இது மிகவும் சிக்கலானதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது...
எனது உரையாசிரியர் சில வினாடிகள் யோசித்து, தனது நேர்த்தியான பிரையர் பைப்பில் இருந்து இழுத்து, நாற்காலியில் சாய்ந்து, தொடர்கிறார்:
– ஏனென்றால், உண்மையான அரசியல் முடிவுகளை எடுப்பதில் “அதற்காக” பதவிகள் எதுவும் ஆதிக்கம் செலுத்துவதில்லை! அதனால் தான்…
காகிதத் தாளின் இரண்டாவது பாதியில் பென்சில் சறுக்குகிறது. அவரது குரலில் சிறு குறிப்புகள் குறித்த உயரதிகாரி கருத்துக்கள்.
- முதலில். யானுகோவிச் அனைவருக்கும் கிடைத்தது. ஊழலும், முட்டாள்தனமும், துரோகமும், அதிகார மோகமும், நகரமயமாதலின் ஒரு பெரிய தொடுதலையும் இனி யாராலும் பொறுத்துக்கொள்ள முடியாது. மைதான் மற்றும் யானுகோவிச் மற்றும் அவரது தன்னலக்குழுக்கள் இருவரையும் கிழக்குப் பகுதிகள் சமமாக வெறுத்தன என்பது உங்களுக்குத் தெரியும்! அவரைத் தூக்கி எறிந்த மைதானம் கூட, நிகழ்வுகளின் தொடக்கத்தில் அவர் மறுபக்கத்தில் இருந்தபோது, தன்னை உருவாக்கிக் கொண்டார்.
மேலும், யானுகோவிச் தப்பி ஓடிய பிறகும், எதிர்ப்பாளர்களில் கணிசமான பகுதியினர் அவரது பதாகையின் கீழ் நிற்கத் தயாராக இல்லை, இது நடந்திருந்தால், அத்தகைய அமைப்பு விரைவில் சரிந்திருக்கும். நாங்கள் எங்கள் இலக்குகளை அடைந்திருப்பதை விட தெளிவாக வேகமாக. ஜானெக்கால் இந்த பேனரை எடுக்க முடியவில்லை. மேலும் பேனருடன் கூட இருங்கள். வெறி, விலங்குகளின் கூக்குரல்களுக்கு நான் தயாராக இல்லை. ஒரு படமாக, இது மாதிரியாக இருக்கலாம், ஆனால் மிகவும் குறிப்பிடத்தக்க காரணிகள் இணைந்தால் மட்டுமே. உக்ரேனிய அரசியலமைப்பின் படி, வெளிநாட்டு துருப்புக்களை அனுமதிப்பது வெர்கோவ்னா ராடாவின் பிரத்தியேகத் திறனுக்குள் இருந்தபோதிலும், உக்ரைனில் உள்ள துருப்புக்களை ஒழுங்கை மீட்டெடுக்குமாறு புடினிடம் கேட்டுக்கொண்ட மார்ச் 4 தேதியிட்ட கடிதம் அவரிடமிருந்து பிழியப்பட்டது. . ஆனால் கிரிமியாவை மீண்டும் ஒன்றிணைக்கும் போது இந்த கடிதத்தின் நேர்மறையான கட்டணத்தை அகற்ற முயற்சித்தோம். மேலும் இந்த பாத்திரத்துடன் வெறுமனே வெறுமை உள்ளது.
இரண்டாவது. உக்ரைனுக்குள் உத்தியோகபூர்வ நுழைவு என்பது அதன் உண்மையான இணைப்பு என்று பொருள். பின்னர் பிரச்சனை முதன்மையாக பொருளாதார காரணங்களுக்காக ஆனது. இன்றைய உக்ரைனின் பொருளாதாரம் முற்றிலும் லாபமற்றது. இந்த அர்த்தத்தில், இது தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் ரஷ்யாவைப் போலவே இருந்தது, அப்போது ரஷ்யா வெறித்தனமாக மேற்கிலிருந்து கடன்களை பிச்சை எடுத்தது, ஆனால் மோசமானது. IMF மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து கடன்கள் இல்லாமல் உள் வளங்களைப் பயன்படுத்தி சுதந்திர நாட்டில் ஒரு மாத சமூக கட்டணம் கூட செய்ய முடியாது.
யானுகோவிச்சின் விமானத்திற்கு முன்னதாக நாங்கள் வழங்கிய 15 பில்லியன் ரஷ்ய கடன், இயற்கையாகவே, ரஷ்யாவைச் சார்ந்திருப்பதை அதிகரிப்பதன் மூலம் உக்ரைனின் மேற்கு நாடுகளைச் சார்ந்திருப்பதைக் குறைக்கும் முயற்சியாகும்.
துருப்புக்கள் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு, மேற்கு நாடுகளால் உக்ரைனுக்கான நிதி தானாகவே நிறுத்தப்படும். இதன் பொருள் ரஷ்யா அதை வழங்கத் தொடங்க வேண்டும். எங்களுக்கு எதிரான பொருளாதாரத் தடைகளின் இணையான அறிமுகம் மற்றும் நிதி இருப்புக்கள் வெட்டப்பட்டதன் மூலம், ரஷ்யாவால் ஏற்கனவே இரண்டாவது அல்லது அதிகபட்சம் மூன்றாவது மாதத்தில் இதைச் செய்ய முடியவில்லை. அதிகாரத்தை மாற்றும் பழக்கத்தால் தூண்டப்பட்ட ஓய்வூதியம் அல்லது சம்பளம் பெறாத உக்ரேனியர்களின் எதிர்வினை வெளிப்படையானது. கூடுதலாக, இன்னும் ஒன்றரை அல்லது இரண்டு மாதங்களில், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் அரசு ஊழியர்களின் பேரணிகளை நாங்கள் நடத்தியிருப்போம், அவர்கள் பணம் செலுத்துவதில் தாமதத்தை அனுபவிக்கத் தொடங்குவார்கள். ரஷ்ய பட்ஜெட், ஒரு இருப்பு நிதியுடன் கூட, வெளிப்புற தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைகளில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரண்டிற்கும் ஒரே நேரத்தில் வழங்க முடியாது.
மூன்றாவது. ரஷ்யாவிற்கு எதிரான தற்போதைய மேற்கத்திய தடைகள் அதிகபட்சமாக இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக, இது ஒரு நவீன முற்றுகை மூலம் போரின் ஒரு வடிவம். தனிப்பட்ட நிதி அல்லது தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு வரும்போது, பல வெளிப்படையான விஷயங்கள் உள்ளன என்பதை மறந்துவிடுகின்றன, ஆனால் குறைவான சிக்கல் இல்லை.
இதோ ஒரு எளிய உதாரணம். நவீன ரஷ்யாவில் அனைத்து உற்பத்திகளும் பழைய சோவியத் இயந்திர கருவிகளில் கட்டப்பட்டுள்ளன, அவை போட்டித் தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை அல்ல, அல்லது மேற்கிலிருந்து வாங்கப்பட்ட புதிய இயந்திரங்களில். பிரச்சனை என்னவென்றால், இந்த இயந்திரங்கள் அனைத்தும் CNC - எண் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படும் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளது. ஆன்லைன் செயல்பாட்டை உறுதிப்படுத்த, இயந்திரங்கள் இணையம், செயற்கைக்கோள் அல்லது கேபிள்கள் வழியாக ஒரு வெளிநாட்டு உற்பத்தியாளருடன் இணைக்கப்பட்டுள்ளன, இது அவற்றின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பை வழங்குகிறது. இந்தப் பகுதிகளில் பொருளாதாரத் தடைகளை அறிமுகப்படுத்தினால் உண்மையான உற்பத்தித் துறை முழுவதையும் நிறுத்திவிடும்.
இதேபோன்ற நிலைமை நம் வாழ்வின் அனைத்து மூலோபாய துறைகளிலும் ஊடுருவுகிறது.
இந்த நிலை ஏன் ஏற்பட்டது, இதற்கு யார் காரணம் என்ற கேள்விக்கு நீண்ட வரலாறு உண்டு, தற்போதைய சூழ்நிலையை பாதிக்காது. இப்போது அரசு, மாறுபட்ட அளவிலான செயல்திறனுடன், எப்படியாவது நிலைமையை சரிசெய்ய முயற்சிக்கிறது. ஆனால் நம்பிக்கைக்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது.
நான்காவது. ஆண்ட்ரி, நீயே உக்ரேனியன்!
எனது உரையாசிரியர் தாளில் இருந்து திசைதிருப்பப்படுகிறார்.
- உக்ரேனிய மக்களின் மனநிலையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கிழக்கு பிராந்தியங்களின் தற்போதைய ரஷ்ய சார்பு தன்மை அல்லது அவற்றின் அதிவேகத்தன்மை பற்றி நீங்கள் எந்த மாயையையும் கொண்டிருக்க முடியாது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆர்வலர்களின் இயக்கங்களின் பின்னணியில், பெரும்பான்மையானவர்கள் வெறுமனே காத்திருந்தனர் மற்றும் எந்த குறிப்பிட்ட வழியில் தலையிட தயாராக இல்லை. ஒடெசாவின் உதாரணம் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். உக்ரேனிய சமூகத்தின் முழு தேசியவாத, மேற்கத்திய சார்பு, ரஷ்ய எதிர்ப்பு பிரிவு ஏற்கனவே அணிதிரட்டப்பட்டது, மிகவும் சுறுசுறுப்பானது மற்றும் ஊடகங்கள் மற்றும் தன்னலக்குழுக்களின் ரஷ்ய-விரோத நடவடிக்கைகளின் பின்னணியில், மீதமுள்ளவர்களை கணிசமாக பாதித்தது. நாம் அடையக்கூடிய அதிகபட்சம் ஒரு முழு அளவிலான உள்நாட்டுப் போராகும், ஆனால் டான்பாஸில் மட்டுமல்ல, உக்ரைன் முழுவதும், ஒரு கட்சி ஆதரவுடன்.
ஆனால் இது வியட்நாம் அல்லது ஆப்கானிஸ்தான் கூட இல்லை. இங்கே எல்லாம் மிகவும் சோகமான மற்றும் சிக்கலானது. முதலில், எங்களுக்கு. நாங்கள் உண்மையில் ஒரு இராணுவத்துடன் கியேவை அடைந்திருக்க முடியும். மிகப் பெரிய படை. நாம் நிறைய போராட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் ஒவ்வொரு பெரிய நகரத்திலும் பிராந்தியத்திலும் அவர்கள் தங்கள் தளபதி அலுவலகங்கள், கோட்டைகள் மற்றும் பொலிஸ் பிரிவுகளை விட்டு வெளியேற வேண்டும், ஏனெனில் அவர்கள் மைதானத்தில் பயிற்சி பெற்ற தேசியவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நாசவேலை எதிர்ப்புப் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். மேலும் இது ஒரு உன்னதமான இணைப்பு!
ஐந்தாவது. நமது உயரடுக்கு மற்றும் தேசிய நலன்களின் மனநிலை. சமீபத்திய வரலாற்றில், புதிய பிராந்திய விரிவாக்கங்களை நாங்கள் ஒருபோதும் விரும்பியதில்லை. மேலும் ஏன்? கிரிமியா முற்றிலும் கட்டாயப்படுத்தப்பட்டது. உணர்வுகளின் மட்டத்தில், அவர் எப்போதும் ரஷ்யர். கூடுதலாக, பகுத்தறிவு கணக்கீடுகள் மற்றும் முன்நிபந்தனைகளின் முழு தொகுப்பும் இருந்தது (பின்னர் கிரிமியாவை இணைப்பதற்கான காரணங்கள் பற்றி நன்கு அறியப்பட்ட பல வாதங்கள்).
நமக்கு ஏன் புதிய பிரதேசங்கள் தேவை? நாம் ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய நாடு. இன்னும் பெரியதா? இது முதலில் புதிய சிக்கல்கள் மற்றும் பொறுப்புகளை ஆணையிடுகிறது, பின்னர் மட்டுமே புதிய வாய்ப்புகள். மாறாக, உண்மையான ஒருங்கிணைப்பை அடையக்கூடிய பொருளாதார விரிவாக்கம் நமக்குத் தேவை. அதனுடன் கலாச்சாரம் மற்றும் பிற.
இந்த அர்த்தத்தில், ரஷ்யாவின் ஒரு பகுதியாக உக்ரைன் எங்களுக்கு தேவையில்லை. உக்ரைனுக்கு உணவளிப்பது பற்றி மாஸ்கோ மையம் சிந்திக்க வேண்டிய அவசியத்தைத் தவிர, இது அடிப்படையில் என்ன மாறுகிறது? இங்கு புவிசார் அரசியல் இல்லை. சுங்க ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் மற்றும் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட யூரேசிய இடம் தேவை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதாரணம் இந்த அர்த்தத்தில் சுட்டிக்காட்டுகிறது. உலகளாவிய அரசியல் விரிவாக்கம் இப்போது இல்லாத ஒரு உணர்ச்சிமிக்க சூப்பர் யோசனையின் முன்னிலையில் மட்டுமே சாத்தியமாகும். சூப்பர் யோசனைகள் பொதுவாக முயற்சியுடன் சிந்திக்கப்படுவதில்லை. காலம் தன் தீர்க்கதரிசிகள் மூலம் அவர்களைப் பெற்றெடுக்கிறது.
இப்போது மேலும் பாருங்கள்.
எனது உரையாசிரியர் ஒரு பெரிய விண்டேஜ் மார்டிஸ்-ப்ரோவென்ஸ் அலமாரியை அணுகி, எதையாவது வரிசைப்படுத்தி, தடிமனான தோல் கோப்புறையை வெள்ளி பூட்டுடன் எடுக்கிறார், இது உண்மையில் ஆவணங்களுக்கான பெரிய பெட்டியாகும்.
- அதைப் பாருங்கள்.
நான் கோப்புறையைத் திறக்கிறேன். அதன் உள்ளடக்கங்கள் உக்ரைனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இன்னும் துல்லியமாக, நாம் எதைப் பற்றி பேசுகிறோம். உண்மையான இணைப்பிற்கான வாய்ப்புகள்.
பல உயர் தாள்கள் ஒரு குறிப்பிட்ட எழுத்து மற்றும் தொடர்புடைய முத்திரைகளைக் கொண்டுள்ளன. உக்ரைனில் ரஷ்ய சொத்து பற்றிய மேலோட்ட ஆவணத்திற்குப் பிறகு, நீண்ட கால சமூக ஆராய்ச்சியின் பகுப்பாய்வு ஒரு பெரிய தொகுதி உள்ளது. சமூகவியலின் ஒரு பகுதி ரஷ்யாவிற்கும், மற்றொன்று உக்ரைனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் உள்ள குறிப்பு சமூகவியல் நடத்தப்பட்ட மூன்று வெவ்வேறு கட்டமைப்புகளை விளக்குகிறது. அதிகாரபூர்வமாக.
மக்களின் விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் பல வரைபடங்களைப் பார்க்கிறேன்.
உக்ரைன். பகுதி வாரியாக பிரித்தல், மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தவை சுருக்கமான பண்புகளுடன் சிறப்பிக்கப்படுகின்றன. அடுத்ததாக ரஷ்ய துருப்புக்களின் சாத்தியமான வரிசைப்படுத்தல், எதிர்ப்பிற்கான தயார்நிலை மற்றும் செயல்பாடு மற்றும் செயலற்ற தன்மை பற்றிய உணர்வுகள். தீவிர நடவடிக்கை மூலம் மாதிரிகள். யானுகோவிச் மற்றும் மைதான் தலைவர்களுக்கு எதிர்வினை. தேசிய, சமூக மற்றும் வயது அடுக்குகளின் செயல்பாடுகளின் குறுக்குவெட்டு, கொரில்லா போருக்கான தயார்நிலை. எதிர்ப்பின் வடிவங்கள் மற்றும் முறைகளின் பகுப்பாய்வு. "நோவோரோசிஸ்க்" பிராந்தியங்களில் ஆராய்ச்சி சிறப்பிக்கப்படுகிறது.
நான் பக்கங்களைப் புரட்டி ரஷ்ய பகுதியைப் படித்தேன். உக்ரேனிய தலைப்புகள் மீதான மக்களின் அணுகுமுறை, அதைப் பற்றிய விழிப்புணர்வு. துருப்புக்களின் சாத்தியமான வரிசைப்படுத்தல் பற்றிய கருத்து. சாத்தியமான இழப்புகளுக்கான எதிர்வினை. பொதுக் கருத்தில் கூர்மையான மாற்றம் மற்றும் எதிர்பார்க்கப்பட்டவற்றுடனான விகிதத்திற்கான முக்கியமான இழப்பு புள்ளிவிவரங்கள் (பயன்பாடுகளில் ஒன்று "சவப்பெட்டிகள் ரஷ்யாவிற்கு வரும்போது என்ன நடக்கும்" என்று அழைக்கப்படுகிறது). சூழ்நிலையின் அத்தகைய வளர்ச்சியில் சக்தி மதிப்பீட்டின் பகுப்பாய்வு. எம்-ஆம்...
"என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள்," என்று என் உரையாசிரியர் கூறுகிறார், சிம்மாசனம் போன்ற ஒரு ஆடம்பரமான நாற்காலியில் பெரிதும் அமர்ந்தார். - நாம் அனைவரும் தன்னார்வவாதிகளாகவும் பின்நவீனத்துவவாதிகளாகவும் இருக்க விரும்புகிறோம். இது மிகவும் கவர்ச்சிகரமானது - நீங்கள் விரும்பியதைச் செய்வது, மேலும் உலகம் உங்களுக்கு ஏற்றவாறு மாறட்டும். இது பெரியது மற்றும் லட்சியமானது. ஆனால் உலகம் எப்படியோ நன்றாக ஒத்துப்போவதில்லை. ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம் உங்கள் கிர்கின்.
- ஆம், அவர் என்னுடையவர் அல்ல! மாறாக உங்களுடையது!
- சரி சரி. எங்கள் கிர்கின். அவர் என்ன செய்தார்? அவர் சொல்லாத இடத்தில் ஏறினார், தவறான நேரத்தில் ஏறினார். ஆனா கொஞ்ச நேரம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். மற்ற அனைவரும் மட்டும் சரிசெய்யவில்லை. ஏனென்றால், நாம் நிச்சயமாக உலகின் மிகப்பெரிய நாடு என்று மாறியது. இருப்பினும், இது போதாது. அளவில் நமக்கு அடுத்தபடியாக கனடா இரண்டாவது இடத்திலும், பிரேசில் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் உலகில் யாராவது பிரேசில் சொல்வதைக் கேட்பார்களா? இல்லை. இதற்கு இன்னும் நிறைய தேவை. நாம் இந்த திசையில் தான் நகர்கிறோம். மகத்தான வெளிப்புற மற்றும், மிக முக்கியமாக, உள் எதிர்ப்பை சமாளித்தல். கிட்டத்தட்ட முழு உலகமும் எங்களுக்கு எதிராக இருந்தது.
- நீங்கள் எல்லோரும் நலமா? சீனா மற்றும் இந்தியா பற்றி என்ன?
- சரி, நிறுத்து. டாக் ஷோக்களில் நாங்கள் கோஷங்களுடன் பேசுவதில்லை. முழு உலகமும் முழு உலகமே, அதன் உழைக்கும் கரங்கள் அல்ல. கிர்கின் உங்கள் ஸ்லாவியன்ஸ்க்கு விரைந்தபோது, அவர் என்ன சொன்னார்? உக்ரைன் பலவீனமானது, இராணுவம் இல்லை, ரஷ்ய மொழி பேசும் மக்கள் எல்லா இடங்களிலும் அதை ஆதரிக்கிறார்கள். போதுமான உள் முன்நிபந்தனைகள் மற்றும் நிபந்தனைகள் உள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள். ரஷ்யாவிலிருந்து ஒரு சில உறுதியான மக்கள் முழு தென்கிழக்கின் முதுகெலும்பாக மாறுவார்கள், இது கியேவ் ஆட்சிக்குழுவை நசுக்கும். அடுத்து என்ன? பம்மர். இராணுவம் திடீரென்று எந்த காரணமும் இல்லாமல் தோன்றியது, ரஷ்ய மொழி பேசும் கிழக்குப் பகுதிகளின் குறிப்பிடத்தக்க பகுதி கியேவின் ஆயுதங்களின் கீழ் வந்தது. பின்னர் கிர்கின் ரஷ்யாவிடம் புலம்பத் தொடங்கினார்: "நல்லவர்களே, எங்களைக் காப்பாற்றுங்கள்!" - உரையாசிரியர் சிரித்துக்கொண்டே தனது குழாயிலிருந்து ஒரு இழுவை எடுக்கிறார். - உங்களை யார் என்று அறிவித்தீர்கள்? மிலிஷியா? போதுமான உள் வளங்கள் பற்றிய அழுகைகளுக்கு மத்தியில் நீங்கள் அங்கு வந்தீர்களா? அவற்றை ஒருங்கிணைக்கவும்! உங்கள் உள் திறனை திறமையாக உருவாக்குங்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள்! ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலையில், ஒரு திறமையான தளபதி ஒரு முழு அளவிலான தரமற்ற தீர்வுகள் மற்றும் தீர்வுகளைக் கொண்டிருக்க முடியும், அவர் சிணுங்கி பின்வாங்கினார். அசல் நடவடிக்கைகள்! இங்கே அவரது பரிவாரங்கள் உள்ளன, அவரே தன்னை குதுசோவுடன் ஒப்பிடத் தொடங்கினார். குதுசோவும் மாஸ்கோவை சரணடைந்தார். ஆம். தேர்ச்சி பெற்றார். ஆனால் குதுசோவ் சிறந்தவர் அவர் மாஸ்கோவை சரணடைந்ததால் அல்ல, ஆனால் அவர் பின்னர் நெப்போலியனை தோற்கடித்ததால். எல்லாவற்றிற்கும் மேலாக, அவர் ஸ்லாவியன்ஸ்கில் இருந்து தப்பியபோது, எதையாவது சரிசெய்ய அவருக்கு நேரம் கொடுத்தோம். ஆனால் அவர் இன்னும் அதிகமாக ஓடப் போகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள்!
கூடுதலாக, போராளிகள் எப்போதும் உள்ளூர் மக்களைக் கொண்ட ஒரு விஷயம். அதனால்தான் இது ஒரு போராளிக்குழு. ஆனால் உங்களில் ஒருவர் ரஷ்யாவின் தலையீட்டைக் கோரத் தொடங்கினார். நீங்கள் உள்ளூர் போராளிகளின் தலைவராக இருப்பதால் ரஷ்யாவிற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? ரஷ்யாவுக்கான முடிவுகளை உங்களிடம் நம்பி ஒப்படைத்தவர் யார்?! எல்லாவற்றிற்கும் மேலாக, அது அவருக்கு வேலை செய்யாதபோது அவர் வெறுமனே ரஷ்யாவை நெருங்கி, அதை ஒரு பெரிய இராணுவ தந்திரமாக அறிவித்தார்! உதாரணமாக, நீங்கள் ஏன் கார்கோவுக்குத் திரும்பவில்லை? உக்ரைனில் வேலை செய்யவில்லை என்றால் ரஷ்யா எங்கு செல்ல வேண்டும்?! இந்த தலையீட்டின் அனைத்து விளைவுகளையும் ஏற்றுக்கொள்ளத் தயாராக இல்லாத மக்கள், நாட்டில் வசிப்பவர்கள் எங்களுக்குப் பின்னால் இருக்கிறார்கள்!
என் எதிராளி பதட்டத்துடன் குழாயை ஒரு வெளிப்படையான பீங்கான் சாம்பல் தட்டுக்குள் வீசுகிறார்.
நான் சொல்வதை எல்லாம் ஏற்கவில்லை, ஆனால் நான் இப்போது கேட்கிறேன்.
- படிக்கவும்.
நான் கடந்து செல்கிறேன். உக்ரேனிய ஊடகங்கள், யாருக்கு என்ன சொந்தம், யார் எதைப் பற்றி, எப்படி உள்ளடக்குகிறார்கள் என்பது பற்றிய விசாரணைகள் உள்ளன. பொதுக் கருத்தில் ஊடகங்களின் செல்வாக்கின் பகுப்பாய்வு. பின்வருபவை சர்வதேச நிலைமை, கணக்கீடுகள் மற்றும் நட்பு உறவுகளின் திட்டங்கள், ரஷ்ய எதிர்ப்பு சக்திகளின் சீரமைப்பு, ரஷ்ய சார்பு உள்ளவர்களின் உள் அணிதிரட்டலுக்கான வாய்ப்புகள். அடடா, வாய்ப்புகள் உண்மையில் மிகவும் பலவீனமானதா?! துருப்புக்களின் அறிமுகத்திற்கு பொருளாதாரத்தின் எதிர்வினை குறித்த நிதியாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுனர்களின் கணக்கீடுகள் அடுத்ததாக உள்ளன.
- உள்ளீட்டைப் பற்றி அதிகம் எதிர்த்தது யார் தெரியுமா?
உரையாசிரியர் மீண்டும் தனது ஆடம்பர நாற்காலியில் அமர்ந்தார்.
- இராணுவம்! இதற்காக அவர்கள் வாதாடினர்!
இந்த வாதங்களின் சாராம்சத்தை நான் கேட்கிறேன்.
இது சற்று கனமானது.
 
பாதுகாப்பு விலை
 
கிரிமியா
– பிராந்திய மாநில நிர்வாகத்தை நாங்கள் பொறுப்பேற்ற மார்ச் மாதம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்?! இங்குள்ள பாதுகாப்புடன் ஆர்டர்களை விட்டுவிட்டோம்!
"தனிப்பட்ட முகத்தை" கவனிக்காமல், வலிமையான பெண் என்னை துளைத்து பார்த்தாள். டொனெட்ஸ்க் பிராந்திய நிர்வாகத்தின் பதினொன்றாவது மாடிக்குச் செல்லும் பொது லிஃப்டின் கேபினில், க்ளேஷ்ன்யா, தனது "ஃப்ளோரா"-மூடப்பட்ட காலர்போன் மீது ஒரு "துடுப்பை" அழுத்தி, என்னிடமிருந்து வேலியிட முயன்றார்: "பெண். , மௌனமாக ஓட்டுங்கள்.” நான் அவரை நிறுத்தி பதிலளித்தேன்:
- நீங்கள் ஏதேனும் சிரமத்தை ஏற்படுத்தினால் என்னை மன்னிப்பீர்கள். மார்ச் மாதம்? கிரிமியாவில்…
கிரிமியாவிற்கு தயாராகி வருவது அவசரமானது.
இப்போது சிம்ஃபெரோபோல் விமான நிலையத்தில் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டுக்கான வரிசை. உக்ரேனிய எல்லைக் காவலர்கள் பாஸ்போர்ட்டைச் சரிபார்க்கிறார்கள். அவர்கள் பின்னர் திரிசூலங்கள் மற்றும் நீல-மஞ்சள் கொடிகளுடன் செவ்ரான்களை மாற்றுவார்கள். விமான நிலையம் மிகவும் சாதாரணமாகத் தெரிந்தது, பாஸ்போர்ட் கட்டுப்பாடு பொதுவான நடைமுறையின்படி சரிபார்க்கப்பட்டது. ஒரு சாத்தியமான கேள்வி என் தலையில் ஓடிக்கொண்டிருந்தது: "வருகையின் நோக்கம்?" பதில்: "கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைப்பது" பொருத்தமானதல்ல. ஆனால் கேள்வி கேட்கப்படாததாக மாறியது.
ஏப்ரல் மாதத்தின் இரண்டாம் பாதியில், விடுமுறை பரிசுப் பெட்டிகள் மற்றும் இரையின் வாசனையை உணர்ந்த க்ளோஸ்-பட்ஜெட் ஹக்ஸ்டர்கள் போன்ற செயின்ட் ஜார்ஜ் ரிப்பன்களில் சுற்றப்பட்ட முக்கியமான, நேர்த்தியான அதிகாரிகளைச் சந்திக்க நாங்கள் புறப்படும்போது, விமான நிலையம் மாறும்.
பாஸ்போர்ட் கட்டுப்பாடு மறைந்துவிடும், சுங்க மண்டலம் இல்லாததால் மூடப்படும் வரி இல்லாத ஸ்டால், எங்களுக்கு இரண்டு பாட்டில் விஸ்கியை பாதி விலையில் விற்கும் - லேசான மக்கலன் மற்றும் உன்னதமான க்ளென்லிவெட்.
டியூட்டிக்கைச் சேர்ந்த பெண்கள் எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுப்பார்கள் - இதோ, கண்ணாடி! - மற்றும் சில பிளாஸ்டிக் கோப்பைகள் அல்ல, ரஷ்ய கிரிமியாவிற்கு பிரியாவிடை நேர்த்தியாக மாறும்.
...இதற்கிடையில், கிரிமியா இன்னும் நம்முடையதாக இல்லை. அவ்வாறு செய்ய மிகக் குறைந்த நேரமே இருந்தது.
2014 வசந்த காலம் குளிர்ச்சியாக இருந்தது. மாஸ்கோவுடனான ஒரே வித்தியாசம் காற்றின் தூய்மை. தெற்கே எங்கள் பயணத்தில் இலகுவான ஆடைகளை அணிவது ஒரு பயனற்ற யோசனையாகும், மேலும் எங்கள் குழுவின் சில உறுப்பினர்கள் அந்த இடத்திலேயே பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக, நெருக்கடி மற்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கிரிமியன் கடைகளில் அவசர விற்பனைக்கு வழிவகுத்தது, இது விலைகளை கடுமையாக குறைத்தது. இதன் விளைவாக, திரும்பி வரும் வழியில் நான் Comfi இல் பாதி விலைக்கு வாங்கிய DSLR கேமராவை எடுத்துச் சென்றேன். எனது தோழர்களின் கேரி-ஆன் லக்கேஜிலும் இதே போன்ற கேமராக்கள் இருந்தன.
எங்கோ நகரத்தில் எங்கள் தொடர்பு, முன்னாள் உளவுத்துறை அதிகாரி மற்றும் இப்போது புதிய கிரிமியன் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடன் தொடர்புடைய ஒரு தொழிலதிபர், விக்டர் எங்களுக்காகக் காத்திருந்தார்.
விக்டர் ஒரு தனித்துவமான நபராக மாறினார். கிரிமியன் மந்திரி சபையின் கட்டிடத்தை சுற்றிப் பார்த்து, நாங்கள் எங்காவது செல்லலாம், எடுத்துக்காட்டாக, வாடகை அடுக்குமாடி குடியிருப்புகளில், பின்னர் "பார்ப்போம்" என்று அவர் பரிந்துரைத்தார்.
- வித்யா, நான் எங்கே பார்க்க வேண்டும்? நீங்கள் அந்த இடத்திலேயே பணியை தெளிவுபடுத்த வேண்டும்.
- ஆ-ஆ-ஆ, பணி... ம்ம், g-g-gh-h. சரி, பொதுவாக...
ஏப்ரல் 2014 இன் இரண்டாம் பாதியில், கிரிமியாவிலிருந்து புறப்படுவதற்கு முன் ஒரு பணியை முடித்த பிறகு சிறப்புக் குழு.
இங்கே விக்டர் தொண்டையைச் செருமினார். அவர் சிந்தனைமிக்கவராகி, ஆவேசமாக சைகை காட்டி, கிட்டத்தட்ட மழுங்கடிக்கப்பட்டார், அத்தகைய நிலையற்ற பேச்சுக்களைக் கொண்ட ஒருவருக்கு முடிந்தவரை, அவரது சொந்த ஊஞ்சலில் தன்னை ஆச்சரியப்படுத்தினார்:
- நீங்கள் SBU ஐக் கட்டுப்படுத்த வேண்டும்!
– எந்த SBU?
- சரி, ஆஹேம்... கிரிமியன் SBU... செவஸ்டோபோல் தவிர அனைத்தும். உள்ளூர்வாசிகள் அங்கு எப்படியாவது சமாளித்துவிடுவார்கள்.
- நமக்கு எப்போது, எப்படி, எவ்வளவு நேரம் இருக்கிறது?!
- சரி, ஆமா... நாளை எங்கள் பாதுகாப்புக் கவருடன் வாருங்கள்... எப்படி?! ஹ்ம்ம் x-x-x... சரி, மக்களுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்குங்கள்...
அற்புதமான. பிறகு, அஹம் இருமல்-h-h, மக்களுடன் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம்...
கிரிமியாவின் தன்னாட்சி குடியரசில் பாதுகாப்பு சேவையின் முதன்மை இயக்குநரகம். சிம்ஃபெரோபோல், ஃபிராங்கோ பவுல்வர்டு, 13.
என் குழுவில் நான்தான் மூத்தவன். நாங்கள் Vladimir Yuryevich Antyufeyev க்கு சமர்ப்பிக்கிறோம். இரண்டாவது துணைக்குழு எல்லைக் காவலர்களைக் கையாள்கிறது. எங்கள் வருகையின் நோக்கம் பற்றி கேட்க மறந்தவர்கள் அதே. இப்போது அவளை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள்.
நாங்கள் தேர்ந்தெடுத்த முக்கிய பணியிடமானது SBU இன் முன்னாள் முக்கிய உள் பாதுகாப்பு துறையாகும். இடம் தேர்வு தற்செயலானது அல்ல. இது SBU அதிகாரிகளால் "பிரார்த்தனை" செய்யப்பட்டது, மேலும் அதன் இருப்பிடம் முழு கட்டிடத்தின் வசதியான கட்டுப்பாட்டை அனுமதிக்கிறது. நாங்கள் தலைமையகமாக இருந்தோம். சில நேரங்களில் எங்களில் ஒருவர் வெளிநாட்டிற்குச் சென்றார், சில நேரங்களில் நாங்கள் மையமாக வேலை செய்ய மக்களை தளத்திற்கு அழைத்து வந்தோம். "50 வகையான பாலாடைகள்" என்ற கவர்ச்சியான பெயருடன், கிளாவ்க்கின் நுழைவாயிலுக்கு நேர் எதிரே, சாலையின் குறுக்கே அமைந்துள்ள ஒரு சிறிய ஓட்டலுக்கு மதிய உணவு மற்றும் இரவு உணவிற்கு ஓடுவதன் மூலம் மட்டுமே மாற முடிந்தது.
SBU இன் கிரிமியன் முதன்மை இயக்குநரகத்தின் கட்டிடத்தின் காட்சி, உணவகத்தின் நுழைவாயிலில், "கிரிமியன் வசந்த காலத்தில்" பல விருந்தினர்கள் "பிரதான நிலப்பகுதியிலிருந்து" சாப்பிட்டனர்.
பாலாடை மற்றும் பிற உணவுகள் அழகாக இருந்தன. படிப்படியாக, எங்கள் கருப்பொருளில் வந்த அனைத்து விருந்தினர்களும் எங்களைப் பின்தொடர்ந்து அங்கு ஓடத் தொடங்கினர், அதனால்தான் சிறிய ஹாலில் சில நேரங்களில் இடம் இல்லை.
- அன்பே, பாலாடை எங்கே செய்கிறீர்கள்? உண்மையில் நீங்களா?!
- இல்லை இல்லை. நாங்கள் கிரோவோகிராட் அருகே இருந்து வழங்குகிறோம். அங்கிருந்து சுவையாக இருக்கும்.
விசித்திரமானது.
அடுத்தது வழக்கம். ஆட்சி, பணியாளர்களுடன் பணிபுரிதல், கல்வி உரையாடல்கள், புதிய தனிப்பட்ட கோப்புகளை உருவாக்குதல், அனைத்து பிராந்திய அலகுகள் மற்றும் சிறப்பு வசதிகளுக்கான வருகைகள். கிரிமியா குடியரசின் பாதுகாப்பு சேவையை உருவாக்குகிறோம்!
மார்ச் 10, 2014 அன்று, SBK (கிரிமியா குடியரசின் பாதுகாப்பு சேவை) அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நாங்கள் பணிபுரிந்த ஊழியர்களின் பங்கேற்புடன், இந்த நாளில் கியேவ் உடனான மோதலிலும் ரஷ்ய சார்பு மதிப்புகளைப் பாதுகாப்பதிலும் கிரிமியாவின் புதிய தலைமையின் நடவடிக்கைகளை ஆதரிக்கும் அதிகாரிகளின் கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். கிரிமியன் சிறப்பு சேவையின் முன்னணி அதிகாரிகள், சட்டவிரோத அரசாங்கத்தை ஆதரித்ததற்காக தங்கள் முன்னாள் கெய்வ் சகாக்களிடம் வெளிப்படையான முறையீட்டை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் அவர்களின் நினைவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். நாங்கள் தற்காப்பிலிருந்து குற்றத்திற்கு விரைவாக நகர்கிறோம்.
- வணக்கம். கியேவில் நடந்த நிகழ்வுகளுக்கான அணுகுமுறை? கிரிமியாவின் பாதுகாப்பில் பணியாற்ற நீங்கள் தயாரா? உங்களைப் பற்றி, உங்கள் சேவையைப் பற்றி எங்களிடம் கூறுங்கள்...
உக்ரேனிய அதிகாரத்தை மாற்றுவது தொடர்பான இடைவிடாத நிகழ்ச்சிகளின் போது, SBU அதிகாரிகள் புதிய தலைமையின் மோதிரத்தை தவறாமல் முத்தமிடப் பழகிவிட்டனர் - இந்த சத்தியப் பிரமாணத்தை தலைமை ஏற்கத் தயாராக இருக்கும் வரை - பெரும்பாலும், பதில் வேதனையானது. ஆனால் அவர்கள் Transnistria விருப்பத்தில் திட்டவட்டமாக திருப்தி அடையவில்லை. உக்ரைனின் பிரிந்த பகுதியாக கிரிமியாவிற்கு சேவை செய்வது இல்லை, ரஷ்யாவிற்கு சேவை செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. பின்னர் சேவையின் நீளம், நன்மைகள், பட்டங்கள் மற்றும் விருதுகளை பராமரிப்பது என்ற தலைப்பில் பேரம் பேசுதல்.
முறையாக, கிரிமியன் SBU இன் தலைவர், SBU இன் செவாஸ்டோபோல் துறையின் முன்னாள் தலைவர், Petr Zima ஆவார். உண்மையில் - நாங்கள்.
அடுத்து என்ன செய்வது என்று கண்டுபிடிப்பதே எனது முதல் பணி?!
கண்டுபிடிக்கப்பட்டது. SBU அதிகாரிகள் புதிய நிபந்தனைகளில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான தங்கள் விருப்பத்தை எழுத்துப்பூர்வமாக உறுதிப்படுத்துவது அவசியம். எதிர்காலம் கட்டமைக்கப்படுகையில், அறிக்கை மிகவும் பொதுவானதாக இருக்க வேண்டும், நேரடியான சூத்திரங்கள் இல்லாமல், ஒரு சமரசம். நான் அதை உருவாக்குகிறேன்:
இறையாண்மையைத் தாங்கியவராகவும், அரச அதிகாரத்தின் ஒரே ஆதாரமாகவும் மக்களுக்கு என் பொறுப்பை உணர்ந்த நான், (இறுதிப் பெயர், முதல் பெயர் மற்றும் புரவலன்), மக்களின் விருப்பத்தை ஏற்கத் தயாராக இருக்கிறேன் என்று அறிவிக்கிறேன். கிரிமியா குடியரசின் அமைதி மற்றும் பாதுகாப்பு மற்றும் கிரிமியா குடியரசை வெளிப்புற மற்றும் உள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கவும்.
இது சம்பந்தமாக, கிரிமியா குடியரசின் பாதுகாப்பு சேவையில் (வேலை, இராணுவ சேவை) என்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
மேலும். கிரிமியன் "ஆல்ஃபா" உடன் என்ன செய்வது? SBU இன் "ஆல்ஃபா" இன் பிற பிராந்திய துறைகளைப் போலல்லாமல், கிரிமியன் பிரிவு என்பது SBU இன் மத்திய எந்திரத்தின் ஊழியர்களில் சேர்க்கப்பட்ட ஒரு இயக்குநரகம் ஆகும், மேலும் கிரிமியாவைத் தவிர, இது உக்ரைனின் பல பகுதிகளுக்கும் பொறுப்பாக இருந்தது. நான் ஆல்பாவுடன் வேலை செய்கிறேன்.
வீரர்கள் நடுநிலைமையை அறிவித்து, தங்கள் தளத்தில் அமர்ந்து காத்திருந்தனர். அவர்கள் எதற்காக காத்திருக்கிறார்கள்? எல்லோரையும் போலவே. என்னவென்று எங்களுக்குத் தெரியாது, ஆனால் குறைந்தபட்சம் சில தெளிவு. கூடுதலாக ஒரு வெளிப்புற அடித்தளம். கதையும் தோராயமாக ஒரே மாதிரியாக உள்ளது, பணியாளர்களின் இரகசிய தன்மையால் பெருக்கப்படுகிறது. பொதுக் கூட்டம் மற்றும் போராளிகளுடன் இலக்கு உரையாடலுக்குப் பிறகு நிலைமை திரும்பியது. இதன் விளைவாக, நன்கு பயிற்சி பெற்ற 186 போராளிகளில், 160 பேர் புதிய கிரிமியாவின் அதிகார வரம்பிற்குள் வந்தனர் (ரஷ்யா திட்டங்களில் மட்டுமே விவாதிக்கப்பட்டது).
நாங்கள் ரஷ்யாவிற்கு உறுதியளிக்கிறோம். ப்ளஃப் செய்வோம்! ஓ, என் கிரிமியன் நண்பர்களே! நான் வெட்கப்படுகிறேன் என்று ஒப்புக்கொள்கிறேனா? இல்லை, நிச்சயமாக இல்லை! ரஷ்யாவைப் பற்றி எங்களுக்கு நிச்சயமாகத் தெரியாது. ஆனால் அவர்கள் உறுதியளித்தனர். ஒரு ப்ளாஃப் ஒரு ப்ளஃப். உத்தரவாதம் இல்லை...
ஒன்றரை மாதங்களுக்குப் பிறகு, ஸ்ட்ரெல்கோவ் ஸ்லாவியன்ஸ்கில் குழப்பமடைந்தார். அவரது ப்ளஃப் முற்றிலும் மாறுபட்ட வரிசையில் இருந்தாலும்: "எனக்கு மூன்று முதலாளிகள் உள்ளனர். SVR மற்றும் FSB இன் தலைவர், இயக்குனர். கிரிமியாவில் கண்ணியமான மனிதர்களை டிவியில் பார்த்திருக்கிறீர்களா? எனவே இது நாங்கள்! பொதுவாக, அது எங்களுடைய முட்டாள்தனமாக இல்லை.
ஸ்ட்ரெல்கோவ் மற்றும் கிரிமியா... ஸ்ட்ரெல்கோவ் எஃப்எஸ்பியில் பணியாற்றியது உண்மையா என்று எங்கள் குழுவின் உறுப்பினர் ஒருவர் ஸ்ட்ரெல்கோவின் முன்னாள் உயர்மட்ட சக ஊழியரிடம் கேட்டபோது, அவர் கசப்புடன் தலையசைத்தார், ஆனால், தன்னை நியாயப்படுத்திக் கொண்டு, மேலும் கூறினார்: "சரி, நாங்கள் அவருடைய ... ” (“ என்ற சொல் ஒரு சொற்பொழிவாகப் பொருந்தும்”).
...பின்னர் ஒலெக் பெரேசா இந்த விசித்திரமான சிறிய மனிதனை முன்பு சந்தித்தோம் என்பதை நினைவூட்டுவார்.
கவர் ஆவணங்களின் கீழ் 2007 இல் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவுக்கு வந்த பிறகு, ஸ்ட்ரெல்கோவ் மற்றும் ஒரு சக ஊழியர் என்னையும், ஓலெக் மற்றும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் அப்போதைய முதல் துணை அமைச்சர் வலேரி யுனெவிச், டிராஸ்போல் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு பாதுகாப்பான வீட்டில் சந்தித்தனர். வந்தவர்கள் கொள்ளையர்களின் பக்கத்தில் செச்சினியாவில் போராடிய உக்ரேனிய தேசியவாதிகள் பற்றிய தகவல்களை சேகரித்தனர். பல UNA-UNSO உறுப்பினர்கள் 1992 இல் எங்கள் பக்கம் போராட முடிந்தது என்பதால், தலைப்பு பொருத்தமானது.
I. Strelkov அவரது அலுவலகத்தில்.
கிரிமியா, "கிரிமியன் வசந்தத்தின்" நிகழ்வுகள்
...சோவியத் குருசேவ் கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் ஒரு சிறிய அந்துப்பூச்சி குடியிருப்பில், இரண்டு விருந்தினர்கள் எங்களுக்காக காத்திருந்தனர். ஒருவர், குட்டையானவர், குறைவாகப் பேசினார், கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களைப் பெற்று, ஒரு குறிப்பேட்டில் சுருக்கெழுத்தில் கவனமாக எழுதினார்.
இரண்டாவது, உயரமானவர், பின்னர் ஸ்ட்ரெல்கோவ் ஆக மாறினார், நீண்ட மற்றும் மர்மமான முறையில் பேசினார். டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் புவியியல் பற்றிய தனது அறிவை நிரூபித்த விருந்தினர், அரசியல் மற்றும் இராணுவ நிலைமை குறித்து காட்டு பனிப்புயலைத் தொடங்கினார், இது தொலைதூர விருந்தினரின் மாஸ்கோ காரணிக்கு நாங்கள் காரணம் என்று கூறினோம்.
நான் உடனே அவனுடன் பழகவில்லை... என் மொபைலில் அழைத்தார்கள். அது பின்னர் தெரிந்தது, நான் தாழ்வாரத்தில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தபோது, கிர்கின் நான் என்ன பதவியில் இருக்கிறேன் என்று ஓலெக்கிடம் கேட்டார். டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் எம்ஜிபியின் எனது பாதுகாப்பை நானே நிர்வகிக்கிறேன் என்று கூறிய எனது தோழர், அதே நேரத்தில் நான் உருவாக்கிய குற்றம், ஊழல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் முழுப் பகுதிகளையும் நான் மேற்பார்வையிடுகிறேன் என்பதை தெளிவுபடுத்தவில்லை. எனவே, இகோர் கிர்கினின் பதிலில், அவர் என்னை எப்படியும் விரும்பவில்லை என்றும், எஸ்பிக்கு சொந்தமானது என்னை வெளிப்படையான பாஸ்டர்ட் ஆக்குகிறது என்றும் அவர் கேள்விப்பட்டார். அதனால் அது உடனே பலிக்கவில்லை. ஆனால் பரவாயில்லை.
...ஏனென்றால் கிரிமியன் அனுபவம் இன்னும் சோகமாக இருந்தது. ஸ்ட்ரெல்கோவ் தனது சொந்த பங்கேற்பாளர்களின் கருத்துப்படி, அர்த்தமற்ற மற்றும் வேலை செய்யாததைச் செய்தபோது, கார்ட்டோகிராஃபிக் பகுதியைத் தாக்கி, இறுதியில் இரண்டு சடலங்களையும் இரண்டு காயங்களையும் பெற்றபோது, இது பொறுமையின் கோப்பையில் நிரம்பிய கடைசி வைக்கோல் ஆகும். .
இணையத்தில் பரவும் வீடியோ “கிரிமியாவின் பாதுகாப்பு அமைச்சர் குஸ்நெட்சோவ் மற்றும் திருடப்பட்ட ஃபிளாஷ் டிரைவ்கள்” கிரிமியாவில் ஸ்ட்ரெல்கோவின் குழப்பமான செயல்பாட்டின் புலப்படும் பகுதியை மட்டுமே பிரதிபலிக்கிறது என்றால், வரைபடவியலாளர்கள் மீதான தாக்குதல் ஒரு உண்மையான பிரச்சினை. கிரிமியாவையும் ரஷ்யாவையும் ஒன்றிணைக்கும் அமைதியான செயல்முறையை அவர் இரத்தக்களரி கதையாக மாற்றினார்.
நிலைமையை ஆராய்வதில் எங்கள் குழு ஈடுபட்டுள்ளது. மேலும், அனைத்து ஆர்வமுள்ள தரப்பினரும் ஏகமனதாக, கிரிமியன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள தற்காப்பு பட்டாலியன், உண்மையில் கட்டுப்பாட்டை இழந்து பறக்கும் கொள்ளைப் பிரிவாக மாறியது, நிலைமையைப் புரிந்துகொள்வதற்கு விரும்பியதைச் செய்தது.
பட்டாலியன் ஸ்ட்ரெல்கோவ் தலைமையில் இருந்தது. இந்த காலகட்டத்தில்தான் கூட்டங்கள் நடத்தப்பட்டன, அதில், குறிப்பாக, அவரது முன்னாள் சக ஊழியர் தொடர்புடைய விளக்கத்தை அளித்தார். ஒரு உளவியலாளரிடம் தோல்வியுற்ற பரிசோதனைக்குப் பிறகு ஒரு தோழர் சேவையிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதை நான் அறிந்தேன், இது ஒரு சண்டையில் முடிந்தது மற்றும் ஸ்கிசோஃப்ரினியாவின் வெளிப்படையான அறிகுறிகளைக் கண்டறிந்தது, இரண்டு திருமணங்களில் இருந்து மூன்று குழந்தைகளின் பரம்பரை நோயறிதலால் உறுதிப்படுத்தப்பட்டது. முதலில் அவர்கள் அதை செச்சினியா மீது குற்றம் சாட்டி, நீண்ட காலமாக அந்த பாத்திரத்தை "தங்கள் வசம்" வைத்திருந்தார்கள், பின்னர், அதைக் கண்டுபிடித்து, அவர்கள் தன்னை ராஜினாமா செய்ய முன்வந்தனர். பின்னர் அலெக்சாண்டர் போரோடாய், இரண்டாவது முயற்சியில், அவருக்கு கான்ஸ்டான்டின் மலோஃபீவ் உடன் வேலை கிடைக்கும், அங்கிருந்து, பழைய நட்பால், அவரை கிரிமியாவிற்கு இழுத்துச் செல்வார். ஆனால் நான் இதை பின்னர் கண்டுபிடிப்பேன், பின்னர் அவர் ஒரு விசித்திரமான பையன்.
இப்போது கிரிமியாவின் வழக்கறிஞரான நடால்யா போக்லோன்ஸ்காயாவுடன் ஒரு மாலை சந்திப்பு உள்ளது, ஏனெனில் அவர் வரைபடவியலாளர்களின் மரணத்தில் ஒரு கிரிமினல் வழக்கைத் திறந்தார். கிரிமியன் வழக்கறிஞர் அலுவலகத்தின் ஆடம்பரமான அலுவலகத்தில் ஒரு குறுகிய விவாதம். நடால்யா விரும்பத்தக்கது. ஒரு இனிமையான பெண்ணின் நிலையான பாத்திரம். அவர் தனது சொந்த புலனாய்வாளரை வழங்குகிறார், பின்னர் அவரை ஒரு மாவட்டத்தின் வழக்கறிஞராக நியமிக்க அவர் அறிமுகப்படுத்துவார். எங்கள் முதுகுக்குப் பின்னால், எங்கள் உள்ளூர் கறுப்பு வாய் கொண்ட நண்பர்கள், இந்த உயரமான, அழகான மனிதர் அவளுடைய காதலன் என்று உடனடியாகப் பேசத் தொடங்கினர், இருப்பினும், இது பல காரணங்களுக்காக சாத்தியமில்லை (இருப்பினும், அக்செனோவ், ஷெரெமெட் மற்றும் பலர். அவளுடைய காதலர்கள் என்று பட்டியலிடப்பட்டனர் - இது கிசுகிசுக்களின் இயல்பு). இது அப்படித்தான் என்று நாம் கருதினாலும், அவள் உன்னதமாக நடந்துகொண்டாள், அப்போது ஒரு கொள்ளைக் குழுவாகத் தோன்றியதை புயலுக்கு அனுப்பினாள். ஏனெனில் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது, ஸ்ட்ரெல்கோவின் பிரிவை உடனடியாக நிராயுதபாணியாக்கும் கட்டளை வந்தது.
Vladimir Antyufeyev பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வந்தார். அழகான, முக்கியமான, உயரமான முதியவர் பிரமிப்பைத் தூண்டினார், மேலும் அவரது ஜெனரலின் தோற்றம் மற்றும் அவரது முக்கியமான உத்தியோகபூர்வ நிலையை தொடர்ந்து குறிப்பிடுவது அவரை சில உயர் சக்திகளின் தூதராக ஆக்கியது, அதை புறக்கணிக்க முடியாது. மற்ற தற்காப்பு பிரிவுகளை உள்ளடக்கியது, உதாரணமாக மிகைல் ஷெரெமெட், ஆயுத மோதலின் அதிக நிகழ்தகவுடன் பரஸ்பர மோதல்களுக்கு மட்டுமே வழிவகுக்கும்.
ஆயுதக் களைவு வெற்றி பெற்றது. கொள்ளைக் குழு, நெருக்கமான பரிசோதனையில், முற்றிலும் இராணுவ ஒழுக்கத்துடன் இராணுவப் பிரிவாக மாறியது, ஜெனரல் குஸ்நெட்சோவின் முயற்சிகளுக்கு நன்றி. அதன் குழப்பமான விமானம் ஒரு உயர்ந்த தளபதி மற்றும் பல ஆர்வலர்களால் பிரத்தியேகமாக உறுதி செய்யப்பட்டது, அவர்களைப் பற்றி வல்லுநர்கள் பின்னர் கூறுவார்கள்: "பல துணை ராணுவ அமைப்புகளின் தலைவர்கள் தொழில் ரீதியாக மோசமாக பயிற்சி பெற்றவர்கள், அவசர இராணுவ கட்டுமானத்தின் குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களை புரிந்து கொள்ளவில்லை. அதே சமயம் லட்சியம் மற்றும் பரவசமானது." மற்றவர்கள் கிரேசி அணிகள் எப்போதும் மூத்த நிர்வாகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக நினைத்தனர். கூடியிருந்த மக்கள் வித்தியாசமாக இருந்தனர், ஆனால் அவர்களில் மிகவும் ஒழுக்கமான, மனசாட்சியுள்ள, தேசபக்தியுள்ள போராளிகள் இருந்தனர், அவர்கள் இந்த காரணத்தை உண்மையாக ஆதரித்தனர்.
ஆயுதங்களை அகற்றுவதிலும் வசதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் கிரிமியன் "ஆல்ஃபா" பங்கேற்பை நான் ஏற்பாடு செய்தேன். ஆயுதங்களின் இறுதி சரிபார்ப்புக்குப் பிறகு அந்த அலகு கலைக்கப்பட்டது. அதன் எச்சங்கள் பின்னர் ஸ்ட்ரெல்கோவின் "ஸ்லாவிக் பற்றின்மை" முதுகெலும்பாக இருக்கும்.
...தூரத்தில், பல விஷயங்கள் வித்தியாசமாகத் தெரியும். அதே நேரத்தில், அன்டியூஃபீவின் செயல்களை ஒரு வீரச் செயலாக நான் உணர்ந்தேன். மேலும் துல்லியமாக குற்றவியல் சமூகம் நிராயுதபாணியாக்கப்பட்டதால். ஒவ்வொரு நாளும் எங்களிடமிருந்து அக்செனோவுக்கு ஓடிய விக்டரை நான் அணுகினேன், மேலும் அந்த நிகழ்வுக்கு மிக உயர்ந்த மட்டத்தில் அன்டியூஃபீவ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கோர ஆரம்பித்தேன், அதற்கு விக்டர் சில தயக்கங்களுக்குப் பிறகு என்னுடன் ஒப்புக்கொண்டார்.
இது சம்பந்தமாக, "ஹெர்குலஸின் சாதனை" பற்றிய விரிவான விளக்கத்துடன் தொடர்புடைய அறிக்கையை நான் தயார் செய்தேன். உண்மை, அதே மாலை SBU அலுவலகம் ஒன்றில் வெற்றிகரமான நிகழ்வைக் கொண்டாட முடிவு செய்தோம். பதிவு செய்யப்பட்ட மீன்களின் கேனைத் திறந்து, தொத்திறைச்சிகளை ஒழுங்கமைத்து, நாங்கள் குடித்தோம். விக்டர் நீண்ட நேரம் வெளியே சென்றார், அவர் திரும்பிய பிறகு, செயலாளரின் ஆவணத்தைத் திருத்துவதற்கு அவர் சரியான நேரத்தில் வெளியே சென்றார் என்பதை நான் கண்டுபிடித்தேன். அவர் எங்களைத் தாண்டி, அந்தியூஃபீவ், தன்னைத்தானே எழுதினார்...
பணி சுமூகமாக நடந்தது. SBU பணியாளர்களில் பெரும்பாலோர் மார்ச் 11-12க்குள் மீண்டும் ஷூட் செய்யப்பட்டனர். செயல்பாட்டு சேவைகள், மாநில பாதுகாப்பு துறை, ஆல்பா, வெளிப்புற மற்றும் செயல்பாட்டு-தொழில்நுட்ப பிரிவுகள் மற்றும் பிரதேசங்கள் ஆகியவற்றில் குறிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எனவே, நாங்கள் SBU ஊழியர்களிடமிருந்து சாத்தியமான எதிர்ப்பை அகற்றுவது மட்டுமல்லாமல், இரகசிய எந்திரத்தின் மூலம் நிலைமையை சீர்குலைக்கும் முயற்சிகளையும் நாங்கள் அகற்றினோம், ஆனால் எங்கள் பணிகளை பாரியளவில் செய்ய அவர்களை கட்டாயப்படுத்தினோம்.
நிலைமையில் தலையிட SBU இன் மத்திய எந்திரத்தின் மந்தமான முயற்சிகள் நிறுத்தப்பட்டன. கியேவில் இருந்து தூதர்கள் வெறுமனே தீபகற்பத்திற்கு வெளியே அழைத்துச் செல்லப்பட்டனர்.
அச்சுறுத்தல்கள் மற்றும் வற்புறுத்தலுடன் நாங்கள் “சங்கிலி கடிதங்களை” அனுப்பியபோதும், எங்கள் புதிய சகாக்கள் போதுமான அளவு பதிலளித்தனர்: “அன்புள்ள சக ஊழியர்களே! தூங்கியதற்கு நன்றி! நிச்சயமாக, அங்கு உங்களுக்கு எவ்வளவு முக்கியம், சிறப்பு சேவைகளின் பணியின் விதிகளைப் பற்றி நீங்கள் கவலைப்படாவிட்டால், "தெருவில் இருந்து" நடவு செய்ய மக்களை ஒதுக்குவது மற்றும் நீண்ட வருட சேவைக்காக சேகரிக்கப்பட்ட அனைத்தையும் , வீண் போக. நாங்கள் உங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். எவ்வாறாயினும், டிரான்ஸ்கார்பதியாவிலும் கிரிமியாவிலும் உள்ள மக்கள், அவர்கள் எதை உடைத்தாலும், அவர்களைக் கைப்பற்றுவதாக சத்தியம் செய்தனர். மேலும் க்ரிம் மக்கள் ஒன்றை விரும்புகிறார்கள் - அமைதி, அமைதி, ஆசீர்வாதம் மற்றும் மொழி, கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பிற்கான சட்ட உரிமைகளுக்கு மரியாதை. நாங்கள் எங்கள் உண்மையான சத்தியத்தை இழந்துவிட்டோம். கிரீம் எங்கள் வீடு. இங்கே அவர்கள் சுடுவதில்லை, மக்களை சுற்றி வளைக்க மாட்டார்கள், அவர்களின் தோற்றத்திற்காக தண்டனை கொடுக்க மாட்டார்கள், சட்ட அமலாக்க அதிகாரிகளை குடிமக்களாக யாரும் மதிப்பதில்லை. இனிமேல், அவர்களின் பல விதிகளுக்கு மக்கள் தீவிரமாக ஆதரிக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக, உக்ரைனின் பிற பகுதிகளில் இது போன்ற எதுவும் இல்லை. அன்புள்ள சக ஊழியர்களே, நீங்கள் தைரியத்தையும் தைரியத்தையும் காட்ட விரும்புகிறோம், ஏனென்றால் SBU இன் பணக்கார நேர்மையான அதிகாரிகளுக்கு மரியாதை மற்றும் தகுதியை சோதிப்பது கடினம்"60.
உண்மையில், மார்ச் 16 அன்று வாக்கெடுப்பின் போது, அதன் பாதுகாப்பு SBU செயல்பாட்டாளர்களின் திறனுக்குள் வருவதை உறுதிசெய்தது. எனவே உக்ரைனின் மாநிலத்திற்கு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பயிற்சி பெற்ற தொழில் வல்லுநர்கள், அவற்றை ஊக்குவிக்கும் பணியை அவர்களே மேற்கொண்டனர்! இந்த காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. நாங்கள் ஆற்றின் படுகையைத் திருப்பி, அதன் வாயையும் மூலத்தையும் தண்ணீர் கழுவுவதைக் கரையிலிருந்து பார்த்தோம். உண்மையில், என்ன நடந்தது என்பது அப்போதைய உக்ரைனின் மாநிலத்திற்கான மரண தண்டனை மற்றும் உளவுத்துறை சேவைகளான அதன் நோயெதிர்ப்பு அமைப்பு தலைமையிலான முழு இயந்திரத்தின் தார்மீக சிதைவின் மன்னிப்பு.
வாக்கெடுப்பு மக்களைத் தூண்டியது. அதைத் தயாரிக்கும் பணி கடினமானதாகவும் சோர்வாகவும் இருந்தது, ஆனால், அடுத்தடுத்த நிகழ்வுகள் காட்டியபடி, அது மதிப்புக்குரியது. உள்ளூர்வாசிகள், குறிப்பாக பாதுகாப்பு அதிகாரிகள், கடைசி வரை ரஷ்யா அவரை அங்கீகரிக்குமா என்ற கேள்வியைக் கேட்டனர். ஆனால் எங்களுக்குத் தெரியாது! எனவே, அவர்கள் நல்லெண்ணத்துடன் “ஆம்” என்றார்கள்.
மாலையில், வாக்கெடுப்பு முடிந்ததும், கொஞ்சம் நிதானமாக ஊருக்குப் போகலாம் என்று தெரிந்தது. நகரம் சலசலத்தது. மகிழ்ச்சி உண்மையிலேயே நாடு முழுவதும் இருந்தது. நாங்கள் கத்தி, கொடி அசைத்து, வெற்றி பெற்ற மக்கள் கூட்டத்தின் வழியாக நடந்தோம், கிரிமியாவின் வரலாற்றில் ஒரு பெரிய பக்கம் திரும்பியிருப்பதை உணர்ந்தோம். ஆனால் எங்களுக்கு பக்கங்களுக்கு நேரம் இல்லை. களைப்பு உட்கார்ந்து சிற்றுண்டி சாப்பிடும் ஆசையை ஆணையிட்டது. சிம்ஃபெரோபோலின் மையத்தில் நாங்கள் "டிகாங்கா" என்ற அழகிய உணவகத்திற்குச் சென்றோம். அது கிட்டத்தட்ட நிரம்பியிருந்தது, ஆனால் ஒரு மேஜை இருந்தது. உணவை ஆர்டர் செய்தோம்.
- நண்பர்களே, நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை?! வாக்கெடுப்புக்கு எதிரானவரா அல்லது ரஷ்யாவுக்கு எதிரானவரா?!
குரல் உற்சாகமாக ஆக்ரோஷமாக இருந்தது. அவரது உரிமையாளர் எங்களிடம் பேசினார். மற்ற அட்டவணைகளும் விளக்கத்திற்காகக் காத்திருந்தன.
- இல்லை, ரஷ்யாவிற்கு, வாக்கெடுப்புக்கு, எல்லாவற்றிற்கும் நல்லது, ஹர்ரே, ஹர்ரே, ஹர்ரே ...
 
வேலை செய்ய
ஒரு நோயறிதலாக SBU
-அவன் எங்கே செல்கிறான்?! எங்களுக்கு?
- இல்லை, விமான நிலையத்திற்கு. இல்லை என்றாலும், அசோவைட்டுகளின் தலைமையகத்திற்குச் செல்வது நல்லது.
– உறைவிடப் பள்ளிக்கு அல்லது படகு இல்லத்துக்கு?
- படகு அறை.
மரியுபோலில் உள்ள அசோவ் படைப்பிரிவு பல இடங்களில் அமைந்திருந்தது. தலைமையகம் ஆர்ட்ஜோனிகிட்ஜ் மாவட்டத்தில் நகரின் இடது கரையில் உள்ள ஒரு உறைவிடப் பள்ளியின் கட்டிடத்தில் உள்ளது, மீதமுள்ளவை ப்ரிமோர்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள இலிச் படகு நிலையங்களில் ஒன்றின் வளாகத்தில் உள்ளன.
ஆல்ஃபாவைச் சேர்ந்த ஒரு இளம் போராளி (பயங்கரவாதத்தை எதிர்த்துப் போராடுவதற்கும், குற்றவியல் நடவடிக்கைகளில் பங்கேற்பாளர்களைப் பாதுகாப்பதற்கும், உக்ரைனின் பாதுகாப்புச் சேவையின் சட்ட அமலாக்க அதிகாரிகளைப் பாதுகாப்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகளுக்கான மையம் என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது) கைதியை அழைத்துச் செல்கிறார்.
கலைந்த கூந்தலும், திகைப்பூட்டும் புன்னகையும், உடைந்த மூக்கிலிருந்து சொட்ட சொட்ட சொட்ட சொட்ட சொட்ட சொட்டவும் இருக்கும் அந்த கடின உழைப்பாளி ஒரு வில்லன் தோற்றத்தை கொடுக்கவில்லை. அவருக்கு அடுத்து என்ன நடக்கும் என்று அந்த ஊழியர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனால் ஒரு ஆணை ஒரு ஆணை.
"அல்போன்ஸ்" அவசரப்பட வேண்டியிருந்தது. கட்டளையில் அவர்களில் நான்கு பேர் மட்டுமே இருந்தனர், இரண்டாவது வீரர்கள் தங்கள் சொந்த திட்டத்தின் படி வேலை செய்தனர், மேலும் பல பணிகள் இருந்தன. நிச்சயமாக, முக்கிய முதுகெலும்பு பணியாளர்கள் அல்ல, ஆனால் "அசோவ்" மற்றும் "புனித கன்னி மேரி", ஆனால் அவருக்கு போதுமான வேலை இருந்தது.
டொனெட்ஸ்க் மக்கள் SBU இன் பிராந்தியத் துறையின் கட்டிடத்தை கைப்பற்றிய பிறகு, டொனெட்ஸ்க் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள உள்ளூர் ஊழியர்கள் சிறிது நேரம் "தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில்" இருந்தனர், முக்கியமாக இணையத்தில் வேலை செய்து ஆர்டர்களுக்காகக் காத்திருந்தனர். ஜூன் நடுப்பகுதியிலிருந்து அடுத்த மாதம் வரை, கியேவில் இருந்து மரியுபோலுக்கு இடமாற்றம் செய்வதற்கான ஆர்டர்கள் அதிகளவில் வந்தன. சிலர் சென்றார்கள், சிலர் போகவில்லை.
அங்கு, டொனெட்ஸ்க் பிராந்தியத்திற்கான SBU துறையானது SBU இன் பிரதான துறையின் நான்கு மாடி நிர்வாக கட்டிடத்தில் முகவரியில் அமைந்துள்ளது: ஸ்டம்ப். Georgievskaya, 77. இது DPR தொடர்பாக உக்ரேனிய சிறப்பு சேவைகளின் செயல்பாட்டின் மையமாக மாறியது.
ஆரம்பத்தில், அதிக குடிப்பழக்கம் கொண்ட இராணுவ எதிர் உளவுத்துறையின் மூத்த வீரரான கர்னல் V.N. லிசோகுப், துறையின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார்.
பிராந்திய நிர்வாகம் உடனடியாக நான்கு ஆயுதமேந்திய செயல்பாட்டுக் குழுக்களை உருவாக்கியது, அவர்கள் ஸ்டாரோபேஷேவோ, உக்லேடார் மற்றும் நோவாசோவ்ஸ்க் பிரதேசத்தில் டிபிஆரில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் கண்டு தடுத்து வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
மரியுபோல் நகரம், ஜார்ஜீவ்ஸ்கயா தெரு, 77, டொனெட்ஸ்க் பிராந்தியத்திற்கான SBU துறையின் நிர்வாக கட்டிடம்
இங்கே SBU அதிகாரிகள், உக்ரைனின் மற்ற பகுதிகளைப் பின்தொடர்ந்து, வன்முறை பைத்தியக்காரத்தனத்தின் படுகுழியில் மூழ்கினர். SBU "செயின்ட் மேரி", "அசோவ்" மற்றும் "டினெப்ர்" பட்டாலியன்களுடன் நெருக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டது, மேலும் அதன் செயல்பாட்டாளர்கள் இரத்தத்தின் சுவையை முழுமையாக அனுபவித்தனர்.
சமாதான காலத்தில் உக்ரைனின் பாதுகாப்பு சேவையில் உள்ள "பிரிவினைவாதிகள்" தேசிய அரசமைப்பைப் பாதுகாப்பதற்கான அலகு மூலம் கையாளப்பட்டால், புதிய நிலைமைகளில் இந்த பணியும் ரஷ்யாவிற்கு எதிரான பணியும் உக்ரேனிய சிறப்பு அனைத்து பிரிவுகளுக்கும் ஒதுக்கப்பட்டது. விதிவிலக்கு இல்லாமல் சேவைகள்.
SBU இன் டொனெட்ஸ்க் துறை என்று அழைக்கப்படும் அலெக்சாண்டர் கராபெரியுஷ் தலைமையிலான எதிர் புலனாய்வுத் துறை, டிபிஆர் மற்றும் ரஷ்யாவை உண்மையாக வெறுத்தவர், தனிப்பட்ட முறையில் டிபிஆருக்கு எதிரான இராணுவ பிரச்சாரங்களில் பங்கேற்று, போராளிகளை தன்னார்வமாக சித்திரவதை செய்து சுட்டுக் கொன்றது, இந்த விஷயத்தில் குறிப்பாக வைராக்கியத்தைக் காட்டியது. . உண்மையில், முதலாளிகள் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு ஒரு உதாரணம். துறையின் துணைத் தலைவர் S. Zhitenev மற்றும் துறைகளின் தலைவர்கள் D. Lisun மற்றும் A. Yatsenko ஆகியோர் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தனர். சிலர் சித்திரவதையில் "தங்களை கண்டுபிடித்தனர்", தனிப்பட்ட நிபுணத்துவத்தைப் பெறுகிறார்கள். உதாரணமாக, கேப்டன் A. A. லியாஷ்கோ (ஒரு கடைசி பெயர் மக்களுக்கு என்ன செய்கிறது!) தண்ணீர் மற்றும் மின்சார அதிர்ச்சியின் கலவையில் தேர்ச்சி பெற்றவர்.
DPR க்கு அனுதாபம் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் கைதிகள் மற்றும் பொதுமக்களை சித்திரவதை செய்யும் ஒரு அதிநவீன அமைப்பை ஏற்பாடு செய்தவர்கள் இந்த நபர்கள்தான்.
எதிர் புலனாய்வுத் துறையின் உத்தியோகபூர்வ புள்ளிவிவரங்களின்படி, இந்த ஒரு பிரிவில், மே முதல் நவம்பர் 15, 2014 வரை, அதிகாரிகள் 60 டிபிஆர் ஆர்வலர்களைக் கைது செய்தனர், மேலும் கலையின் கீழ் நான்கு கிரிமினல் வழக்குகளை மேற்கொண்டனர். உக்ரைனின் குற்றவியல் கோட் 111 (உயர் தேசத்துரோகம்), ஒன்று - கலையின் கீழ். குற்றவியல் கோட் (உளவு) 114, இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் - கலை கீழ். 258 adj. குற்றவியல் கோட் 3 (பயங்கரவாத நடவடிக்கைகளில் பங்கேற்பு).
SBU கட்டிடத்தில் மோசமான ஒலி காப்பு காரணமாக (காற்றோட்ட குழாய்களின் விரிவான வலையமைப்பு), சித்திரவதையின் சத்தம் கிட்டத்தட்ட எல்லா அறைகளிலும் கேட்டது, அதனால்தான் சித்திரவதையின் போது பல ஊழியர்கள் கட்டிடத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
மிகவும் அதிநவீன சித்திரவதை, சிறப்பு உபகரணங்கள் தேவைப்படும் அல்லது சித்திரவதை செய்யப்பட்டவர்களின் மரணம் கருதப்பட்டது, மரியுபோல் விமான நிலையத்தில் அசோவ் பட்டாலியனின் அடிவாரத்தில் அல்லது பிற வசதிகளில் மேற்கொள்ளப்பட்டது.
இந்த பாத்திரங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றொரு கண்டுபிடிப்பு, கைப்பற்றப்பட்ட உக்ரேனிய இராணுவ வீரர்களுக்கு மேலும் பரிமாற்றத்திற்காக சீரற்ற குடிமக்களை காவலில் வைப்பதாகும்.
இந்த பின்னணியில், எடுத்துக்காட்டாக, ஸ்கிராப் மெட்டல், தானியங்கள் மற்றும் பிற சரக்கு பொருட்களை மரியுபோல் துறைமுகத்திற்குக் கொண்டு செல்லும் கார்களின் உரிமையாளர்களிடமிருந்து சோதனைச் சாவடிகளில் மிரட்டி பணம் பறிப்பது பற்றி பொருளாதாரத் துறைத் தலைவர் ஏ. பாபக்கின் கீழ்நிலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் போன்ற குறும்புகள் (ஒன்றிலிருந்து 1000 ஹ்ரிவ்னியா). நிலக்கரி மற்றும் 500 ஹ்ரிவ்னியா கொண்ட கார் - ஸ்கிராப் உலோகத்துடன்) அவ்வளவு குறிப்பிடத்தக்கதாகத் தெரியவில்லை.
மரணதண்டனை செய்பவர்கள், அதில் ஒரு சுவையைப் பெற்றவர்கள், இராணுவ வழக்கறிஞர் அலுவலகத்தின் செயல்பாட்டால் கடுமையாக வருத்தப்பட்டனர், இது மிகவும் மென்மையாக, ஆனால் சில நேரங்களில் தனிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் புகார்களைப் பற்றி கேள்விகளைக் கேட்டது.
எனவே, 2014 இலையுதிர்காலத்தில், மூத்த செயல்பாட்டாளர்களில் ஒருவரான லெப்டினன்ட் கர்னல் வாசிலி போகாச் கூட தடுத்து வைக்கப்பட்டார், ஆம்ஸ்டர் கடையில் ஒரு நபரைக் கடத்தியபோது அவரது முகமூடி கழற்றப்பட்டது. ஒரு நாள் கழித்து, கடத்தப்பட்ட மனிதனின் உடல் நகர வீதி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டது. தற்செயலான வழிப்போக்கர்களும் கொலை செய்யப்பட்ட நபரின் அறிமுகமானவர்களும் குற்றவாளியை அடையாளம் கண்டனர், இது சிசிடிவி கேமராக்களில் ஒன்றின் பதிவின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது, மேலும் வக்கீல்களுக்கு அந்த அயோக்கியனைத் தடுத்து வைப்பதைத் தவிர வேறு வழியில்லை. உண்மை, அவர் விரைவில் விடுவிக்கப்பட்டார் மற்றும் வெறுமனே "வழக்கத்தில்" வைக்கப்பட்டார், ஆனால் SBU அதிகாரிகள் அத்தகைய "பிரிவினைவாதிகளின் ஈடுபாட்டால்" கூட கோபமடைந்தனர்.
இருப்பினும், பல துப்பறியும் நபர்கள், எதிர்காலத்தில் தங்கள் செயல்களுக்கு தவிர்க்க முடியாத பொறுப்பை அஞ்சி, குறைந்தபட்ச எதிர்ப்பின் பாதையை எடுத்தனர். அவர்கள் செய்ததை நிர்வாகத்திடம் புகாரளிக்க முடியும் என்பதற்காக, ஆனால் தங்கள் கைகளை அழுக்காக்காமல், அவர்கள் தங்கள் செயல்பாட்டை இணையத்திற்கு மாற்றினர், இது தகவல் மற்றும் உளவியல் செல்வாக்கின் ஒரு வடிவமாக வரவேற்கப்பட்டது.
"Donbass News", "New Orders of the DPR", "Voices of Gorlovka Residents" மற்றும் பல போன்ற எண்ணற்ற ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டன.
அறிக்கையிடல் நடவடிக்கைகள் "டிபிஆருக்கு எதிராக" மற்றும் உக்ரைனுக்கு ஆதரவாக பேரணிகளை ஏற்பாடு செய்யத் தொடங்கின.
அதே நேரத்தில், இணையத்தில் சுயாதீனமான செயல்பாட்டிற்கு கூடுதலாக, ஊழியர்கள் தங்கள் தகவல் எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக தண்டனைக்குரிய வேலையைச் செய்யத் தொடங்கினர். எடுத்துக்காட்டாக, தேசிய மாநிலத் துறையின் துணைத் தலைவரான ஒலெக் செலிவர்ஸ்டோவ், ஒரு மன்றத்தில் ஒரு மரியுபோல் டிபிஆர் ஆர்வலருடன் விவாதத்தில் ஈடுபட்டு, சொல்லாட்சியில் அவமானகரமான தோல்வியைச் சந்தித்ததால், பழிவாங்க முடிவு செய்தார். சிறுமி ஓல்கா அவரால் அடையாளம் காணப்பட்டு, தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்.
... "Alfovets" மற்றும் கைதிகள் இப்போது Donetsk பிராந்தியத்தில் SBU துறை அமைந்துள்ள கட்டிடம் வரை சென்றார். எந்தவொரு அசோவ் தளத்திலும் பிரிப்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இந்த பிரச்சினை தலைமையுடன் உடன்படவில்லை என்று கூறுகிறது. கைது நடவடிக்கையைத் தொடங்கிய எதிர் புலனாய்வுப் பிரிவை அழைத்த பின்னர், கைதியை நகர சபைக்கு அழைத்து வர முடிவு செய்தனர்.
ஓட்டுநர், ஜார்ஜீவ்ஸ்கயா தெருவின் பிரதான நுழைவாயிலைச் சுற்றி ஓட்டி, சென்ட்ரலில் இருந்து அவசர வாயிலின் பக்கத்திலிருந்து கட்டுப்பாட்டுப் பகுதிக்குள் நுழைந்தார். பல உத்தியோகபூர்வ வாகனங்கள், ஒரு கேண்டீன் மற்றும் உடற்பயிற்சி கூடம் இருந்த ஒரு விதானத்தைக் கடந்து, மற்ற துறைகளைச் சேர்ந்த இரண்டாம் ஆல்ஃபா ஆண்கள் இப்போது வசித்து வந்தார், அவர் இறுதி நுழைவாயிலில் நிறுத்தினார். போராளி தனது முதுகுக்குப் பின்னால் கைவிலங்கிடப்பட்டிருந்த பிரிவினைவாதியை முழங்கையால் வெளியே இழுத்தார். அவர் எதிர்க்கவில்லை. தோற்றம் மந்தமானது, நடக்கும்போது தலை தளர்வானது.
நாங்கள் உள்ளே சென்று, சட்டசபை மண்டபத்தின் நுழைவாயிலைக் கடந்து, செயல்பாட்டு கடமை அதிகாரியின் வளாகத்தை அணுகினோம், காவலர் கைதி கராபெரியுஷுக்கு வழங்கப்படுவதாக அவருக்குத் தெரிவித்தார். அதிகாரி புரிந்து கொண்டு தலையசைத்தார்.
நாங்கள் பொருளாதாரத் துறை மற்றும் மாநில ரகசிய பாதுகாப்புத் துறையின் ஊழியர்களின் அலுவலகங்களைக் கடந்து, அறையை விட்டு வெளியேறும் துறையின் துணைத் தலைவர் ஜித்தெனேவின் வாசலில் இடைநிறுத்தினோம். செர்ஜி விக்டோரோவிச்சை அனுமதித்த பிறகு, நாங்கள் முன்னேறினோம்.
லிஃப்டை நெருங்கி, ஜிகோலோ அழைப்பு பொத்தானை அழுத்தி மூன்றாவது இடத்திற்குச் சென்றார். லிஃப்டில் இருந்து வெளியேறிய பிறகுதான், தனக்கு மூன்றாவது தளம் அல்ல, இரண்டாவது தளம் தேவை என்பதை ஊழியர் உணர்ந்தார். ஆனால் லிஃப்ட் ஏற்கனவே கிளம்பிவிட்டது.
செயல்பாட்டு மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளின் திணைக்களம் அமைந்துள்ள கட்டிடத்தின் வலது பக்கத்திலிருந்து திரும்பி, அதன் நுழைவாயில் டிஜிட்டல் பூட்டுடன் ஒரு கதவு மூலம் தடுக்கப்பட்டது, நாங்கள் தாழ்வாரத்தில் படிக்கட்டுகளின் பக்க விமானத்திற்குச் சென்றோம். இந்த நேரத்தில், பிரிவுத் தலைவர் கர்னல் மெர்குலோவ், தொலைபேசி ஒட்டுத் துறையின் வாசலில் இருந்து வெளியே வந்தார். அவர் இருளாகவும் கவலையாகவும் இருந்தார். மறுநாள், அவரது சிறந்த ஊழியர்களில் ஒருவரான மேஜர் பாலமர்யுக் திடீரென மாரடைப்பால் இறந்தார்.
நாங்கள் இரண்டாவது மாடிக்குச் சென்றோம். நிர்வாகம் இங்கு அமைந்திருந்ததால் அமைதியாக இருந்தது. லிசோகுப் மற்றும் அவரது பிரதிநிதிகள், தகவல் மற்றும் பகுப்பாய்வுத் துறையின் தலைவர் மற்றும் புலனாய்வாளர்களின் அலுவலகங்களை நாங்கள் கடந்து சென்றோம். அடுத்தது கழிப்பறைகள் மற்றும் லிஃப்ட் ஆகும், அவை முன்பு பயன்படுத்தப்படாமல் தோல்வியடைந்தன.
ஒரு சிறிய ஃபோயர் மற்றும் மற்றொரு இன்டர்ஃப்ளூர் படிக்கட்டுகளைக் கடந்து, நாங்கள் எதிர் உளவுத்துறை அலுவலகங்களை அணுகினோம். காராபெரியுஷ் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்பதை போராளி அறிந்திருந்தான், அதனால் அவன் தட்டி உள்ளே நுழைந்து, கைதியை அழைத்து வந்தான்.
- அலெக்சாண்டர் இவனோவிச், நீங்கள் என்னை அனுமதிப்பீர்களா?
“ஆம், உள்ளே வா,” என்று மேசையில் அமர்ந்திருந்த கரபெரியுஷ் முணுமுணுத்தான்.
- அலெக்சாண்டர் இவனோவிச், இது அசோவ் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்.
- ஆம், எனக்குத் தெரியும், நாங்கள் தொலைபேசியில் பேசினோம். சரி, பைத்தியமா, பிடிபட்டதா?! - இந்த வார்த்தைகளுடன், எதிர் புலனாய்வுத் தலைவர் மேசையிலிருந்து எழுந்து, கைதியிடம் நடந்து சென்று, சிறிது நேரம், ஊசலாடாமல், சோலார் பிளெக்ஸஸில் அடித்தார். அவர் முணுமுணுத்து தரையில் விழுந்தார், அங்கு அவர் சுருண்டு அமைதியாக புலம்பத் தொடங்கினார்.
- இந்த முட்டாள்தனத்தை எடுத்து இலியுஷ்கோவின் அலுவலகத்திற்கு இழுப்போம். யாட்சென்கோ இப்போது அங்கு வருவார்.
கராபெரியுஷ் கட்டிடத்தை விட்டு வெளியேறி, தனது கருப்பு டொயோட்டாவில் ஏறி "ஒரு செயல்பாட்டு கூட்டத்திற்கு" சென்றார்.
பிரிவினைவாதி அருகில் உள்ள அலுவலகத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். பத்து நிமிடங்களுக்குப் பிறகு யாட்சென்கோ உள்ளே வந்தார்.
– Artem Sergeevich, உங்களுக்கு உதவி தேவையா?
- ஆம், தாமதமாக இருங்கள். வேலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
மேஜர் யட்சென்கோ, 1980 இல் பிறந்த ஒரு இளம் அதிகாரி, முன்னர் இராணுவ எதிர் உளவுத்துறையில் பணிபுரிந்தார், ஒரு உன்னதமான இராணுவத் தாங்கி மற்றும் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் ஒரு மிதமிஞ்சிய அணுகுமுறையைக் கொண்டிருந்தார்.
அவருடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழலை எதிர்த்துப் போராடும் துறையைச் சேர்ந்த ஒரு ஊழியர், யாரோஸ்லாவ் வபெல்னிக். Vapelnik Ugledar பணிக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்தார் மற்றும் DPR உடன் நேரடியாக ஈடுபட்டார். குற்றவாளி காவலில் வைக்கப்பட்டதற்கான அடிப்படைத் தகவல் அவனது மூலத்திலிருந்து வந்தது; இது ஒரு கூட்டு நடவடிக்கையாகப் புகாரளிக்கப்பட்டிருக்கலாம், எனவே அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டியிருந்தது.
யட்சென்கோ, நிகழ்வின் "மூளை" என, பொதுவாக படைப்பின் அறிவார்ந்த கூறுகளை விரும்புகிறார், தேவையில்லாமல் சித்திரவதை செய்வதில் ஆர்வமாக இருக்க முயற்சித்தார், எனவே முக்கிய சுமை இப்போது யாரோஸ்லாவ் மீது விழுந்தது.
டிபிஆரின் உள்ளூர் ஆதரவாளர்களின் கலத்தின் தலைவர்களில் ஒருவரான விளாடிஸ்லாவ் குக்லின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களைப் புரிந்துகொள்வது முக்கியம். யட்சென்கோ மீண்டும் செயல்பாட்டுத் தேர்வின் ஆவணங்களைப் பார்த்து சிந்தனை செய்தார். சேகரிக்கப்பட்ட பொருட்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவை "12" (மொபைல் ஃபோன்களைத் தட்டுதல்) குறியீட்டின் கீழ் செயல்பாட்டு மற்றும் தொழில்நுட்ப பொருட்கள். அவற்றின் போது, தளத்தில் சந்தாதாரர்களை நிலைநிறுத்த "17" மற்றும் "ரேடி" நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன (இடத்தை தீர்மானித்தல்). இதைச் செய்ய, அவர்கள் இப்போது அவருக்கு முன்னால் ஓப்பல் அஸ்ட்ரா சேவையை அசைக்காமல் பின்தொடர்ந்தனர், அதில் சிறப்பு உபகரணங்களின் வாரன் வளாகம் நிறுவப்பட்டது. ஓப்பல் உடைந்த பிறகு, நான் OTO61 க்குச் சென்று அதற்கு பதிலாக கருப்பு டேவூ நெக்ஸியாவைக் கேட்க வேண்டியிருந்தது.
விசாரணை தொடங்கியது. சுயசரிதை கேள்விகள் மற்றும் அரச விரோத நடவடிக்கைகள் பற்றிய நிலைப்பாடுகள் வரை. விசாரிக்கப்பட்ட நபர் எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய வகையில் மறுக்கிறார்.
யட்சென்கோ தனிப்பட்ட முறையில் நிமிடங்களை எடுத்துக்கொள்கிறார். இந்த வழக்கத்தை அலெக்சாண்டர் லியாஷ்கோவிடம் ஒப்படைப்பார் என்று அவர் நம்பினார், அவர் செயல்பாட்டுப் பணிகளுக்கு கூடுதலாக, ஒரு புலனாய்வாளராகவும் பணியாற்றினார். இருப்பினும், 1 வது எதிர் புலனாய்வுத் துறையின் குறிப்பாக முக்கியமான வசதிகளில் மூத்த துப்பறியும் நபர், லியாஷ்கோ இப்போது கட்டிடத்திற்கு வெளியே இருந்தார், மேலும் அவரே ஆவணங்களை வரைய வேண்டியிருந்தது. லியாஷ்கோ இல்லாதது துரதிர்ஷ்டவசமானது, ஏனெனில் விசாரணையின் போது, வழக்கமாக சமீபத்தில், சித்திரவதை எதிர்பார்க்கப்பட்டது, மேலும் அலெக்சாண்டர் அலெக்ஸாண்ட்ரோவிச் தனது TA-57 இராணுவ புல தொலைபேசி தொகுப்புடன் வெறுமனே அற்புதங்களைச் செய்தார். சில நேரங்களில் உண்மையில் கைப்பிடியின் சில திருப்பங்கள், முன்பு தண்ணீரில் பாய்ச்சப்பட்ட விசாரிக்கப்பட்ட நபரின் உடலின் தேவையான பகுதிகளுக்கு மின்னோட்டத்தை அனுப்புவது முழுமையான மற்றும் நேர்மையான ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு போதுமானதாக இருந்தது.
சரி, நானே அப்படித்தான். ஆரம்பிக்கலாம்.
Artem Sergeevich மூலையில் அமைச்சரவையை அணுகினார், அதில், பொது உடன்படிக்கை மூலம், தேவையான நிதி சேமிக்கப்பட்டது. விசாரணையின் பொருளுடன் தொடர்புடைய கருவிகளைத் தேர்ந்தெடுப்பது அவசியம். சம்பந்தப்பட்ட நபரை மிக விரைவாக வழங்கவோ அல்லது மீட்டமைக்கவோ இயலாது, அதன் பிறகு செய்யப்பட்ட அனைத்து வேலைகளும் பூஜ்ஜியத்திற்கு மீட்டமைக்கப்படும்.
அலமாரியைத் திறந்தான். மேல் அலமாரியில் ஒரு சிறிய திறந்த பாதுகாப்பில் ஃபெனாசெபம் பல தொகுப்புகள் இருந்தன, அவற்றில் சில ஏற்கனவே காலியாக இருந்தன. இல்லை, அது இல்லை. மூன்று லிட்டர் ஜாடி மருத்துவ ஆல்கஹால் ஒரு பெரிய எனிமாவுக்கு அருகில் இருந்தது தற்செயல் நிகழ்வு அல்ல. யாட்சென்கோ சிணுங்கினார். விசாரிக்கப்பட்ட மருத்துவ ஆல்கஹாலின் எனிமாக்கள் கொண்ட பரிசோதனைகள் அவரை வெறுப்படையச் செய்தன. அவனுக்கும் குடிக்க எதுவும் கொடுக்க எண்ணவில்லை. அவன் கைகளில் இருந்த அதிர்ச்சியை சிந்தனையுடன் சுழற்றினான். ஒருவேளை சிறிது நேரம் கழித்து.
கீழ் அலமாரியில் பழைய தண்ணீர் சித்திரவதை துண்டுகள் ஒரு அடுக்கு உள்ளது. வேறு எதுவும் உதவவில்லை என்றால் நாங்கள் அதைப் பயன்படுத்துவோம். குளியலறையில் வினோதத்தை இழுக்க நான் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறேன், அதன்பின் அங்குள்ள தளங்கள் எப்போதும் ஈரமாக இருக்கும் என்று ஊழியர்கள் புகார் கூறுகின்றனர். ஆபத்தான சவரன் கத்தி. ஆர்டியோமைப் பொறுத்தவரை, முகத்தில் தொடர்ச்சியான கீறல்களைப் பயன்படுத்துவது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது, இது ஆண்களுக்கு மிகவும் உறுதியான வாதத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது, பெண்களின் ஆன்மாவில் ஒரு அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது, அவர்களுக்குத் தேவையான அனைத்தையும் சொல்லும்படி கட்டாயப்படுத்தியது. ஆனால் இன்று நமக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். ஹீமோஸ்டேடிக் டூர்னிக்கெட்டுகள் பெரும்பாலும் தேவைப்படாது.
கடின உழைப்பாளியை இன்னொரு முறை பார்த்து, மூச்சுத்திணறல் இங்கே போதும் என்று முடிவு செய்தார். பல குட்டையான ரப்பர் தடியடிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஒரு தடிமனான பிளாஸ்டிக் பையையும் ஒரு கரோட்62ஐயும் எடுத்து, கயிற்றை வபெல்னிக்கிடம் கொடுத்து, அந்தப் பையை பிரிவினைவாதியின் தலையில் வீசினார்.
மரியுபோல் கொள்ளையடிப்பதற்காக தீவிரவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். Kyiv அதிகாரிகள் உள்ளூர் மக்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அவர்கள் மக்களின் மனநிலையை நன்கு அறிந்திருந்தனர் மற்றும் அவர்களை உண்மையாக வெறுத்தனர்.
அசோவ் மற்றும் செயின்ட் மேரி பட்டாலியன்கள் புதிய உக்ரேனிய தலைநகரான டான்பாஸின் உண்மையான எஜமானர்களாக மாறியது.
"செயின்ட் மேரி" பட்டாலியன் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் வசிப்பவர்களிடமிருந்து சுமார் நூறு போராளிகளை மட்டுமே கொண்டிருந்தது மற்றும் "ஷாக்டெர்ஸ்க்" பட்டாலியன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, ஜூலை 2014 இல் வெகுஜன கொள்ளைக்காக கலைக்கப்பட்டது. எதிர்காலத்தில், பட்டாலியன் மீண்டும் கலைக்கப்படும் மற்றும் குறைவான பிரபலமான டொர்னாடோ நிறுவனம் அதன் தளத்தில் உருவாக்கப்படும். இந்த அனைத்து பிரிவுகளின் தளபதிகளில் ஒருவரான முன்னாள் டான்பாஸ் குற்ற முதலாளி (டோரெஸ் நகரம், டிபிஆர்) ருஸ்லான் ஓனிஷ்செங்கோ, "அபெல்மாஸ்" என்ற புனைப்பெயரில் அறியப்பட்டார். கசிவு மற்றும் ரப்பர் சட்டங்களின்படி கூட, அவர் சித்திரவதை, கொலை, வக்கிரம் மற்றும் கொள்ளை ஆகியவற்றில் அனைத்து வரம்புகளையும் மீறினார். அவர், க்ரோபச்சேவ் என்ற மற்றொரு முக்கிய டான்பாஸ் கதாபாத்திரத்திற்கு அடிபணிந்தார், அவர் பல சட்டவிரோத நிலக்கரி சுரங்க தளங்களை ("தோண்டி") கட்டுப்படுத்தினார்.
இந்த தேசியவாத அமைப்புகளின் போராளிகள் உள்ளூர் மக்களை கொள்ளைகள், கொலைகள் மற்றும் அப்பட்டமான சட்டமின்மையால் பயமுறுத்தினார்கள். அதே நேரத்தில், மரியுபோல் போலீசார் தன்னிச்சையாக பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து அறிக்கைகளை ஏற்க மறுத்துவிட்டனர், விசாரணைகளை நடத்துவதைக் குறிப்பிடவில்லை.
தொழிலதிபர்கள் மற்றும் பணக்காரர்களின் கடத்தல்கள் நகரத்தில் செழித்து வளர்ந்தன, அவர்கள் அடுத்தடுத்து (இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குப் பிறகு) மீட்கும் பணத்திற்காக விடுவிக்கப்பட்டனர் (மீட்புத் தொகை பல மில்லியன் ஹ்ரிவ்னியாவை எட்டியது), "பிரிவினைவாதிகளுக்கு" உதவுவதாக பணக்கார குடியிருப்பாளர்களின் தவறான குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டு பின்னர் கொள்ளையடிக்கப்பட்டன. சொத்து (கடைகள்), கிடங்குகள், அலுவலகங்கள் போன்றவை).
கைப்பற்றப்பட்ட உக்ரேனிய ஆயுதப்படையின் இராணுவ வீரர்களின் உறவினர்களிடமிருந்து பணம் பறிக்கும் மோசடி நடவடிக்கைகள் மற்றும் கடைகள் மற்றும் வணிக கட்டமைப்புகளின் உரிமையாளர்கள் மீது "பாதுகாப்பு பாதுகாப்பை" சுமத்துவது மிகவும் பொதுவானது.
இதனுடன், அசோவ் போராளிகள், அவர்களின் தளபதிகளைத் தவிர, யாரையும் (பெரும்பாலும் SBU அதிகாரிகள் கூட) அடையாளம் காணவில்லை மற்றும் யாருக்கும் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் SBU அதிகாரிகளையும் தாக்கிய வழக்குகள் உள்ளன. குறிப்பாக, நவம்பர் 2014 இன் தொடக்கத்தில், டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள SBU இன் துறையின் துணைத் தலைவரான "K" (ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தை எதிர்த்துப் போராடுதல்) லெப்டினன்ட் கர்னல் எஸ். சமோய்லோவ், அவரது விலா எலும்புகள் பல உடைக்கப்பட்டதை நியாயமற்ற முறையில் அடித்தனர். மூத்த லெப்டினன்ட் பி.கவ்ஷின். ஆனால் உயர்மட்டத் தலைமை எப்போதுமே "ரஷ்ய சார்பு பிரிவினைவாதிகளுக்கு" எதிராக அதிக ஆர்வமுள்ள போராளிகளின் பக்கம்தான் உள்ளது.
உள்ளூர் SBU அதிகாரிகளைத் தவிர, அனைவரும் எங்களுக்காக வேலை செய்தனர். கியேவில் உள்ள SBU இன் மைய அலுவலகம், அருகிலுள்ள பிராந்தியத் துறைகள்.
மற்ற துறைகளும் ஒதுங்கி நிற்கவில்லை. உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவையானது, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவையின் 5வது திணைக்களத்தில் உள்ள அனைத்து பிராந்திய புலனாய்வு பிரிவுகளுக்கும் DPR க்கு எதிரான பணியை முன்னுரிமையாக்கியது. அவர்களுடன் உள்நாட்டு விவகார அமைச்சின் செயல்பாட்டு பிரிவுகள், எல்லை சேவை மற்றும் பிற உள்ளூர் கட்டமைப்புகள் இணைந்தன, ஏராளமான தேசியவாத பட்டாலியன்கள் மற்றும் பொது அமைப்புகளின் ஆர்வலர்கள் தங்கள் தன்னலக்குழு ஆதரவாளர்களைக் குறிப்பிடவில்லை. அவை அனைத்தையும் டிபிஆர் மாநில பாதுகாப்பு அமைச்சகம் எதிர்த்தது. இதை வெற்றிகரமாக செய்ததாக நினைக்கிறேன். நான் பணிநீக்கம் செய்யப்படும் வரை, MGB க்கு மதிப்புமிக்க முகவர்கள், பணியாளர்கள் எதிரியின் பக்கம் திரும்புவது அல்லது முக்கியமான தகவல் கசிவுகள் எதுவும் இல்லை. மேலும் எதிரி நம்மைப் பற்றி அறிந்ததை விட, அவரைப் பற்றிய ஒரு பெரிய வரிசையை நாங்கள் அறிந்தோம். இந்த அர்த்தத்தில், நாங்கள், எங்கள் காலடியில் வந்து, எதிரியை விட தலை மற்றும் தோள்கள் முன்னால் இருந்தோம்.
தூரத்திலிருந்து விருந்தினர்கள்
பாரம்பரிய மாநில பாதுகாப்பு செயல்பாடுகளின் பார்வையில், DPR இன் நிலைமை மிகவும் பதட்டமாக இருந்தது. போர் நிலைமைகளில் ஒரு எதிர் உளவுத்துறை ஆட்சியை உறுதிப்படுத்துவது ஏற்கனவே தீவிர விவரக்குறிப்புகளால் வேறுபடுகிறது. மறுபுறம் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளின் உளவுத்துறை சேவைகள் எதிரிகளிடமிருந்து வெளிப்படையான மற்றும் சமரசம் செய்ய முடியாத எதிரிகளாக மாறுகின்றன. உளவுத்துறை மற்றும் நாசவேலை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகள் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
அவர்கள் தீங்கு விளைவிப்பதற்கும் தகவல்களைப் பெறுவதற்கும் ஏதேனும் வழிகளைத் தேடுகிறார்கள், அதை நாங்கள் முழுமையாக அனுபவித்தோம்.
எனது சகாக்களிடம் நான் நகைச்சுவையாகச் சொன்னது போல், பல்வேறு திசைக் கண்டுபிடிப்பாளர்கள், செயற்கைக்கோள்கள், ஆண்டெனாக்கள் மற்றும் பிறவற்றிலிருந்து நம்மைக் குறிவைக்கும் பல செயலில் மற்றும் செயலற்ற கதிர்வீச்சு காரணமாக, டொனெட்ஸ்க் காற்று அடர்த்தியாகவும், ஒளிவிலகல்களாகவும் இருக்க வேண்டும்.
ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பல்வேறு உளவுத்துறை சேவைகளின் ஊழியர்களின் எண்ணிக்கை மற்றும் செயல்பாட்டு ஆதாரங்கள் சில நேரங்களில் கற்பனை செய்யக்கூடிய அனைத்து வரம்புகளையும் மீறுகின்றன. முழு விளைவுக்காக, காணாமல் போனது புடெனோவ்காஸ் அணிவது, கருப்பு கண்ணாடிகள், பாராசூட்டுகள் மற்றும் ஸ்லாவிக் அலமாரிகளைப் பற்றிய முணுமுணுப்புகள் மட்டுமே, இருப்பினும் சில கதாபாத்திரங்கள் இதற்கு அருகில் வந்தன.
ஜேர்மனியர்கள், பிரிட்டிஷ், பிரஞ்சு, யூதர்கள், இத்தாலியர்கள், ஹங்கேரியர்கள், அமெரிக்கர்கள், போலந்துகள் மற்றும் மால்டோவன்களின் ஆர்வத்தை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் முற்றிலும் கவர்ச்சியான வழக்குகளும் இருந்தன.
... நான் வேலை செய்யும் ஆவணத்தைப் படித்துக் கொண்டிருக்கிறேன். மேஜையின் குறுக்கே, ஒரு துணை மேசையில் அமர்ந்து, பொறுமையாக அறிவுறுத்தல்களுக்காகக் காத்திருக்கிறார்.
ஒரு நாளைக்கு இரண்டு முறை, காலை பத்து மணிக்கும், மாலை ஐந்து மணிக்கும், செயலர் என் பரிசீலனைக்காக கோப்புறைகளில் அடுக்கப்பட்ட இரண்டு, சில சமயங்களில் மூன்று காகிதக் குவியல்களைக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஸ்லைடின் உயரமும் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர்கள். நிறைய ஆவணங்கள் உள்ளன, ஆனால் முதல் கட்டத்தில் வேறுவிதமாக செய்ய முடியாது. நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில், ஏற்கனவே ஒரு குதிரை முடியின் தடிமன் மூலம் ஆதரிக்கப்படும் வேலை, வெறுமனே நொறுங்கும். பின்னர், முக்கிய பகுதியை பிரதிநிதிகள் மற்றும் துறைகளின் தலைவர்களுக்கு மாற்றலாம். ஆனால் இப்போது இல்லை.
பகலில், அறிக்கைகளின் பொதுவான தொகுதிகளில் சேர்க்கப்படாத ஆவணங்களை வழங்குவது உட்பட மிக முக்கியமான சிக்கல்களில் மேலாளர்கள் மற்றும் முக்கிய ஊழியர்களைப் பெறுகிறேன். இப்போது போல்.
- கேள். ஜோர்டானியர்களுக்கு இங்கு என்ன ஆர்வம் இருக்க முடியும்?
- எனக்கு இன்னும் தெரியாது. ஒருவேளை அவர்கள் ஆயுதங்களில் ஆர்வமாக இருக்கலாம். சரி, அல்லது அமெரிக்கர்கள் அவர்கள் மூலம் வேலை செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இது நடக்கும். மேலும், ஹாஷிமிட்டுகள் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிகவும் சுறுசுறுப்பான கூட்டாளிகளில் ஒன்றாகும்.
எனக்கு தெரியும். தவறான கைகளால் வெப்பத்தை துடைப்பதும், தங்கள் வாசல்களை உலர வைக்கும் அமெரிக்க பழக்கம் அனைவரும் அறிந்ததே.
- சரி, அல்லது அவர்கள் உக்ரைனுக்கு உதவுகிறார்கள். எங்கள் மக்கள் சொல்வது போல், அவர்களின் சிறப்பு சேவையின் கட்டிடம் அம்மானில் உள்ள உக்ரேனிய தூதரகத்தின் கட்டிடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.
- சரி. தகவலை மேலும் சரிபார்க்க நான் அங்கீகரிக்கிறேன். கட்டுப்பாட்டுக்கான பொருள், வாராந்திர அறிக்கை.
இதன் விளைவாக, ஒரு சுவாரஸ்யமான சூழ்நிலை உருவானது. ஜோர்டானிய குடியிருப்பாளர் தனது முன்னாள் மாணவர்களை, டொனெட்ஸ்க் பல்கலைக்கழகங்களில் ஒன்றின் பட்டதாரிகளை, போராளிகளுக்குள் பணியமர்த்தினார். அவர்கள் எங்கள் வரிசையில் சேர்ந்தனர். அவர்கள் எதிர்கொள்ளும் பணி சிக்கலானது - எங்கள் செயல்கள் மற்றும் உக்ரேனிய செயல்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பது.
இந்தச் சிக்கலின் முதன்மைத் தரவு பற்றி எனக்குத் தெரிவிக்கப்பட்ட பிறகு, தகவல் காலியாக இருப்பதை உறுதிசெய்து, இன்னும் ஆழமான சோதனைக்கு உத்தரவிட்டேன். ஜோர்டானிய புலனாய்வு சேவையான “முகாபரத் அல்-அம்மா” வின் சிறப்புப் பிரிவினரால் சிறப்பு ரகசியத்தன்மையுடன் நாங்கள் கையாளப்படுகிறோம் என்று தெரிந்தபோது என்ன ஆச்சரியம்.
இரகசிய நோக்கங்களுக்காக, இது பயங்கரவாதத்தை எதிர்த்துப் போராடுவதற்கான இரகசியத் துறை என்று அழைக்கப்பட்டது. இணையாக இருந்த "வகைப்படுத்தப்படாத" ஒன்றிலிருந்து வேறுபாடு என்னவென்றால், "வகைப்படுத்தப்படாதது" பாரம்பரிய பயங்கரவாத எதிர்ப்பு செயல்பாடுகளைச் செய்தது. "சிறப்பு" என்பது உளவுத்துறைக்கான ஒரு மறைப்பாக இருந்தது, குறிப்பாக எங்களைப் பொறுத்தவரை.
நாங்கள் அடையாளம் கண்ட அந்த நிலையம் இளம் மேஜர் அபு அகமது தலைமையில் இருந்தது, அவர் தனிப்பட்ட முறையில் மற்றும் நேரடியாக புலனாய்வுத் துறையின் தலைவரிடம் புகார் அளித்தார் மற்றும் உயர்-ரகசிய பாதுகாப்பு அனுமதியைப் பெற்றிருந்தார். எங்கள் எதிர்பாராத எதிர் பார்ட்னர், அல்-ஜண்டவீல் மாவட்டத்தில் உள்ள அம்மானில் உள்ள முகபாரத் அல்-அம்மா SOR இன் மைய கட்டிடத்தில் பணிபுரிந்தார். உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கான முக்கிய ஆதரவு சூழல்களில் ஒன்றாக, ஜோர்டானியர்கள் தங்கள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் படித்த கல்வி நிறுவனங்களின் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தினர்.
இதன் விளைவாக, முகவர்கள் இரட்டை விளையாட்டைக் கூட விளையாடவில்லை, ஆனால் டிரிபிள் விளையாட்டை விளையாட முடிவு செய்தனர். DPR விவகாரத்தில் ஏமாற்றமடைந்தவர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு, அவர்கள் ஜூன் 2014 இறுதிக்குள் டொனெட்ஸ்கில் இருந்த தேசியவாத சார்பு உக்ரேனிய நிலத்தடியுடன் தொடர்பு கொண்டனர். தீவிரவாதிகள், அவர்களைப் பணிகளில் சரிபார்த்து, அவர்கள் டிபிஆரின் அமைப்பு என்ற முடிவுக்கு வந்தனர். அவர்கள் தோழர்களைக் கொன்று தங்கள் சொந்த காரில் எரித்தனர்.
 
வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துதல்
நீதி
பொதுவாக ரஷ்ய உலகின் ஆதரவாளர்களுக்கும் குறிப்பாக ரஷ்ய சார்பு பிராந்தியங்களுக்கும் உரையாற்றிய முக்கிய உக்ரேனிய வாதங்களில் ஒன்று ஒரு எளிய ஆய்வறிக்கை: “உங்கள் டெனிரியா, லெனேரியாவில் வாழ்க்கை எவ்வளவு மோசமானது என்று பார்க்கிறீர்களா? உனக்கும் இப்படி இருக்க வேண்டுமா?!”
இத்தகைய சொல்லாட்சியின் சிடுமூஞ்சித்தனத்தின் அளவு மிகையாக மதிப்பிடுவது கடினம். அடிக்கப்பட்ட, கிழிந்த ஆடை, சித்திரவதை செய்யப்பட்ட, கொள்ளையடிக்கப்பட்ட மற்றும் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணிடம், "நீங்கள் மிகவும் அழகாக இல்லை" என்று சொல்வது போல் உள்ளது. குறிப்பாக குற்றவாளியே அதைச் சொல்லும்போது.
எல்லாவற்றிற்கும் மேலாக, குடியரசுகளின் பிரச்சினைகளின் முக்கிய பகுதி தங்களுக்குள் இருக்கவில்லை. நாங்கள் வெறுமனே அழிக்கப்பட்டோம், பின்னர் அவர்கள் அதே விஷயத்திற்காக எங்களை நிந்தித்தனர்.
எனவே, குடியரசின் மாநில பாதுகாப்பிற்கான முக்கியமான பணிகளில் ஒன்றை நான் சாதாரண வாழ்க்கை முறையை நிறுவுவதற்கான உதவியாகக் கண்டேன்.
-...சரி... நான் உங்களை கணவன் மனைவியாக அறிவிக்கிறேன்!
MGB இன் கமாண்டன்ட் பிரிவைச் சேர்ந்த ஒரு இளம், இளமையுடன் நீண்ட கால்கள் கொண்ட போராளி மற்றும் அவரது குறும்புள்ள, மெல்லிய தேர்ந்த ஒரு மங்கலான ஆனால் கவனமாக இஸ்திரி செய்யப்பட்ட சின்ட்ஸ் உடையில் மோசமான முத்தமிட்டார். நான் மணமகனுடன் கைகுலுக்குகிறேன், அவர்கள் என் அலுவலகத்தை விட்டு வெளியேறுகிறார்கள்.
ஆம், அதுவும் நடந்தது. டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் நீதி அமைப்பு, மற்ற பகுதிகளைப் பின்பற்றி, கியேவால் முற்றிலுமாக முடங்கிவிட்டதால், சிவில் நிலைச் சட்டங்கள் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் ஆவணங்கள் இல்லை என்றால், அவர்கள் பிறக்கவில்லை, இறக்கவில்லை, குடும்பங்களை உருவாக்காதீர்கள், அவர்களை முடிக்காதீர்கள் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. பொதுவாக, ஒரு இராணுவப் பிரிவின் தளபதியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் என்னிடம் மற்றொரு முறையீட்டிற்குப் பிறகு (உங்களுக்குத் தெரியும், இராணுவப் பிரிவு தளபதிகள் மற்றும் நீண்ட தூரக் கப்பல்களின் கேப்டன்களுக்கு அத்தகைய தனித்துவமான உரிமை உள்ளது), அவசர நடவடிக்கைகள் தேவை என்பதை நான் உணர்ந்தேன். எடுக்க வேண்டும்.
ஆரம்பத்தில், குடியரசின் சட்ட அமைப்பு விளாடிமிர் யூரிவிச் அன்டியூஃபீவ் என்பவரால் உருவாக்கப்பட வேண்டும், அவருக்கு இதைச் செய்ய நேரம் இல்லை. நான் இந்த சிக்கலை தீர்க்க வேண்டியிருந்தது.
குடியரசின் மீதான விசுவாசம் மற்றும் தொழில் நிபுணத்துவம் குறித்து எந்த சந்தேகமும் இல்லாத வழக்கறிஞர்களின் வேட்பாளர்களைத் தேர்ந்தெடுக்க நான் அறிவுறுத்தினேன். பலரை நேர்காணல் செய்தேன். டிபிஆரில் தன் அர்ப்பணிப்பை நிரூபித்த இளம் ஆனால் சுறுசுறுப்பான பெண்ணை நான் செட்டில் செய்தேன்.
அது 27 வயதான எகடெரினா பிலிப்போவா. அவரது மாணவர் ஆண்டுகளில் இருந்து, அவர் சுயாதீனமான சட்ட நடைமுறையில் ஈடுபட்டுள்ளார், இந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே அவர் உருவாக்கிய "டொனெட்ஸ்க் மனித உரிமைகள் குழு" என்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக இருந்தார். தீர்க்கமான விஷயம் என்னவென்றால், எங்கள் ஆர்வலர்களுக்கு எதிராக "பிரிவினைவாதம்" என்ற குற்றச்சாட்டின் பேரில் உக்ரேனிய பாதுகாப்புப் படையினரால் தொடங்கப்பட்ட பல கிரிமினல் வழக்குகளில் அவர் வழக்கறிஞராக இருந்தார், மேலும் உக்ரேனிய நிலவறைகளில் இருந்து பல டிபிஆர் ஆதரவாளர்களை விடுவிக்க முடிந்தது.
நான் பிலிப்போவாவை அமைச்சர்களின் அமைச்சரவைக் கூட்டத்தில் தற்காலிக நீதி அமைச்சராக நியமிக்கப் பரிந்துரைத்தேன் மற்றும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு உறுதியளித்தேன். முதல் கட்டத்தில், நான் அவளை ஆதரிக்க முயற்சித்தேன், ஏனென்றால் நீதியின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்தி மதிப்பிடுவது கடினம்.
அவர் பதவியில் உறுதி செய்யப்பட்ட தருணத்திலிருந்து, குடியரசின் நீதி அமைப்பு உருவாக்கம் தொடங்கியது. நான் இனி போராளிகளை விவரிக்கவில்லை. உண்மை, பின்னர் அவர்கள் பிலிப்போவாவை வரைந்தனர். பின்னர், அவர் கிட்டத்தட்ட அனைத்து இராணுவ நிகழ்வுகளிலும் பங்கேற்றதற்காக புகழ்பெற்ற போராளிகளில் ஒருவரான டீமுராஸ் "கோகி" கோகியாஷ்விலியை மணந்து, அவருடன் ரஷ்யாவுக்குச் சென்று, அவர் உருவாக்கிய துறையை விட்டுவிட்டு, தற்போதுள்ள நிலைமைகளில் மிகவும் திறம்பட செயல்பட்டு வந்தார். நன்கு அறியப்பட்ட டொனெட்ஸ்க் பழக்கத்தின்படி, அவர் ஜாகர்சென்கோவின் அடித்தளத்தில் அமர்ந்திருக்கிறார் அல்லது சுடப்பட்டார் என்று மக்கள் உடனடியாகக் கூறுவார்கள்.
ஒரு தொலைக்காட்சி
குடியரசின் வாழ்க்கைக்கு தொலைக்காட்சியும் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. குடியரசு தொலைக்காட்சியின் முற்றிலும் தொழில்நுட்ப மற்றும் ஆக்கப்பூர்வமான சிக்கல்களுக்கு கூடுதலாக, முக்கிய சிரமம் பிரச்சார உக்ரேனிய தொலைக்காட்சி சேனல்களை ஒளிபரப்பியது, அவற்றில் சில குறிப்பாக டான்பாஸின் மக்கள்தொகையில் கவனம் செலுத்துகின்றன. படிப்படியாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது.
உள்ளூர் தொலைக்காட்சி சேனல்கள், அக்கால பாரம்பரியத்தின் படி, முதல் கட்டத்தில் மிகவும் அதிகாரம் வாய்ந்த தலைவர்களை நியமித்தது. "Oplot-TV", Donetsk "முதல் முனிசிபல் தொலைக்காட்சி சேனல்" அடிப்படையில் உருவாக்கப்பட்ட, கட்டுப்படுத்த தொடங்கியது, பெயர் குறிப்பிடுவது போல், அலெக்சாண்டர் Zakharchenko, "Novorossiya-TV" - Pavel Gubarev. முதல் குடியரசு தொலைக்காட்சி சேனலும் இயங்கியது. இன்னொன்று இருந்தது - “யூனியன்”, அதன் கட்டுப்பாட்டிற்காக போட்டி கூட வெடித்தது, இங்கே, எப்போதும் போல, சில வித்தியாசங்கள் இருந்தன.
நவம்பர் 2014 இல் டிபிஆரின் தலைவராக அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றும் அமைச்சர்கள் அமைச்சரவையை மீண்டும் நியமித்த பிறகு, தகவல் மற்றும் தொடர்பு அமைச்சகம் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் என இரண்டாகப் பிரிக்கப்பட்டது.
இது அதன் சொந்த தொலைபேசி அமைப்பு உருவாக்கம் மற்றும் இந்த பணியில் கவனம் செலுத்த வேண்டியதன் காரணமாக இருந்தது. கூடுதலாக, பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம், தகவல் தொடர்பு அமைச்சர் பதவி பாவெல் குபரேவின் பிரதிநிதிகளுக்கு ஒதுக்கப்பட்டது, அதன் அமைப்பு பாராளுமன்றத்தில் ஒரு திடமான பிரிவையும், தகவல் தொடர்பு மற்றும் கலாச்சாரம் ஆகிய இரண்டு அமைச்சகங்களிலிருந்து ஒதுக்கீட்டையும் பெற்றது. தகவல், இயற்கையாகவே, குடியரசின் தலைவரின் தனிப்பட்ட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். பகுதி மிகவும் உணர்திறன் வாய்ந்தது.
அதே நேரத்தில், உள் அரசியல் சமரசங்களைத் தேடுவதற்காக, எனது ஆலோசனையின் பேரில், அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கி பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார்.
சில கட்டத்தில், இது நிறுவன குழப்பத்திற்கு வழிவகுத்தது.
– தோழமை அமைச்சரே, நாங்கள் மீண்டும் ஒன்றியத்தால் சிரமப்படுகிறோம்.
- எந்த?
- நேற்று, தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் ஊழியர்கள் வோஸ்டாக் போராளிகளுடன் சேர்ந்து ஜெர்மன் டிடோவ் அவென்யூவில் உள்ள யூனியனின் பிரதான அலுவலகத்திற்கு வந்தனர். தலைமையை மாற்ற வந்தோம். அங்கு தலைமை ஆசிரியர் டிமிட்ரி க்ரோமோவ் ஆவார், அவர் முன்னாள் அமைச்சர் நிகிடினாவின் கணவர். சரி, அவர்கள் அதை மாற்ற முயற்சித்தார்கள். மேலும், இந்த முடிவை ஆதரித்து பாதுகாப்பு கவுன்சிலின் கடிதமும் அவர்களிடம் இருந்தது. கோடகோவ்ஸ்கி கையெழுத்திட்டார்.
- எனவே, அடுத்து என்ன?
- பின்னர் ரோமா லியாகின் அங்கு வந்தார். அவர் இப்போது தலைமை அலுவலகத்தில் உள்ளகக் கொள்கைப் பொறுப்பில் இருப்பதாகத் தெரிகிறது. அவர் சில மத்திய தேர்தல் கமிஷன் பாதுகாப்பு அதிகாரியுடன் வந்தார். பொதுவாக, டிவி சேனலின் தலைமை மாற்றத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறினார், ஏனெனில், அவரது கருத்துப்படி, டிவி சேனல் தகவல் அமைச்சகத்திற்கு அல்ல, ஆனால் தகவல் தொடர்பு அமைச்சகத்திற்கு கீழ்ப்படிகிறது.
- சூழ்ச்சி எப்படி முடிந்தது?
- சரி, முதலில் புதிய தகவல் தொடர்பு அமைச்சர் விக்டர் யாட்சென்கோ அங்கு வந்து டிவி சேனலின் பழைய நிர்வாகத்தை ஆதரிப்பதாகத் தோன்றியது.
- பின்னர்?
- சரி, பின்னர் கோடகோவ்ஸ்கி வந்தார், அவர் லியாகினையும் யட்சென்கோவையும் டிவி சேனலின் அலுவலகத்திலிருந்து தலையில் அறைந்து வெளியேற்றினார்.
ஒரு பாகுபாடான நாட்குறிப்பு.
"ஜூலை 14: ஜேர்மனியர்கள் வந்தனர். அவர்கள் எங்களை காட்டில் இருந்து வெளியேற்றினர்.
ஜூலை 15: ஜேர்மனியர்கள் காட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர்.
ஜூலை 16: ஜேர்மனியர்கள் மீண்டும் வந்து எங்களை காட்டில் இருந்து வெளியேற்றினர்.
ஜூலை 17: ஜேர்மனியர்கள் காட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர்.
ஜூலை 18: ஜேர்மனியர்கள் வந்தனர். அவர்கள் எங்களை காட்டில் இருந்து வெளியேற்றினர்.
…26 ஜூலை. வனக்காவலர் வந்து அனைவரையும் காட்டை விட்டு வெளியேற்றினார்.
கல்வி
மற்றொரு முக்கிய பகுதி கல்வி, இது மக்களின் சமூகமயமாக்கலின் அடிப்படை பகுதிகளை பாதித்தது. பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்கள் சமூகத்தின் மிக முக்கியமான பிரிவுகளில் ஒன்றை உள்ளடக்கியது.
நீங்கள் ஒரு புதிய மாநிலத்தை அறிவித்தாலும், முந்தைய அமைப்பின் அனைத்து பழைய கூறுகளும் தானாகவே புதிய யதார்த்தங்களுடன் சீரமைக்கப்படுகின்றன என்பதை இது அர்த்தப்படுத்துவதில்லை என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்கள் எதிரி அதை தீவிரமாக எதிர்த்தால்.
டிபிஆரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கல்வி முறையின் மாற்றத்தை உறுதி செய்வதில் மாநில பாதுகாப்பின் அடிப்படைப் பணியை நான் கண்டேன். மற்ற பிராந்தியங்களில் டொனெட்ஸ்க் பல்கலைக்கழகங்களைத் திறப்பதை அறிவிப்பதற்காக உக்ரைனுக்கு டொனெட்ஸ்க் பல்கலைக்கழகங்களின் சட்ட ஆவணங்கள் மற்றும் முத்திரைகள் ஏற்றுமதியை ஒழுங்கமைக்க உக்ரேனிய தரப்பின் தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான முயற்சிகள் இந்த விஷயத்தில் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாகும்.
வின்னிட்சாவில், பணியாளர்களின் ஆட்சேபனைகள் இருந்தபோதிலும், டொனெட்ஸ்க் தேசிய பல்கலைக்கழகத்தின் குளோன் உருவாக்கப்பட்டது, க்ராஸ்னோஆர்மெய்ஸ்க் - டொனெட்ஸ்க் தேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் கிராஸ்னி லிமானில் - டொனெட்ஸ்க் தேசிய மருத்துவ பல்கலைக்கழகம். எம். கார்க்கி. உக்ரைனின் கல்வி அமைச்சகம் டொனெட்ஸ்கில் படிக்கும் மாணவர்களுக்கு நிறுவப்பட்ட படிவத்தின் டிப்ளோமாக்களை வழங்க மறுத்துவிட்டது. டொனெட்ஸ்கில் உள்ள பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் டிப்ளோமாக்கள் எங்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்பட்டது.
ஒன்றரை மாதங்களில், டொனெட்ஸ்க் ஸ்டேட் ரிசர்ச் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபெரஸ் மெட்டல்ஸ் (DonNIPITSM), டொனெட்ஸ்க் ஸ்டேட் டிரேட் இன்ஸ்டிடியூட் (DonSTU), டொனெட்ஸ்க் நேஷனல் யுனிவர்சிட்டி (DonNU) ஆகியவற்றின் ஆதாரங்கள், முத்திரைகள் மற்றும் ஆவணங்களைக் கொண்டுவருவதற்கான முயற்சிகளை நிறுத்தினோம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் முதுகலை கல்வி பொறியியல் ஆசிரியர் பணியாளர்கள் மற்றும் பல பல்கலைக்கழகங்கள். அதே நேரத்தில், டொனெட்ஸ்க் தேசிய பல்கலைக்கழகம் உலகின் முதல் 500 சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும், மேலும் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் உயர்கல்வி முறை உக்ரைனில் சிறந்த ஒன்றாக கருதப்பட்டது.
ஆனால் இதற்கு முன்னர் மனிதநேய கல்வியின் முழு முறையும் குறைபாடுள்ள உக்ரேனிய-ரஷ்ய-எதிர்ப்பு தரத்தின்படி கட்டப்பட்டது என்பதை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புதிய நிலைமைகளில் சில ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடைமுகத்தைக் கண்டறிய, தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது.
பொதுவாக, குடியரசின் கல்வி அமைச்சகத்துடன் சில பிரச்சினைகள் தொடர்ந்து எழுந்தன. Larisa Polyakova தலைமை தாங்கிய போது மட்டுமே வேலை ஒரு நிலையான, முறையான மற்றும் தாக்குதல் தன்மையை எடுத்தது. இதற்கு முன், எல்லா வகையான தவறான புரிதல்களும் தொடர்ந்து எழுந்தன.
இதனால், டிசம்பர் 14, 2014 அன்று, அமைச்சர் மற்றும் பிரதிநிதிகள் உட்பட கல்வி அமைச்சகத்தின் DPR அலுவலகங்களின் கிட்டத்தட்ட அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டன. அவற்றில் உள்ள அனைத்து தகவல்களும் அலுவலகங்களில் அமைந்துள்ள கணினிகளில் இருந்து நகலெடுக்கப்பட்டன. துறைகளில் ஒன்றின் இயக்குனர் இகோர் செலஸ்னேவின் அலுவலகத்தில் இருந்து ஒரு பெரிய அளவிலான வேலைத் தகவலைக் கொண்ட மடிக்கணினி காணாமல் போனது. டிபிஆர் ஐவி கோஸ்டென்கோவின் கல்வி மற்றும் அறிவியல் அமைச்சரின் கணினியில் இருந்து ஒரு ஹார்ட் டிரைவ் திருடப்பட்டது.
கூடுதலாக, டொனெட்ஸ்க் பல்கலைக்கழகங்களில் முன்பு படித்த வெளிநாட்டு மாணவர்களுடன் கடுமையான பிரச்சினை இருந்தது. எடுத்துக்காட்டாக, டிசம்பர் 12, 2014 அன்று, வோஸ்டாக் பட்டாலியனின் சோதனைச் சாவடி ஒன்றில் கறுப்பர்கள் குழு தடுத்து வைக்கப்பட்டதை நாங்கள் அறிந்தோம். அவர்கள் அதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் உண்மையில் கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டு உக்ரேனிய கூலிப்படையைப் பற்றிய பொதுவான வெறியை அடுத்து, சாதாரண டொனெட்ஸ்க் தோழர்கள் டாக்சியில் சவாரி செய்யும் டொனெட்ஸ்க் தேசிய மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கறுப்பின மாணவர்கள் குறிப்பாக அதிநவீன கூலிப்படை நாசவேலை மற்றும் உளவுக்குழு என்று முடிவு செய்தனர். ஏழை மாணவர்களை மீட்க வேண்டும்.
நிகழ்வுகளின் ஆரம்பத்திலேயே காலியான பல்கலைக்கழக விடுதிகளில் அகதிகள் மற்றும் போராளிக் குடும்பங்களை மீள்குடியேற்றுவது மற்றொரு சிரமமாகும். நாங்கள் எவ்வளவு தீவிரமாக பல்கலைக்கழகங்களைத் தொடங்குகிறோமோ, அவ்வளவு அதிகமான மாணவர்கள் இருந்தனர், அவர்களுக்கும் எங்காவது இடமளிக்கப்பட வேண்டும். இந்த சிக்கல்களில் சிலவற்றையும் நாங்கள் செய்தோம். எடுத்துக்காட்டாக, டொனெட்ஸ்க் தேசிய மருத்துவப் பல்கலைக்கழகத்தின் தங்குமிட எண். 1 இல் மாணவர்கள் ஒருபுறம், அகதிகள், போராளிகள் மற்றும் முன்னாள் போர்க் கைதிகள் மறுபுறம் அங்குள்ள மோதலைத் தீர்க்கும் போது, அகதிகளுக்கு மற்ற வளாகங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பது நிறுவப்பட்டது. தங்குமிடம் எண். 4, இது மாணவர்களையும் அகதிகளையும் பிரித்து மோதல்களைத் தடுப்பதை சாத்தியமாக்கியது. ஆனால் அவர்கள் குடியேறிவிட்டதால் நகர மறுத்துவிட்டனர். இதனையடுத்து மீள்குடியேற்றத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மோதல் முடிவுக்கு வந்தது. இது மாநில பாதுகாப்பு வேலையாகத் தெரியவில்லை, ஆனால் அதைச் செய்ய வேறு யாரும் இல்லை.
முற்றிலும் கல்வி சிக்கல்களுக்கு கூடுதலாக, நிறைய தொடர்புடையவை இருந்தன, ஆனால் குறைவான முக்கியத்துவம் இல்லை. பெயரிடப்பட்ட டொனெட்ஸ்க் மாநில நூலகத்தின் ஊழியர்களிடையே மோதல் சூழ்நிலை பற்றி அறியப்பட்டது என்று சொல்லலாம். க்ருப்ஸ்கயா. கிட்டத்தட்ட சண்டைகள் இருந்தன. குறிப்பாக, நூலகத்தின் செயல் இயக்குனர் நடால்யா பெட்ரோவ்னா அவ்டீன்கோ ஒரு தெளிவான உக்ரேனிய சார்பு நிலைப்பாட்டை எடுத்தார், அணியில் குடியரசுக் கட்சிக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டார் மற்றும் உக்ரேனிய எழுத்து, போலி வரலாறு மற்றும் அரசியலுக்கு ஆதரவாக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய முயன்றார். குறிப்பாக, ஏற்கனவே டொனெட்ஸ்கில் நடந்த புரட்சிகர நிகழ்வுகளின் போது, அவரது தலைமையின் கீழ் மற்றும் நூலக கட்டிடத்தில் அமைந்துள்ள கனடிய-உக்ரேனிய அறக்கட்டளையின் ஆதரவுடன், இலக்கிய மற்றும் இசை மாலை போன்ற நிகழ்வுகள் "உக்ரேனிய படைப்பாற்றல் சேகரிப்பு", அத்துடன் "தி. உக்ரேனிய யோசனையின் முன்னோடி: I.P. Mazepa”, தேசியவாத இயல்புடைய உக்ரேனிய சின்னங்களுடன் பொருத்தமான சுவரொட்டி வடிவமைப்புடன். ஏற்கனவே போரின் போது, பெண் SBU இன் அடித்தளத்துடன் தனது துணை அதிகாரிகளை பயமுறுத்த முடிந்தது.
மற்றொரு உக்ரேனிய ஆர்வலர், முனிசிபல் கல்வி நிறுவனத்தின் இயக்குநராக பணிபுரிந்தார், "டாட்டியானா கோரோவோவா, திறமையான குழந்தைகளுக்கான டொனெட்ஸ்க் பிராந்திய சிறப்பு இசை உறைவிடப் பள்ளி", உக்ரேனிய சார்பு பிரச்சாரத்தையும் தீவிரமாக மேற்கொண்டார்.
ஆனால் அவதூறு முயற்சிகளும் நடந்தன. எடுத்துக்காட்டாக, உக்ரேனியர்களுக்கு ஆதரவாக நடந்துகொண்டதாகக் கூறப்படும் நகரக் கல்வித் துறையின் தலைமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன், மகேவ்கா நகரில் உள்ள மழலையர் பள்ளி எண். 119 இன் ஆசிரியர்களில் ஒருவரிடமிருந்து ஒரு அறிக்கையைப் பெற்றோம். நாங்கள் அதைப் பார்த்தோம், இது ஒரு மழலையர் பள்ளியின் தலைவர் பதவியை "தந்திரமாக" எடுக்கும் ஆசை தொடர்பான அவதூறு என்பதைக் கண்டறிந்தோம்.
மருந்து
கல்வியில் உள்ள சிக்கல்கள் மற்றொரு முக்கியமான பொதுக் கோளத்திற்கும் பொதுவானவை - மருத்துவம்.
பொதுவாக மருத்துவ சமூகம் குடியரசின் கருத்துக்களை தீவிரமாக ஆதரித்தது மற்றும் கியேவுக்கு எதிரானது என்றால், புதிய உக்ரேனிய ஆட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் இருந்தது. பணியாளர் பதவி உயர்வுகளுக்கு விரும்பத்தக்க சூழல், பொருள் மோசடி மற்றும் துஷ்பிரயோகம் ஆகியவற்றின் நிறுவப்பட்ட அமைப்பாக மருத்துவ அதிகாரத்துவத்தின் ஒருங்கிணைந்த அமைப்புடன் தொடர்பை இழக்க நேரிடும் என்ற அச்சம் இதற்குக் காரணம்.
N. Tarasenko போன்ற செயலற்ற நாசவேலை வழக்குகள் இருந்தன, டொனெட்ஸ்க் (Elnitskaya St., 1a) மருத்துவமனை எண். 9 இன் தலைமை மருத்துவராக இருந்த அவர், DPR சுகாதார அமைச்சகத்திற்கு மாற்றப்படுவதைத் தவிர்த்தார். டொனெட்ஸ்க் மருத்துவமனைகள் எண் 1 (ஆர்டெமா செயின்ட், 57), எண் 16 (சனடோர்னயா செயின்ட், 4), எண் 11 (பல்லடினா செயின்ட், 54), எண் 20 (ஆர்டெமா செயின்ட், 185) ஆகியவற்றின் தலைவர்கள் முயற்சித்தனர். இதேபோன்ற நிறுவன நாசவேலையில் ஈடுபடுங்கள். கியேவ் சார்பு முதலாளிகளின் நடவடிக்கைகளில் மருத்துவமனை ஊழியர்களின் தீவிர அதிருப்தி இருந்தபோதிலும் இது!
இன்னும் சிக்கலான சூழ்நிலைகள் எழுந்தன. Donetsk ஆய்வக மையத்தின் இயக்குனர், M. Shvartsburd, SES துறையில் சுகாதார அமைச்சின் பணியைத் தடுக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். ஏன் என்று கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். கடந்த காலங்களில் சம்பந்தப்பட்ட நபர் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் என்பதும், குற்ற உலகத்துடன் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்தது. சுகாதாரத் துறையில் DPR சீர்திருத்தங்களுக்குப் பிறகு, ஊழல் திட்டங்களைச் செயல்படுத்துவது சாத்தியமில்லாமல் போனது. குறிப்பாக, அவர் தனது சக ஊழியர்களிடையே ஒரு அதிகாரப்பூர்வமற்ற கூட்டத்தை நடத்தினார், அதில் அவர் DPR க்கு அடிபணிவதை முடிவுக்குக் கொண்டு வரவும், SES இன் வேலையை இடைநிறுத்தவும் முன்மொழிந்தார்.
மருத்துவத்தின் நுணுக்கங்களைப் புரிந்துகொண்டு, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களைக் கண்டுபிடித்தோம். 2014 இலையுதிர்காலத்தில், டொனெட்ஸ்கில் உள்ள உக்ரைன் சுகாதார அமைச்சின் திணைக்களம் DPR பிரதேசத்தில் அதன் நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை என்று மாறியது.
மேலும், இந்தத் துறை மருத்துவ நிறுவனங்களில் பணியாளர் மாற்றங்களைச் செய்கிறது, பல்வேறு மருத்துவப் படிப்புகளை நடத்துகிறது, முதலியன மேற்கூறிய செயல்கள் அனைத்தும் கியேவின் அறிவுறுத்தல்களின்படி மேற்கொள்ளப்படுகின்றன மற்றும் குறிப்பிடப்பட்ட முத்திரையின் கீழ் உத்தரவு வடிவில் வழங்கப்படுகின்றன. துறை, இது DPR சுகாதார அமைப்பில் வேண்டுமென்றே குழப்பத்தை உருவாக்குகிறது. கியேவ் மற்றும் டிபிஆரின் நகல் உத்தரவுகளால் சில மருத்துவத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர் என்பது திடீரென்று தெரியவந்தது. நிலைமை வெறுமனே காட்டுத்தனமாக இருந்தது. இயற்கையாகவே, நாங்கள் அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தோம்.
ஆனால் டான்பாஸ் மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் குடிமை சாதனையை நிகழ்த்தினர். சில காலம் சம்பளம் வாங்காமல், உயிரைப் பணயம் வைத்து, தேவையான மருந்துகள் கிடைக்காமல், முன்னாள் தலைவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உளவியல் அழுத்தங்களுக்கு ஆளாகாமல், தங்கள் உயிரை தியாகம் செய்து தினமும் உயிரைக் காப்பாற்றினர். எனவே, MGB கட்டிடத்தின் மீது அடுத்த இலையுதிர்கால மோட்டார் தாக்குதலின் போது, சில சுரங்கங்கள் பறந்து அருகிலுள்ள மருத்துவமனையில் முடிவடையும். மற்றொரு அறுவை சிகிச்சைக்கு தயாராகும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த இடத்திலேயே இறந்துவிடுவார்.
ஜூலை-ஆகஸ்ட் 2014 இல், சம்பளம் பெறாமல், உக்ரேனிய பீரங்கித் தாக்குதலில் ரோஜாக்களை துடைத்து, ரோஜாக்களை வெட்டுவதற்காக நகர வீதிகளுக்குச் சென்ற டொனெட்ஸ்கின் வீட்டுவசதி மற்றும் வகுப்புவாத சேவைத் தொழிலாளர்களை அவர்கள் எப்படியோ எனக்கு நினைவூட்டினர். வெற்று தெருக்கள் சரியான அதிர்வெண்ணுடன் பிரகாசித்தன, ரோஜாக்கள் திறமையாக வெட்டப்பட்டன, காயமடைந்த தொழிலாளர்கள் மற்றும் இறந்தவர்களின் சடலங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பிணவறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அடுத்த நாள், பாதிக்கப்பட்டவர்களின் தோழர்கள் மீண்டும் பூக்களை ஒழுங்கமைக்கவும் ஒழுங்கை மீட்டெடுக்கவும் சென்றனர். இது போன்ற நிகழ்வுகள் மூலம் தான் உண்மையான டான்பாஸை புரிந்து கொள்ள முடியும்.
மனிதாபிமான உதவி
மனிதாபிமான உதவியின் நிலைமை தெளிவற்றதாக இருந்தது. ஒருபுறம், அது இல்லாமல் மக்கள் வாழ முடியாது. உக்ரைன், போருக்கு மேலதிகமாக, வெளிப்படையாகவும் விடாமுயற்சியுடனும் ஒரு பொருளாதார முற்றுகையை அமைத்தது மற்றும் மக்களின் வாழ்க்கையை தாங்க முடியாதபடி செய்ய அனைத்தையும் செய்தது. டான்பாஸை முற்றிலும் இராணுவ வழிமுறைகளால் பிடிப்பது சாத்தியமில்லை என்று எதிரிக்கு தெளிவாகத் தெரிந்தபோது, ஒரு எளிய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியான எறிகணை வீச்சுகள் மற்றும் பொருளாதார இழப்புகள் மூலம், யார் எறிகணை வீசி தீங்கு விளைவித்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு மக்களை கொண்டு வாருங்கள். முக்கிய விஷயம் இது எல்லாம் முடிவடைகிறது. உக்ரைன் உக்ரைன், வரட்டும், இதைத் தடுக்கத்தான். ஆனால் அவர்கள் டொனெட்ஸ்க் அணியை குறைத்து மதிப்பிட்டனர். உயிர்வாழ்வதற்கான ஒரு முக்கியமான நிபந்தனை மனிதாபிமான உதவி. இருப்பினும், இந்த விஷயத்திலும் சில சிக்கல்கள் எழுந்தன.
முதலாவதாக, DPR க்கு வெளியே, குறிப்பாக ரஷ்யாவில், சில "போலி-மனிதாபிமான தொழிலாளர்கள்" தோன்றினர், ஒரு நல்ல போர்வையில் மக்களின் துக்கம் மற்றும் துரதிர்ஷ்டங்களிலிருந்து வெளிப்படையாக பணம் சம்பாதிக்கிறார்கள்.
இரண்டாவதாக, உள்ளே மோசடி செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் அவ்வப்போது கண்டறிந்தோம். நிச்சயமாக, முக்கிய உதவி ஒரு நேர்மையான பிரபலமான தூண்டுதலாகும். ஆனால் பல்வேறு சந்தர்ப்பவாதிகள் அதில் தங்களை இணைத்துக் கொள்ள முயன்றனர்.
சிறிய இலக்கு மனிதாபிமான உதவிக்கு கூடுதலாக, உதவி இரண்டு திசைகளில் விநியோகிக்கப்பட்டது: மாநிலம் மற்றும் ரினாட் அக்மெடோவ் அறக்கட்டளை. ரஷ்ய மனிதாபிமான கான்வாய்களின் "வெள்ளை லாரிகள்" அவற்றின் பெரிய அளவிலான பொருட்களுடன் பின்னர் தோன்றின. மனிதாபிமான உதவி வழங்குவதில் இருந்து அக்மெடோவைட்டுகளை தடை செய்வது சாத்தியமில்லை. இது DPR க்கு எதிராக மக்களை கடுமையாக மாற்றியிருக்கும், ஏனென்றால் அக்மெடோவின் நிதியால் வழங்கப்பட்ட தயாரிப்புகளை எங்களால் நிரப்ப முடியவில்லை. அவற்றில் போதுமான அளவு இல்லை, குடியரசு பஞ்சத்தின் விளிம்பில் இருந்தது. சாத்தியமான அனைத்தும், பொருத்தமான சின்னங்களைக் கொண்ட தொகுப்புகளிலிருந்து நடுநிலையானவற்றுக்கு தயாரிப்புகளை மாற்றுவதை கட்டாயப்படுத்தியது.
டிபிஆரின் முதல் உணவுப் பொட்டலங்கள் சுமார் 10 கிலோ ஆகும். ஒவ்வொரு விநியோகத்திலும், தேவைப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால், உணவுப் பொட்டலத்தின் எடை குறைந்தது. அகதிகள் மற்றும் போரில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிவேகமாக வளர்ந்தது. அக்டோபரில் வழங்கப்பட்ட உதவியின் சராசரி எடை 3.5 கிலோவாகும்.
எடுத்துக்காட்டாக, நகர மையத்தை விட மிகவும் தாமதமாக மூடப்பட்ட டொனெட்ஸ்கின் பெட்ரோவ்ஸ்கி மற்றும் கிரோவ்ஸ்கி மாவட்டங்களுக்கான முதல் மனிதாபிமான உதவி: 1 கேன் அமுக்கப்பட்ட பால், 1 கேன் பதிவு செய்யப்பட்ட உணவு, 1 கேன் சுண்டவைத்த இறைச்சி, 1 கிலோ சர்க்கரை, 0.5 கிலோ அரிசி. DPR இலிருந்து மனிதாபிமான உதவிகளை வாரத்திற்கு ஒரு முறை விநியோகிக்க திட்டமிடப்பட்டது. இருப்பினும், மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால், பத்து நாட்களுக்கு ஒருமுறை அலைவரிசை முடிந்தது.
“ரினாட் அக்மெடோவ் நிவாரண நிதியின்” உணவுப் பொதி: 1 பாட்டில் (1 லிட்டர்) தாவர எண்ணெய், 1 பேக் டீ, 1 பேக் குக்கீஸ், 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, 2 கிலோ மாவு, 1 கிலோ ஓட்மீல், 1 கிலோ பாஸ்தா, 1 கிலோ பக்வீட், 4 கேன்கள் பதிவு செய்யப்பட்ட உணவு, 1 கேன் அமுக்கப்பட்ட பால், 1 மெழுகுவர்த்தி, 1 தீப்பெட்டி. நியமனம் மற்றும் கூப்பன்கள் மூலம் உதவியின் அதிர்வெண் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை ஆகும்.
அக்மெடோவ் மனிதாபிமான உதவிகளை தேர்ந்தெடுத்து விநியோகித்த வழக்குகள் இருந்தன.
உதாரணமாக, அக்டோபர் 4, 2014 அன்று, அக்மெடோவ் அறக்கட்டளையின் மனிதாபிமான மையத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. முந்தைய ஒப்படைப்பின் போது ஒரு மீட்பர் மற்றும் புத்திசாலி ரினாட் என்ன என்பது பற்றிய கதையை படமாக்கிய திமிர்பிடித்த "தவறான" பத்திரிகையாளர்களிடம் கோபமடைந்த அந்தப் பெண்ணுக்கு உதவி மறுக்கப்பட்டது. அக்மெடோவின் ஊழியர்கள் முதலில் ஒரு டிக்கெட்டை வழங்கினர், பின்னர் அதை ஆர்ப்பாட்டமாக கிழித்து அவரை வெளியே அழைத்துச் சென்றனர். "நீங்கள் அக்மெடோவை மதிக்கவில்லை, உதவி செய்ய உங்களுக்கு உரிமை இல்லை."
அது பின்னர் தெரிந்தது, பெண் 2 வது குழுவின் ஊனமுற்ற நபர். அவளுக்கு வலிப்பு நோய் உள்ளது.
பத்திரிகையாளர்கள் வந்ததும், "அக்மெடோவ் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறீர்கள்" என்ற தொனியில் ஓய்வூதியதாரர்களிடம் கேள்விகளைக் கேட்கத் தொடங்கினர். கதையின் நாயகி, ஆத்திரத்தில், தேவையான வார்த்தைகளால் நிருபர்களைச் சூழ்ந்தார்.
வெளியேறிய தன்னலக்குழுவைப் போலல்லாமல், குடியரசு மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். "உங்கள் அக்மெடோவ் செய்த அனைத்திற்கும் மக்களுக்கு பணம் செலுத்த, டான்பாஸில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு டிரக் உதவி வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில், அவரது லேசான கையால், நாஜிக்கள் நகரத்தை வென்றனர். இதுபோன்ற வழக்குகள் அவ்வப்போது நடந்தன, இது நன்கொடையாளர்களின் உண்மையான முகத்தையும் என்ன நடக்கிறது என்பதற்கான இலக்குகளையும் காட்டியது.
நிச்சயமாக, மனிதாபிமான உதவியின் மூலம், அக்மெடோவ் டொனெட்ஸ்க்கு திரும்புவதற்குத் தளத்தைத் தயாரிக்க முயன்றார். திட்டம் எளிமையானது. நகரம் முழுமையான சோர்வு, சமூக மற்றும் நிதிநிலைக்கு தள்ளப்படுகிறது. அவரது கட்டுப்பாட்டில் உள்ள கடைகள் உணவுப் பொருட்களால் நிறைந்துள்ளன. பணம் இல்லை, பணம் செலுத்தப்படவில்லை. விரக்தியின் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட நகரவாசிகள், பிரச்சனையில் உதவி செய்யும் எவருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது யார் என்பது தெளிவாகிறது. ஆனால் அவரது கனவுகள் நிறைவேற அனுமதிக்கப்படவில்லை.
முற்றிலும் உணவுப் பிரச்சினைகளுக்கு மேலதிகமாக, மனிதாபிமான உதவி மருத்துவப் பிரச்சினைகளைத் தீர்ப்பதை சாத்தியமாக்கியது. எடுத்துக்காட்டாக, டோனெட்ஸ்கில் ஜூன் - ஆகஸ்ட் (செப்டம்பர் கூட) 2014 இல் இன்சுலின் பிரச்சினை மிகவும் கடுமையானது. குறிப்பிட்ட உதவி புள்ளிகளில் மட்டுமே குறைந்த அளவுகளில் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இது முக்கியமாக அடித்தளங்களால் செய்யப்பட்டது.
அறிவிப்பில் இருந்து: “நவம்பர் 3 முதல், இன்சுலின் விநியோகம் DOKTMO (கலினின் மருத்துவமனை) பிரதேசத்தில் தொடங்கும். கட்டிட எண். 4 இல் மனிதாபிமான உதவி வடிவில் மருந்துகளைப் பெறலாம்.
மனிதாபிமான உதவிகளைத் திருடும் முயற்சிகளை நாங்கள் கடுமையாக ஒடுக்கத் தொடங்கினோம். செல்வாக்கு மிக்க தளபதிகளின் ஆதரவு இல்லாமல் இதுபோன்ற வழக்குகள் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த அவர்கள், மேல் மட்டத்தில் இதை எதிர்த்துப் போராடத் தொடங்கினர். பல்வேறு துறைகளின் தலைவர்கள் மற்றும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரத்தில், அனைவரும் தங்கள் குற்றமற்றவர்கள் என்று அறிவித்தனர்.
இணையத்திலிருந்து:
"டான்பாஸில் ரஷ்ய பாகன்களின் ஸ்வரோஜிச்சி பட்டாலியனுக்கு தலைமை தாங்கிய டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் முக்கிய பயங்கரவாதத் தளபதி ஓலெக் ஓர்ச்சிகோவ் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே ஆறு மாதங்கள் ஆகின்றன.
இந்த செய்தியை உக்ரைன் பத்திரிகை சமூக வலைதளங்களில் உள்ள பயங்கரவாத குழுக்களைக் குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டுள்ளது.
நவம்பர் 11, 2014 அன்று "டிபிஆர்" ஜாகர்சென்கோவின் "தலைவர்" யின் தனிப்பட்ட உத்தரவின் பேரில் "வர்கன்" என்ற அழைப்பு அடையாளத்துடன் ஒலெக் ஆர்ச்சிகோவ் "ஆதாரமின்றி" கைது செய்யப்பட்டார், அதன் பின்னர் அவர் உள்ளூர் முன்-உட்கார்ந்துள்ளார். "உத்தியோகபூர்வ" குற்றச்சாட்டுகள் இல்லாமல் விசாரணை தடுப்பு மையம்.
"ஸ்லாவிக் ஒருங்கிணைப்பு மற்றும் மறுமலர்ச்சி" OPD இன் எங்கள் டொனெட்ஸ்க் கிளையின் தோழர்கள் "Svarozhichi" பட்டாலியனின் தளபதியான Oleg Orchikov (வர்கன்) விடுதலையைக் கோருகின்றனர். ரஷ்ய ஹீரோக்களுக்கு சுதந்திரம்! பெரிய ரஷ்ய பேரரசின் மகிமை! நோவோரோசியாவுக்கு மகிமை! ” - சமூக வலைப்பின்னல்களில் பயங்கரவாத குழுக்கள் இதுபோன்ற செய்திகளால் நிரம்பியுள்ளன.
"4 வது பட்டாலியன் "Oplot" "Svarozhichi" தளபதி, Oleg Aleksandrovich Orchikov, அழைப்பு அடையாளம் வர்கன், நவம்பர் 11, 2014 அன்று அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டார், இன்னும் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு மையத்தில் இருக்கிறார். நிரூபிக்கப்படாத அவரது கைது வெளிப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இதை மறைக்க எல்லா வழிகளிலும் முயற்சித்து வருகின்றனர். முடிந்தவரை மறுபதிவு செய்யவும்! பிள்ளைகளுக்கு அவர்களின் தந்தையையும் மனைவியையும் அவளது கணவனைத் திருப்பிக் கொடுக்க உதவுங்கள்!’’63.
இதுபோன்ற மற்றும் ஒத்த செய்திகள் இன்னும் இணையத்தில் தீவிரமாக விநியோகிக்கப்படுகின்றன. அவர்கள் உக்ரேனிய பத்திரிகைகளால் மகிழ்ச்சியுடன் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்.
இதற்கிடையில், ஆர்ச்சிகோவ் (அழைப்பு அடையாளம் "வர்கன்") உண்மையில் MGB ஆல் கைது செய்யப்பட்டார், மற்றொரு "Oplot" பட்டாலியனின் தளபதி "Gulita" காவலில் வைக்கப்பட்ட உடனேயே, குறிப்பாக கடுமையான குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டார்.
ஆர்ச்சிகோவ் தடுப்புக்காவலின் ஆரம்ப அடிப்படையானது மனிதாபிமான உதவியின் திருட்டு பற்றிய சேகரிக்கப்பட்ட பொருட்கள் ஆகும். வர்கன், அவனது கூட்டாளிகளால் கூட, அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கான உணவைத் திருடுவதில் தவறாமல் பிடிபட்டார் என்பது நிறுவப்பட்டது. மேலும் விசாரணையின் போது, Orchikov மற்ற குற்றங்களின் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன.
வழக்குப் பொருட்களிலிருந்து:
“டிபிஆரின் மாநிலப் பாதுகாப்பு அமைச்சகத்தின் புலனாய்வுத் துறை, நவம்பர் 11, 2014 அன்று கலையின் பகுதி 3 இன் கீழ் ஒரு குற்றத்தின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட O. A. Orchikov க்கு எதிரான கிரிமினல் வழக்கு எண். 12201430 ஐ விசாரித்து வருகிறது. DPR இன் குற்றவியல் கோட் 172-1. நவம்பர் 21, 2014 அன்று, குறிப்பிட்ட குற்றவியல் வழக்கில் உள்ள கார்பஸ் டெலிக்டி கலையிலிருந்து மறுவகைப்படுத்தப்பட்டது. கலையில் 172-1 பகுதி 3. DPR இன் குற்றவியல் சட்டத்தின் 178 பகுதி 4.
இந்த கிரிமினல் வழக்கின் விசாரணையின் போது, ஆகஸ்ட் 28, 2014 அன்று, தோராயமாக 16:15 மணிக்கு, 4 வது பட்டாலியன் “பெட்ரோவ்ஸ்கி ஓப்லாட்” இன் வீரர்கள், டொனெட்ஸ்கில் உள்ள பெட்ரோவ்ஸ்கி மாவட்டத்தில் பெட்ரோவ்ஸ்கி மற்றும் ஷ்பகினா தெருக்களின் சந்திப்பில் இருப்பது நிறுவப்பட்டது. துப்பாக்கிகளுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தனர் , அவர்களின் தளபதி ஆர்ச்சிகோவ் ஓ.ஏ.வின் உத்தரவின் பேரில், துப்பாக்கிகளைப் பயன்படுத்துவோம் என்ற அச்சுறுத்தலுடன், அவர்கள் சிலிக்கின் ஏ.வி.யிடம் கோரினர், அவர் விவரித்த நேரத்தில், மாவட்ட AN 01–89 SV க்கு சொந்தமான FORD MONDEO TREND காரை ஓட்டிக்கொண்டிருந்தார். SAE 601147 JSC "Hephaestus" என்ற பதிவுச் சான்றிதழின், டொனெட்ஸ்கின் 4வது பட்டாலியன் "Petrovsky OPLOT" இருப்பிடத்திற்குச் செல்லவும், இது டோனெட்ஸ்கின் பெட்ரோவ்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள கிராமர்ச்சுக் தெருவில் கட்டிடம் எண். 8 இல் அமைந்துள்ளது, இது சிலிக்கின் ஏ.வி. சந்தேகத்திற்கு இடமின்றி நிறைவேற்றப்பட்டது.
அதே நாளில், மாலையில், டொனெட்ஸ்கில் உள்ள 4 வது பட்டாலியன் "பெட்ரோவ்ஸ்கி OPLOT" இடத்தில் இருப்பது, முகவரியில் அமைந்துள்ளது: Donetsk, st. 8 வயதான கிராமர்ச்சுகா, குறிப்பிட்ட பிரிவின் தளபதி ஆர்ச்சிகோவ் ஓ.ஏ., வேண்டுமென்றே, சட்டவிரோதமாக, சட்டவிரோதமாக ஒரு வாகனத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் செயல்பட்டு, துப்பாக்கிகளுடன் ஆயுதம் ஏந்திய தனது துணைப் படைவீரர்களுக்கு பிராண்ட் காரை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். Chilikin A.V. FORD MONDEO TREND மாவட்டம் AN 01–89 NE இலிருந்து, ஒரு அடையாளம் தெரியாத சேவையாளர் குறிப்பிட்ட காரைக் கட்டுப்படுத்தி, தெரியாத திசையில் மறைந்தார், அதே நேரத்தில் காரின் இடம் இன்னும் தெரியவில்லை.
கூடுதலாக, DPR இன் உள் விவகார அமைச்சகத்தின் DGU இன் பெட்ரோவ்ஸ்கி மாவட்டத் துறையிலிருந்து, DPR இன் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் விசாரணைத் துறையானது செப்டம்பர் 11, 2014 அன்று தொடங்கப்பட்ட கிரிமினல் வழக்கு எண் 08-14-15 ஐப் பெற்றது. , ஏ. ஏ. டுபின்ஸ்கியின் திட்டமிட்ட கொலையின் உண்மையின் அடிப்படையில், கலையின் கீழ் ஒரு குற்றத்தின் அடிப்படையில். DPR இன் கிரிமினல் கோட் 106 பகுதி 1, இது MGB SO இன் புலனாய்வாளர்களால் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதே நேரத்தில் O.A. Orchikov இந்த கொலையின் கமிஷனில் ஈடுபட்டதாக நியாயமாக சந்தேகிக்கப்படுகிறது.
...மேலும், DPR இன் மாநிலப் பாதுகாப்பு அமைச்சகத்தின் புலனாய்வுத் துறை, நவம்பர் 24, 2014 அன்று தொடங்கப்பட்ட கிரிமினல் வழக்கு எண். 12201438, இரண்டு அறியப்படாத மனிதர்களின் திட்டமிட்ட கொலையின் அடிப்படையில், ஒரு அடிப்படையில் விசாரிக்கிறது. கலையின் கீழ் குற்றம். DPR இன் குற்றவியல் சட்டத்தின் 106 பகுதி 2, அதன் பொருட்களிலிருந்து நவம்பர் 15, 2014 அன்று, கார்கில் பிரதேசத்தில் குற்றவியல் வழக்கு எண். 12201430 இன் விசாரணையின் ஒரு பகுதியாக விசாரணை நடவடிக்கைகளின் போது, பகல் நேரத்தில் டொனெட்ஸ்கின் பெட்ரோவ்ஸ்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆலை, அதாவது, முன்னர் குறிப்பிடப்படாத தேதியில் தரையில் புதைக்கப்பட்ட அறியப்படாத ஆண்களின் இரண்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன.
நவம்பர் 24, 2014 தேதியிட்ட டொனெட்ஸ்க் மருத்துவ பரிசோதகரின் பணியகத்தின் சான்றிதழ்களின்படி, மேலே விவரிக்கப்பட்ட சூழ்நிலையில் நவம்பர் 15, 2014 அன்று கண்டுபிடிக்கப்பட்ட அறியப்படாத இருவரின் மரணத்திற்கும் காரணம், தலையில் துப்பாக்கிச் சூடு காயங்கள் மற்றும் பல காயங்கள். மண்டை ஓடுகளுக்கு. விசாரணையின் போது, O.A. Orchikov இந்தக் குற்றத்தைச் செய்ததற்கான போதுமான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டன.
இந்த வழக்கின் நோக்கத்தில், ஆர்ச்சிகோவ் சட்டத்தை மீறிய பல உண்மைகளும் நிறுவப்பட்டன. இப்படித்தான் நாங்கள் குழப்பத்தை நிறுத்த ஆரம்பித்தோம். படிப்படியாக, மக்கள் எதிர்ப்பை அதனுடன் ஒட்டிய வளர்ச்சியிலிருந்து விடுவித்தோம், சூழ்நிலையை அவர்களின் சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிக்கிறோம்.
இந்த பிரச்சினையில் ரஷ்ய தலைமை தலையிட்ட பின்னரே மக்கள்தொகையின் முக்கிய நடவடிக்கைகளில் நெருக்கடி நிலைமை மேம்படத் தொடங்கியது. சாதாரண மக்களின் தலைவிதியைப் பற்றி அதிகம் கவலைப்பட யாரும் அவசரப்படவில்லை. இலையுதிர்காலத்தின் நடுப்பகுதியில் ஏற்கனவே பட்டினியால் இறப்புகள் இருந்தன. உக்ரைன் எங்கள் பிராந்தியங்களில் நிலைமையை அதிகபட்ச பேரழிவிற்கு கொண்டு வர எல்லாவற்றையும் செய்தது. ஸ்டோர் அலமாரிகள் வேகமாக காலியாகின, மக்களிடம் போதுமான பணம் இல்லை.
பின்னர் அவர்கள் எங்களுக்கு உணவு, அத்தியாவசிய பொருட்கள், ஜெனரேட்டர்கள், ஹீட்டர்கள், உடைகள், மருத்துவ பராமரிப்பு, கட்டுமானப் பொருட்கள் போன்றவற்றைக் கொண்டு வந்தனர், இது இல்லாமல் குடியிருப்பாளர்களின் இருப்பு வெறுமனே சாத்தியமற்றது. இந்த திசைக்கு விளாடிஸ்லாவ் சுர்கோவ்64 அலுவலகம் பொறுப்பு என்று எனக்குத் தெரியும். DPR மீட்புக் கட்டுப்பாட்டு மையம் (RCC) தளத்தில் வேலைகளை ஒருங்கிணைக்க உருவாக்கப்பட்டது.
சுர்கோவின் பங்கு
...செப்டம்பர் 2014. அல்தாய் வசதியில் டொனெட்ஸ்கில் சந்திப்பு. தலைப்பு சமூக பணி மற்றும் மின்ஸ்க் ஒப்பந்தம். பின்னர் இன்னும் முதல்.
மேசையின் தலையில் ரஷ்ய ஜனாதிபதி உதவியாளர் விளாடிஸ்லாவ் சுர்கோவ் உள்ளார். புதிய கல்வி ஆண்டைத் தொடங்குதல், கணக்கியல் மற்றும் ஓய்வூதியங்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் போன்ற பணிகளை சீர்குலைத்ததற்காக டிபிஆரின் சமூக விவகாரங்களுக்கான துணைப் பிரதம மந்திரி அலெக்சாண்டர் கராமனை அவர் திறமையாகவும் எப்படியோ விருப்பத்துடன் திட்டுகிறார். கரமன் மௌனமாக இருக்கிறான். அவனுக்குப் பிடிக்காது. மறுபுறம், பட்டினியால் வாடும் ஓய்வூதியதாரர்களும் அவர்களின் தற்போதைய நிலைமையை உண்மையில் விரும்பவில்லை. மரணதண்டனைக்குப் பிறகு, சுர்கோவ் மின்ஸ்கின் சாராம்சத்தைப் பற்றி பேசுவார், மேலும் அழைக்கப்பட்ட அனைத்து தளபதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர்களின் கேள்விகளைக் கேட்கவும் அவர்களுக்கு பதில்களைப் பெறவும் வாய்ப்பளிப்பார்.
சுர்கோவ் சொல்வது சரிதான் என்று புரிந்தாலும் கராமனுடனான செயலை பற்றின்மையுடன் பார்க்கிறேன். மக்கள்தொகைக்கு வழங்குவதற்கு குறைந்தபட்சம் போதுமான வேலைகளை ஒழுங்கமைக்க முடியாத சிவில் அதிகாரிகளின் பிரச்சனைக்கு கடுமையான திருத்தம் தேவைப்படுகிறது. இதோ போ. நான் அவளைப் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இறக்கும் வீரர்களின் பின்னணியில் அலுவலக ஊழியர்களின் சிரமங்கள் நம்பத்தகுந்ததாகத் தெரியவில்லை.
உங்களது பிரச்சனைகளுக்கு இவ்வளவு உயரதிகாரிகளிடம் திரும்புவதில் அர்த்தமில்லை என்பதை நான் புரிந்துகொள்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக, பல தளபதிகள் ரஷ்ய ஜனாதிபதியின் நம்பிக்கைக்குரிய நபரிடம் யாரையாவது ஆதரிக்கவும், ஆயுதங்களுக்கு உதவவும், போட்டியாளர்களை தண்டிக்கவும் காய்ச்சல் கோரிக்கைகளுடன் செல்ல முயன்றனர். அனைவருக்கும் ஒரே பதில் கிடைத்தது: "நான் போரில் ஈடுபடவில்லை!"
நான் சுர்கோவைப் பார்க்கிறேன். இதோ அவர், இருண்ட தேகம். முழுமையான அழிவின் உயிருள்ள உருவகம். ஒரு செச்சென் பணியமர்த்துபவர், தன்னலக்குழுக்களின் முகவர், ரஷ்ய அரசியலை கொள்கையில்லாமல் கையாளுபவர், புடினையே திறமையாக ஏமாற்றுபவர், உக்ரைன் என்ற தலைப்பில் ரஷ்ய ஜனாதிபதியை குழப்பியவர். டான்பாஸுக்கு முன், நான் தாராளவாத எதிர்ப்பின் சாபங்களுடன் பிரத்தியேகமாக தொடர்பு கொண்டவர், அகதா கிறிஸ்டி குழுவின் ஆரம்ப ஆல்பங்களில் ஒன்று, ரயிலில் நான் தற்செயலாகப் படித்த “ஓகோலோனியா” நாவல் மற்றும் அரசாங்கத்தின் ஒரு சக்திவாய்ந்த அறிவுஜீவியின் சங்கங்கள் பெலெவின்ஸ்கியின் "தலைமுறை" பி" மற்றும் "தி ஹால் ஆஃப் சிங்கிங் கார்யாடிட்ஸ்" படங்களுடன். "சுர்கோவின் பிரச்சாரம்" என்ற தலைப்பில் YouTube இல் வீடியோக்களைப் பார்க்கும்போது நான் எப்படி சிரித்தேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. குசின்ஸ்கியின் காலத்தில் திடீரென்று நவல்னி, ஷரன்ஸ்கி, என்டிவியின் முக்கிய எதிரிகளில் ஒருவரான, ரஷ்யாவின் தகவல்களையும் மேற்குலகின் அரசியல் சார்புகளையும் உடைப்பதற்கான ஒரு கட்டம் கட்ட உத்தியின் ஆசிரியர், “இறையாண்மை ஜனநாயகம்”, கட்டிடக் கலைஞர். செச்சென் குடியேற்றம் மற்றும் அதன் கட்சிகள் மற்றும் பிற கேலிக்கூத்துகளுடன் ரஷ்யாவின் முழு உள் கொள்கையும், டான்பாஸ் மீதான அவரது நரக ஏஜிஸுடன் தொங்கியது.
ஆனால் அவர் என் மீது ஒரு அபத்தமான தோற்றத்தை உருவாக்கவில்லை. அவரும் அல்லது அவர் எடுக்கும் முடிவுகளும் அல்ல. நான் அவர்களை விரும்பினேன் என்று அர்த்தமல்ல. ஆனால் அத்தகைய செயல்முறைகளில், விரும்பிய மற்றும் சாத்தியமானவை அரிதாகவே ஒத்துப்போகின்றன. அல்லது அவனது அதிநவீன வலைப்பின்னல்களின் விபச்சாரத்தில் என்னை வழிநடத்த முடிந்ததா?!
மீண்டும் எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் பார்க்கிறேன். 2014 வசந்தம். கிரிமியாவிற்கான பாதுகாப்பு கவுன்சில். உக்ரைனில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது பற்றிய விவாதம் மற்றும் கிரிமியன்கள் தங்கள் மூத்த சகோதரரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். தற்போது இருக்கும் மூத்த தலைவர்கள் பலர் மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையைக் கொண்டுள்ளனர். செயலில் உள்ள செயலின் விலை மிக அதிகமாக உள்ளது. சமநிலைப்படுத்துவதே தீர்வு. இன்றுவரை, சில வட்டாரங்களில், சுர்கோவின் வார்த்தைகள் நினைவுகூரப்படுகின்றன: "நான் ஒரு அரை இனமாக இருந்தாலும். ஆனால் ரஷ்யர்கள் எப்படி அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பக்கத்திலிருந்து பார்க்க முடியாது என்பதை நான் புரிந்துகொள்கிறேன்! இயற்கையாகவே, மூன்றாம் தரப்பினரால் மறுபரிசீலனை செய்யப்பட்ட கதையை நான் அறிவேன், மற்ற சூழ்நிலைகளில் சுர்கோவ் மீதான அதன் விரோதம், இருப்பினும், கதை என்னுள் சந்தேகத்தை எழுப்பவில்லை என்பது மிகவும் வெளிப்படையானது.
2014 வசந்த காலத்தில் அவர்கள் உக்ரைனில் நுழையவில்லை என்று ... ஒருவேளை, இந்த பிரச்சினையில் சுர்கோவின் கருத்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லது இல்லை. நான் ஒன்றும் அறியேன். ஆனால் யாருடைய கருத்து சந்தேகத்திற்கு இடமின்றி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உறுதியாக அறிவேன். அவர் துணிச்சலானவர், வார்னிஷ் பூசப்பட்டவர், நன்கு ஊட்டப்பட்டவர், வெளிப்படையாக பேசாதவர் மற்றும் வெளிநாட்டமைச்சின் ரஷ்ய சார்பு சொல்லாட்சிக்கு ஏற்ப மற்றவர்களின் வாதங்களை மாற்றியமைப்பதில் புத்திசாலி. மேற்குலகுடனான உறவுகளை குளிர்விப்பதை விரும்பாத வெளியுறவு அமைச்சகம். இது திடீரென்று மற்றும் மிகவும் கடினமாக "பங்காளிகளுடன்" சூழ்ச்சி செய்யத் தொடங்கியது, அதன் ஊழியர்கள் நீண்டகாலமாக நிறுவப்பட்ட அரை-அரசியல் - அரை-பொருளாதார இணைப்புகள் மற்றும் திட்டங்களை இழக்கத் தொடங்கினர், அவர்களின் வசதி மிகவும் கடுமையாக சீர்குலைந்தது. ரஷ்யா மற்றும் OSCE இன் மத்தியஸ்தத்தின் மூலம் போராளித் தலைவர்களுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முதல் சந்திப்புகளில் ஒன்றை மீண்டும் கூறுவது எனக்கு நினைவிருக்கிறது. உக்ரைனுக்கான ரஷ்ய தூதர் ஜுராபோவை உக்ரைனின் பிரதிநிதி என்று நம்பிக்கையுடனும் உண்மையுடனும் பல தளபதிகள் அதன் முடிவுகளை அறிவித்ததால், அவரது சொல்லாட்சி மற்றும் நடத்தை மிகவும் உக்ரேனிய சார்புடையதாக இருந்தது. இந்த வரிசையில் பாராளுமன்ற மற்றும் மந்திரி இலாகாக்களைக் கொண்ட பெரிய வணிகர்களும் இருந்தனர், உக்ரேனிய சொத்துக்களில் முழுமையாக முதலீடு செய்த வங்கியாளர்கள் ...
சுர்கோவ் தனது கருத்துடன் எங்கோ இருந்தார். ஆனால் அவர்கள் அனைத்திலும், இந்த சிக்கலை எப்படியாவது தீர்க்க சுர்கோவ் மட்டுமே மேற்கொண்டார், அவர் அதை எப்படி செய்தார், இதை நான் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் பார்த்திருக்கிறேன். மோசமாக? சரி, நிச்சயமாக அது மோசமானது! சிறப்பாக இருந்திருக்க முடியுமா? எடுத்துக்காட்டாக, எல்லோச்ச்கா தி ஓக்ரஸ் மற்றும் வாண்டர்பில்ட் இடையேயான உறவின் மாதிரியைப் பின்பற்றி, சுய-நியாயப்படுத்துதல் மற்றும் அரசியல் ஊக்குவிப்புக்காக சுர்கோவை விமர்சிக்கத் தேர்ந்தெடுத்த கிர்கின், சந்தேகத்திற்கு இடமின்றி சிறப்பாகச் செய்திருக்க முடியும். எப்படி சரியாக? எப்படியோ... எப்படி என்று எனக்குத் தெரியவில்லை, ஆனால் என்னால் எப்படியோ முடியும். கண்டிப்பாக முடியும். இல்லையெனில் எப்படி இருக்க முடியும்? இது கடினம் அல்ல, நான் "ஸ்லாவியன்ஸ்கை விட்டுக்கொடுக்க மாட்டேன்" 65 என்ற அதிகாரியின் வார்த்தையைக் கொடுத்து வைத்திருப்பதை விட இது மிகவும் எளிதானது.
அல்தாயில் கூட்டம் முடிவடைகிறது. என்னையும் ஒலெக் பெரேசாவையும் தனித்தனியாகப் பேசுமாறு சுர்கோவ் கேட்கிறார். நான் கொஞ்சம் பதற்றம் அடைகிறேன். கரமனாக நடிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் உரையாடல் எதிர்பாராத நேர்மறையான தன்மையைப் பெறுகிறது. குடியரசில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதில் சுர்கோவ் ஆர்வமாக உள்ளார். பின்னர் அவர் அதைப் பற்றி யோசித்து கூறுகிறார்: “நான் உங்களிடம் மிகவும் கெஞ்சுகிறேன். நான் சும்மா கேட்கிறேன். தலைவர் மற்றும் புதிய குடியரசு நாடாளுமன்றத்தின் தேர்தல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இங்கு குறைந்தபட்சம் உறவினர் ஒழுங்கு தோன்றுவதற்கு, ஒருவித மத்திய அதிகாரம் உருவாக்கப்படுவது அவசியம். இதுவரை அது வெறும் பெயர்தான். என்ன நடக்கிறது என்பதில் தலையிட வேண்டிய அவசியமில்லை, அது நடக்கும்போது போகட்டும். ஆனால் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது." நான் நிம்மதிப் பெருமூச்சு விடுகிறேன். சொல்லப்பட்டவை தலைப்பில் எனது எண்ணங்களுடன் முற்றிலும் ஒத்துப்போகின்றன.
எதிர்காலத்தில், தேர்தல்களின் போது ஒழுங்கை உறுதிப்படுத்துதல் மற்றும் பராமரித்தல் ஆகியவற்றின் தொழில்நுட்ப சிக்கல்களைத் தீர்ப்பதில் Surkov உதவி வழங்கும்.
சுர்கோவ் பற்றி எழுதுவது எப்படி? முதலில், அவரது குறிப்பு திட்டமிடப்படவில்லை. ஆனால் முதிர்ச்சியடைந்த பிரதிபலிப்பில், விளக்கம் ஒரு வளைந்த தோற்றத்தைப் பெறுகிறது என்பது தெளிவாகத் தெரிந்தது - எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த நபரின் சூழ்நிலையில் செல்வாக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் இன்றும் உள்ளது, மேலும் அவர் இல்லாமல் என்ன நடக்கிறது என்பதை விவரிப்பது உண்மையிலிருந்து வெகுதூரம் செல்வதாகும். . மறுபுறம், எந்த வடிகட்டப்பட்ட நேர்மறை மற்றும் எதிர்மறையானது எப்போதும் ஒரு பக்கம் அல்லது மற்றொரு பக்கச்சார்பான குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தும். மூன்றாவது பக்கத்தில் (சரி, ஆம், மூன்றாவது உள்ளது! - அது மட்டுமே சரியானது), நீங்கள் உண்மையை விவரிக்க முயற்சித்தால், உங்களுக்குத் தெரிந்தபடி அதை முன்வைக்க வேண்டும். சுர்கோவ் ஒரு வழக்கறிஞராக இருப்பது அர்த்தமற்றது; ஸ்டீரியோடைப்களின் முழு நீண்ட கால மற்றும் பல டன் சுமையை மாற்றியமைப்பது சாத்தியமற்றது, குறிப்பாக அவற்றில் சில நியாயமானவை என்பதால், ஆனால் சுர்கோவுக்கு எனது பாதுகாப்பு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் தன்னைப் பார்த்தவற்றின் ஒரு பகுதியை விவரிக்க வேண்டும்.
சுர்கோவ் உலகளாவிய செயல்முறைகளில் அவரது மகத்தான பங்கிற்காக ஆர்வத்தைத் தூண்டினார். நவீன ரஷ்யாவின் புத்திசாலித்தனமான அதிகாரி என்ற நற்பெயரைப் பயன்படுத்தி, அவர் பொருத்தமான தோற்றத்தை உருவாக்கினார். மெல்லிய, பொருத்தம், பியானோ கலைஞரின் நீண்ட மெல்லிய விரல்கள் மற்றும் முரண்பாடான பார்வையுடன், எப்போதும் இளமையாக இருக்கும் வகையிலிருந்து, நரைத்த தலைமுடியைத் தொட்டாலும், வலிமிகுந்த தனிமையான மனிதனின் புத்திசாலித்தனமான கண்களுடன், அவர் தொடர்ந்து தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை இயக்கினார். அவர் சமூக பரிசோதனைகளை அமைக்க விரும்பினார், மேலும் சுவாரஸ்யமான சூழ்நிலைகளை உருவாக்குவதன் மூலம், வரலாற்றாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்துகொள்வார்கள் என்பதைப் பார்க்கவும். அவர் மனித நாடகத்தில் வெளிப்படையான மகிழ்ச்சியைப் பெற்றார்.
மரப்பெட்டிகளில் தைக்கப்பட்டவர்களில், தரநிலைகளின் கட்டமைப்பிற்குள் தைக்கப்பட்டவர்களில், அல்லது மாறாக, சர்வ வல்லமையாலும் அலட்சியத்தாலும் சிதைந்து, நாற்காலி சண்டைகளின் ஒளிவிலகலால் போதையில், இந்த ரஷ்ய மேரி-ஆன்டோனெட்டுகள், தங்கள் சொந்த கோட்பாடுகளிலும் கற்பனைகளிலும் சிக்கிக் கொண்ட கொடூரமான பேச்சாளர்கள். உண்மையில் இருந்து முற்றிலும் விவாகரத்து, பல்வேறு அதிகார மையங்களின் பல பரிமாண நலன்களின் கண்மூடித்தனமான, சோம்பேறி மற்றும் பெரும்பாலும் வெறுமனே முட்டாள், நேர்த்தியான மற்றும் சகிப்புத்தன்மையுடன் ஃபேஷன் பிராண்டுகளின் சூட்களை அணிய கற்றுக்கொண்டார், ஆனால் முதுகெலும்பு மற்றும் தொழில் கொந்தளிப்பின் காயங்களிலிருந்து ஆபத்துக்களை அறிந்தவர்கள் அதிகப்படியான செயல்பாடு, "விளையாட்டின் விதிகளுக்கு" பழக்கமானது, இது பெரும்பாலும் முதலாளியின் உதைக்கு ஆட்சேபனையின் அனுமதிக்காத தன்மையைக் கொண்டுள்ளது, அவரது நீதியைப் பொருட்படுத்தாமல், அவர் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் "அனைத்து ஆடைகளையும் அணிய வேண்டும்" என்று உள்ளுணர்வாகப் பயிற்சி செய்கிறார். சாம்பல், நிழலில் இருங்கள், முன்முயற்சியைக் காட்டாதீர்கள்”, நாட்டின் நலன்களைப் பாதுகாப்பதில் தங்களுக்கு ஏற்பட்ட வெட்கக்கேடான தோல்வியை வெளிப்படையானது அல்ல, எனவே நீண்டகால வெற்றி என்று விளக்கும் திறமையை அற்புதமாக தேர்ச்சி பெற்றவர்கள், பெரும்பாலும் தங்கள் முக்கிய நோக்கத்தைக் கண்டவர்கள். "சா-சா-மேக்கர்" மற்றும் "ஹவுலர்" என்ற உன்னதமான பணி சிறப்புகளை திறமையாக தேர்ச்சி பெற்ற சேவையில், ஒரு விஷயத்தைச் சொல்வது, இன்னொன்றைச் செய்வது மற்றும் அதிகாரிகளை வேறு ஏதாவது நினைப்பது போன்ற ஸ்கிசோஃப்ரினிக் கலையை மிகச்சரியாகப் புரிந்துகொண்டவர், அத்தகைய ஒரு சிறந்த வேட்பாளர். "மழைத்துளிகளுக்கு இடையே வறண்டு ஓடுவது", சம்பந்தப்பட்ட அனைவரின் சாபங்களுக்கும் மின்னல் கம்பியாக இருக்க, அலுவலகக் கூட்டங்களில் மட்டுமல்லாது, களத்தில் இருப்பவர்களுடன் பேசும் திறன், சிலர் மூக்கைத் தேய்த்துக்கொள்வார்கள். அனைத்து தரப்பு மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு விரோதத்தை ஏற்படுத்தும் முடிவுகளை உருவாக்க, எடுக்க மற்றும் ஊக்குவிக்கும் எந்தவொரு குற்றத் தொலைக்காட்சி நிகழ்ச்சியும், ஆனால் அவர்களின் மாற்றுகளில் ஏதேனும் மாநில நலன்களுக்கு பல மடங்கு தீங்கு விளைவிக்கும், அதே நேரத்தில் மூத்த நிர்வாகத்தின் மத்தியில் போதுமான அதிகாரமும் நம்பிக்கையும் உள்ளதா? அத்தகைய அதிகாரியை நான் அறிந்திருக்கவில்லை.
அவரது செப்டம்பர் வருகையின் போது டொனெட்ஸ்க், சுர்கோவ் மற்றும் அவரது பரிவாரங்கள் DPR MGB சிறப்புப் படைத் தளத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு தொகுப்பாளினியாக, நான் காலையில் வந்து, சிறப்பு விருந்தினர்களுடன் சாதாரணமாக உரையாட முடியும். குறிப்பாக, நான் இப்போது பங்கேற்கும் செயல்முறையின் மேலும் மேம்பாடு குறித்து என்னைப் பற்றிய கேள்விகளைக் கேட்பேன். பயணத்தின் தொடக்கத்தில் மிகவும் தெளிவாக இருந்தது, ஆனால் அந்த உரையாடல் ஏற்கனவே மிகவும் மங்கலாகிவிட்டது என்ற எண்ணத்திற்காக நான் டான்பாஸுக்கு வந்தேன். நான் கேள்விகளைக் கேட்கிறேன், பதில்களைப் பெறுகிறேன். அவை என்னை திருப்திப்படுத்துகின்றன என்று சொல்ல முடியாது. அவர்கள் என் உரையாசிரியரையும் திருப்திப்படுத்தவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் நிலைமை தெளிவாகிறது, மேலும் முன்வைக்கப்பட்ட வாதங்களை நான் எதிர்க்க எதுவும் இல்லை.
பிப்ரவரி 2015 முதல் பாதியில், சுர்கோவ் மீண்டும் டொனெட்ஸ்க்கு வந்தார். அவர் பொறுப்பான புதிய மின்ஸ்க் ஒப்பந்தங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்க்க அவரே முடிவு செய்தார். அவரது வருகையின் போது, தளபதிகள் மீண்டும் அவரை தங்களுக்குள் ஒரு மோதலுக்கு இழுக்க முயன்றனர், அவரது தலைப்பு அமைதி என்றும் போருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உயர் தலைவரின் சலிப்பான வார்த்தைகள் இருந்தபோதிலும். இருப்பினும், அமைதி உள் ஸ்திரத்தன்மையையும் முன்வைத்தது, எனவே எதிரி நகரத்திற்குள் நுழைய முயற்சிக்கும் போது கோடகோவ்ஸ்கியின் போதிய நடவடிக்கைகள் மற்றும் தலைப்பில் கோடகோவ்ஸ்கியின் பதில் பார்வை பற்றிய ஜார்ஸின் புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில், நிலைமையைப் புரிந்துகொள்வது அவசியம். ஆனால் ஆர்வமுள்ள தரப்பினரைக் கேட்பதற்குப் பதிலாக, அனைவரின் தீவிர ஆட்சேபனைகளையும் மீறி, ரஷ்ய ஜனாதிபதி உதவியாளர் வெறுமனே சம்பவம் நடந்த இடத்திற்குச் சென்றார். அவருக்கு ஏதாவது நடந்திருந்தால், அது எல்லோருக்கும் அதிகமாகத் தோன்றியிருக்காது, ஆனால் அவர் இன்னும் சென்றார். முதலாவதாக, டொனெட்ஸ்க் விமான நிலையத்தின் புறநகரில் உள்ள "ஒன்பது" கட்டிடம். அரிதான பீரங்கி வெடிப்புகளின் கீழ், Givi மற்றும் Motorola நிலைமையை தெரிவிக்கின்றன. அவர்கள் தங்களால் இயன்றவரை அறிக்கை செய்கிறார்கள்...
பின்னர் நாங்கள் வெடித்த புட்டிலோவ்ஸ்கி பாலத்தின் தளத்திற்குச் செல்கிறோம், இது பிரச்சினையின் சிக்கல்களில் ஒன்றாகும். நான் ஏற்கனவே இங்கு வந்திருக்கிறேன், நிலைமை நன்கு தெரியும். Krasnoarmeysk மற்றும் Avdeevka ஒரு பெரிய அடையாளம் உங்கள் கண் பிடிக்கிறது. அருகில் மின்விளக்குக் கம்பங்கள் உள்ளன. உடைந்த பாலம் பல கார்களை மூடியது. பாலத்தின் முன் இன்னும் இரண்டு உடைந்த, சூட் மூடிய கார்கள் நிற்கின்றன. பழைய வெள்ளை சோவியத் Zaporozhets குறிப்பாக விஷயங்கள் மற்றும் அருகில் சிதறி பல குழந்தைகள் பொம்மைகள் பின்னணியில் தவழும் தெரிகிறது. எல்லா இடங்களிலும் தீ மற்றும் வெடிப்புகளின் தடயங்கள் உள்ளன. வெற்று மரங்களின் கிளைகள், வெடித்த அலையால் உடைந்த கிளைகள், சிதறிய கார் டயர்கள் ஆகியவற்றின் பின்னணியில் அழுக்கு பனி கலந்த பிரிட்ஜ் துணி துண்டுகள், நீங்கள் எவ்வளவு சூடாக உடை அணிந்திருந்தாலும் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்.
டொனெட்ஸ்க், புட்டிலோவ்ஸ்கி பாலம் வெடித்தது
சுர்கோவ் பாலத்தை ஆய்வு செய்கிறார், அதன் பிறகு நாங்கள் அனைவரும் கார்களுக்கு செல்கிறோம். இந்த நேரத்தில், தூரத்திலிருந்து, கொழுத்த கொசுக்களைப் போல மோர்டார்கள் சிணுங்கத் தொடங்குகின்றன. ஒரு குளிர்கால நாளின் பொது அமைதியில், ஒரு அழுக்கு பனி சாலையில் அடிச்சுவடுகளின் அடியில், அட்ஜுடண்ட் ஜாகர்சென்கோ செமியோன் தெளிவாக "கீழே இறங்கு!" உடன் வரும் போராளிகளின் வளைவு மீண்டும் மீண்டும் பயிற்சி பெற்ற நிலைகளில் விழுகிறது, சுர்கோவின் உதவியாளரும் தரையில் அழுத்துகிறார். சுர்கோவ் தலையை சாய்த்து ஆர்வத்துடன் சுற்றிப் பார்க்கிறார். செமியோனின் முட்டாள்தனமான முன்முயற்சிக்காக ஓலெக் பெரேசா அவரைக் கண்டிக்கிறார் - சுரங்கங்கள் எங்கள் திசையில் பறக்கவில்லை என்பது ஒலியிலிருந்து தெளிவாகிறது. உதவியாளர் சாக்கு கூறுகிறார்கள்: நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் கிளம்புகிறோம்.
...டான்பாஸை விட்டு வெளியேறிய பிறகு, செர்ஜி அக்செனோவ் கலந்துகொள்ளும் ஒரு நிகழ்வில் என்னைக் காண்பேன். சுர்கோவ் அறைக்குள் நுழையும் போது, அக்செனோவ் கேலி செய்வார்: "சரி, இதோ, நோவோரோசியாவின் முக்கிய கசிவு செய்பவர்," அதற்கு சுர்கோவ் சோர்வுடன் சிரித்து பதிலளிப்பார்: "சரி, ஆம்... நான் தான்... நான் எல்லாவற்றையும் வடிகட்டுகிறேன். ."
 
போரின் விளிம்பில்
- தோழர் அமைச்சரே, என்னை அறிக்கை செய்ய அனுமதியுங்கள்?!
ஃபிட், நல்ல தாங்குதலுடன், முறையான உடையில், முன்னாள் SBU செயல்பாட்டாளர்களின் குழுவைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, இப்போது எங்கள் பொதுவான காரியத்தில் உண்மையாக ஈடுபட்டு, என் முன் நீட்டினார், அவருடைய எல்லா நடத்தையிலும் நல்ல செய்தியை விளக்கினார்.
- அறிக்கை.
"நாற்பத்தொன்பது எதிரி துருப்புக்கள் ஏற்கனவே எங்கள் துண்டுப்பிரசுரங்களுடன் கடந்துவிட்டன, அவர்களில் பன்னிரண்டு அதிகாரிகள்!" மற்றும் செயல்முறை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது!
தாக்குதல் என்பது ஒரு ஆக்கபூர்வமான கேள்வி. முற்றிலும் இராணுவக் கூறுகளுக்கு கூடுதலாக, விடுவிக்கப்பட்ட பிரதேசத்திலும் போர் நடவடிக்கைகளின் போதும் சிறப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன.
Debaltsevo அருகே, இந்தப் போரில் முதன்முறையாக, போர் நிலைமைகளில் எங்கள் பிரச்சாரத் திறன்களை நாங்கள் சோதித்தோம்.
பிப்ரவரி 12, 2015 அன்று, எனது துணை அதிகாரிகளின் முன்முயற்சியின் பேரில், டி-30 ஹோவிட்ஸருக்கான முதல் 20 122 மிமீ பிரச்சாரக் குண்டுகளை வீசினோம் (ஒவ்வொன்றும் 500 துண்டு பிரசுரங்களை வைத்திருக்கிறது). துண்டுப் பிரசுரங்களில், உக்ரேனிய வீரர்களுக்கு Debaltseve cauldron மூடப்பட்டபோது அவர்களின் நிலையின் தீங்கு விளைவிக்கும் தன்மையை நாங்கள் விளக்கினோம், மேலும் எதிர்க்க வேண்டாம், அவர்களின் நிலைகளை விட்டுவிட்டு சரணடையுமாறு பரிந்துரைத்தோம். எதிர்காலத்தில் இந்த செயல்களின் முடிவுகளைப் பார்ப்போம். அவர்கள் மிகவும் நேர்மறையாக இருந்தனர்.
எங்களுடன் சண்டையிடும் எதிரியின் நாசவேலை நடவடிக்கைகள் குறித்து மிகவும் குறிப்பிட்ட சமிக்ஞைகள் இருந்தன. எடுத்துக்காட்டாக, 2014 ஆம் ஆண்டின் இறுதியில், சட்ட அமலாக்க நிறுவனங்களின் செயல்பாட்டுப் பிரிவுகள் ஒரு குறிப்பிட்ட கமில் வாலெடோவ் மற்றும் அவரது கூட்டாளர் பற்றிய தகவல்களை “மலையேறுபவர்” என்ற அழைப்பு அடையாளத்தின் கீழ் உருவாக்கிக்கொண்டிருந்தன.
சரணடைய அழைப்பு விடுக்கும் உக்ரேனிய வீரர்களுக்கு DPR துண்டுப் பிரசுரங்கள்
இந்த நபர்கள் குறிப்பாக ஆபத்தான நாசகாரர்களாக உயர் மட்ட பயிற்சியுடன் வகைப்படுத்தப்பட்டனர், எதிரியின் சிறப்புக் குழுவிற்கு தலைமை தாங்கினர். உக்ரைனின் உள்நாட்டு விவகார அமைச்சின் "Dnepr-1" இன் பிராந்திய பாதுகாப்பு பட்டாலியனின் டொனெட்ஸ்க் நிறுவனத்தின் நாசவேலை மற்றும் உளவு குழு எண் ஐந்தில் இருந்து அவர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர். உக்ரேனியப் பக்கத்தில் சண்டையிடும் டொனெட்ஸ்க் குடியிருப்பாளர்களால் உருவாக்கப்பட்டதால் இந்த குழுவிற்கு இந்த பெயர் இருந்தது.
வலெடோவ் ஒரு உள்ளூர் மற்றும் நகரத்தை நன்கு அறிந்திருந்தார். தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் ஒழுங்கமைக்க வேண்டியிருந்தது. பதுங்கியிருந்து எந்த முடிவையும் தரவில்லை, எதிரி வெளியேறினார், ஆனால் அவரால் தனது குற்ற நோக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லை.
உக்ரேனிய சட்ட அமலாக்க அதிகாரிகளின் நனவான விலகல்களுக்கு மேலதிகமாக, சூழ்நிலைகள் மற்றும் அவர்களின் சொந்த நோயியல்களின் செல்வாக்கின் கீழ், பொதுவான குழப்பத்தைப் பயன்படுத்தி, முன்பக்கத்தின் வெவ்வேறு பக்கங்களில் தங்களைக் கண்டுபிடிக்க முயன்றவர்களும் இருந்தனர். எடுத்துக்காட்டாக, டிசம்பர் 2014 இல், உக்ரேனிய ஆயுதப் படைகளின் Dnepr-1 பட்டாலியனின் ஒரு பகுதியாக DPR இன் குடிமக்களுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஒரு உத்தியோகபூர்வ கூட்டத்தில் MGB அதிகாரிகள் DPR பொது வழக்கறிஞர் அலுவலகத்தின் ஒரு ஊழியரைத் தடுத்து வைத்தனர். .
தேசியவாதம் மற்றும் மேற்கத்தியமயமாக்கல் ஆகியவை உக்ரைனின் மற்ற பகுதிகளை விட குறைந்த அளவில் இருந்தாலும், டான்பாஸையும் விட்டுவைக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம்.
வலதுசாரி தேசியவாத அமைப்புகள் டொனெட்ஸ்கில் உருவாக்கப்பட்டன மற்றும் போருக்கு முன் செயல்பட்டன (அல்ட்ராஸ், VO "ஸ்வோபோடா", MOO "Sokol", OO "வலது பிரிவு", "உக்ரைனின் தேசபக்தர்", NGO "Trizub", VO "Batkivshchyna", முதலியன. பி.), அதன் உறுப்பினர்கள் பின்னர் எதிரி பட்டாலியன்களில் சேர்ந்தனர், மற்றும் "ஷாக்டெர்ஸ்க்" (பின்னர் டிமிட்ரி கோர்ச்சின்ஸ்கியின் "செயின்ட் மேரி", "டொர்னாடோ", "ஒடெசா") போன்றவை கிட்டத்தட்ட முழுமையாக முடிக்கப்பட்டன. ஸ்ட்ரெல்கோவ் விடுவிக்கப்பட்ட பிறகு, உக்ரேனிய பட்டாலியன் "ஸ்லாவியன்ஸ்க்" உருவாக்க முயற்சிகள் நடந்தன.
இந்த அமைப்புகளின் செயல்பாட்டாளர்கள், நிகழ்வுகள் வெடித்தபின் உக்ரைன் பிரதேசத்திற்குச் செல்லவில்லை, டிபிஆர் பாதுகாப்புப் படையினரால் துன்புறுத்தப்படுவார்கள் என்று பயந்து, இருப்பினும் தங்கள் நடவடிக்கைகளை இணையத்திற்கு மாற்றினர் (மன்றங்களில் தீவிரமான தகவல்களை விநியோகித்தல், டிபிஆர் ஆயுதம் ஏந்திய இடங்களைப் பற்றி புகாரளித்தல். படைகள், முதலியன).
இருப்பினும், அதே நேரத்தில், போருக்கு முந்தைய நிலைமைகளில் இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒரு தெளிவான குறிகாட்டியாகவும், மேலும் நிலைப்பாட்டின் திசையனாகவும் இல்லை, இருப்பினும், நிச்சயமாக, அது நிபந்தனைகளையும் முன்நிபந்தனைகளையும் உருவாக்கியது.
எடுத்துக்காட்டாக, புதிய நிலைமைகளில் டொனெட்ஸ்கின் VO "சுதந்திரம்" இன் கலினின் மாவட்ட அமைப்பின் தலைவர், உக்ரேனிய தரப்பினரால் தனது நகரத்தின் ஷெல் தாக்குதலைக் கவனித்து, தனது உலகக் கண்ணோட்டத்தை மாற்றி, DPR க்கு விசுவாசத்தை நிரூபித்தார்.
மாறாக, VO ஸ்வோபோடாவின் ஷக்தர்ஸ்கி மாவட்ட அமைப்பின் தலைவர் யூரி கோண்ட்ராடியேவ் உக்ரைனின் ஆயுதப் படைகளின் பிராந்திய பாதுகாப்பு பட்டாலியன்களில் ஒன்றில் செயலில் உறுப்பினரானார். ஒரு தேசியவாத அமைப்பின் சமமான பதவிகளில் இருவர். தேர்வுக்கான சமமான நிபந்தனைகள். ஆனால் தேர்வு நேர்மாறானது. உள்நாட்டுப் போரின் மரபுகளில் ஒன்று.
ஷக்தார் கிளப்பின் கால்பந்து ரசிகர்கள், பெரும்பாலும் டொனெட்ஸ்கிலிருந்து எல்விவ் நகரை விட்டு வெளியேறினர், மேலும் "பிராந்திய பாதுகாப்பு" என்று அழைக்கப்படும் உக்ரேனிய பட்டாலியன்களில் சேர்ந்தனர்.
பின்னர், அவர்களில் சிலர் திரும்பி வரத் தொடங்கினர். நிச்சயமாக, வருகை நல்லது என்று பலர் உணர்ந்தனர், ஆனால் வீடு சிறந்தது. ஆனால் உக்ரேனிய சிறப்பு சேவைகள் டிபிஆர் நகரங்களில் நிரந்தர வதிவிடத்திற்குத் திரும்பும் "வலதுசாரி" அமைப்புகளின் ஆர்வலர்களை உளவு மற்றும் நாசகார நடவடிக்கைகளை மேற்கொள்ள பயன்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் நன்கு புரிந்துகொண்டோம்.
- செர்ஜி, நீங்கள் இதை உருவாக்கவில்லையா? சரி, என்ன மஸ்யான்யா?! - ஓவல் கொம்பு-விளிம்பு கண்ணாடி மற்றும் ஒரு பழைய, க்ரீஸ் ஆனால் கவனமாக இஸ்திரி செய்யப்பட்ட உடையில் ஒரு வயதான எம்ஜிபி புலனாய்வாளர் தனக்காக தேநீருடன் கோப்பை வைத்திருப்பவர்களுக்கும், எல்வோவில் இருந்து கைப்பற்றப்பட்ட மேற்கத்திய நாட்டவருக்கும் ஒரு உன்னதமான குறுகிய முக்கோண நீளமான முகத்துடன், அது மற்றும் ஆந்தையின் மீது வரையப்பட்ட மெல்லிய மீசையுடன் - வட்டமான, ஆச்சரியமான கண்கள் போன்ற, ஒரு குறுகிய அழுக்கு உருமறைப்பு உடையணிந்து, கீறல் மற்றும் சில்லுகள் விசாரணை மேசையில் அமர்ந்து, கையால் அறிக்கையை எழுதுவதைத் தொடர்ந்தார்.
- Dyakuyu... ஒருவேளை நீங்கள் மனிதனுக்குள் சில உணர்வை கொண்டு வரவில்லையா? இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், செரியோகா. பின்னர் யோகோவை சித்திரவதை செய்யுங்கள்.
இராணுவப் பிரிவு 3004 இன் மற்றொரு படைவீரர், எல்விவ் பிராந்தியத்தின் சோலோச்செவ் நகரம், "குடிசையில்" (டிபிஆர் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இராணுவப் பொலிசார் இருந்த SBU கட்டிடமாக) சிறைபிடிக்கப்பட்டார்.
"மஸ்யான்யா" என்ற அழைப்பு அடையாளம் கொண்ட ஒரு பெண் உண்மையில் பட்டாலியனில் பணியாற்றினார் என்ற தகவலை அவர் உறுதிப்படுத்தினார். அவர் ஜூனியர் லெப்டினன்ட் மரியா அலெக்ஸாண்ட்ரோவ்னா கொன்யுகோவா ஆவார். அவர் லெப்டினன்ட் கர்னல் விளாசென்கோ வியாசெஸ்லாவ் விக்டோரோவிச்சின் (அழைப்பு அடையாளம் “ஃபிலின்”) தலைமை அதிகாரிக்கு நெருக்கமாக இருந்தார் மற்றும் அவரது தனிப்பட்ட வழிமுறைகளை நிறைவேற்றினார்.
உக்ரேனிய இராணுவ வீரர்களுடன் வகுப்புகளை நடத்தும் அமெரிக்க பயிற்றுவிப்பாளர்களின் குழுவிற்கு இந்த பெண் நியமிக்கப்பட்டார் என்பதில் எங்கள் ஆர்வம் இருந்தது. அமெரிக்கர்களை தொழில்முறை இராணுவ வீரர்கள் என்று கருதுவதற்கு எல்லா காரணங்களும் இருந்தன.
அமெரிக்க மற்றும் பிற மேற்கத்திய கூலிப்படையினரைத் தவிர, பல ஸ்லாவிக் சகோதரர்களும் எங்களுக்கு எதிராக போராடினர். துரதிர்ஷ்டவசமாக, பெலாரசியர்கள் ஏராளமானவர்கள். "பஹோனியா" மற்றும் "ஜாகுவார்" பிரிவுகள் சுயாதீன குழுக்களாக உருவாக்கப்பட்டன. அசோவ், டான்பாஸ் மற்றும் ஐடார் பட்டாலியன்களில் பல பெலாரசியர்கள் இருந்தனர். கால்பந்து ரசிகர்களின் சூழல் தனித்து நின்றது.
கைதிகளுடன் பணிபுரியும் போது, பீரங்கிகளின் உளவியலில் நான் குறிப்பாக ஆர்வமாக இருந்தேன். அவர்களால் தான் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். பள்ளிகள், குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தியது அவர்கள்தான். அதனால் அவர்களில் சிலரிடம் தனிப்பட்ட முறையில் பேச முயற்சித்தேன்.
நான் ஒடெசா பிராந்தியத்தை நன்கு அறிந்திருந்தேன் என்ற உண்மையை கணக்கில் எடுத்துக்கொண்டு, எனது அன்றாட வேலைகளுக்கு மேலதிகமாக, எனது இலக்கு ஆர்வமாக 28 வது ஒடெசா இயந்திரமயமாக்கப்பட்ட படைப்பிரிவைத் தேர்ந்தெடுத்தேன். படைப்பிரிவு கிட்டத்தட்ட முற்றிலும் ஒடெசா குடியிருப்பாளர்களால் பணியாற்றப்பட்டது, நிகோலேவ் பிராந்தியத்தில் வசிப்பவர்கள், எங்களுக்கு எதிராக தீவிரமாக போராடினர், மிக முக்கியமாக, கணிசமான அளவு பீரங்கிகளைப் பயன்படுத்தினார்கள்.
பிரிகேட் முன்பு Odessa Chabanka பகுதியில் நிறுத்தப்பட்டது,66 கடற்கரைகளில் ஒன்றில் நான் ஓய்வெடுக்க விரும்பினேன். அக்டோபர் 12, 2014 முதல், இது டிபிஆரின் உக்ரேனிய கட்டுப்பாட்டில் உள்ள கிராஸ்னோர்மெய்ஸ்கி மாவட்டத்தில் கிராஸ்னோய் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது மூன்று பேட்டரிகள் கொண்ட ராக்கெட் பிரிவு, சுமார் ஆயிரம் காலாட்படை பிரிவு மற்றும் ஐநூறு வீரர்களைக் கொண்ட உளவுப் பிரிவு ஆகியவற்றைக் கொண்டிருந்தது. மொத்தத்தில் சுமார் மூவாயிரம் இராணுவ வீரர்கள் படைப்பிரிவில் இருந்தனர்.
கர்னல் லெஷ்சின்ஸ்கி மற்றும் உக்ரைனின் ஆயுதப் படைகளின் 28 வது ஒடெசா இயந்திரமயமாக்கப்பட்ட படைப்பிரிவின் பிற தலைவர்கள், டொனெட்ஸ்க் ஷெல் தாக்குதலில் பங்கேற்கின்றனர்.
நான் கைதிகளுடன் பேசினேன், எனக்கு ஆர்வமுள்ள கேள்விகளுக்கு ஏமாற்றமளிக்கும் பதில்களைக் கண்டேன்.
உக்ரேனில் மிகவும் வீரமிக்க பிரிவுகளில் ஒன்றாகக் கருதப்பட்ட இராணுவப் பிரிவின் நிலைமை, எதிரியின் ஆயுதப் படைகளின் பொது விவகாரங்களை பிரதிபலித்தது.
இந்த படைப்பிரிவுக்கு வியாசஸ்லாவ் லெஷ்சின்ஸ்கி கட்டளையிட்டார், உக்ரேனிய இராணுவ வழக்கறிஞர் அலுவலகம் பின்னர் விண்ணப்பங்களை இழந்ததாக குற்றம் சாட்டியது, இதன் காரணமாக உருவாக்கம் பொருட்கள் இல்லாமல் விடப்பட்டு தன்னார்வலர்களின் உதவியுடன் உயிர்வாழத் தொடங்கும் மற்றும் மக்களைக் கொள்ளையடிக்கும்.
மேலும். சமீப காலம் வரை ஹீரோ என்று அழைக்கப்பட்ட லெஷ்சின்ஸ்கி தன்னார்வ உதவியை விற்றதாக உக்ரேனிய ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர்.
உக்ரைனின் ஆயுதப் படைகளின் 28 வது ஒடெசா இயந்திரமயமாக்கப்பட்ட படைப்பிரிவின் டொனெட்ஸ்க் மீது ஷெல் தாக்குதல் முடிவுகள்
எதிர்காலத்தில், உக்ரைனில் உள்ள இந்த படைப்பிரிவின் மூத்த அதிகாரிகளுக்கு எதிரான கிரிமினல் வழக்குகள் பரவலாக மாறும். உக்ரைனில் "பிரிவினைவாத பிரதேசத்திற்குள் கடத்தலை எளிதாக்குதல்" என்று அழைக்கப்படும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ஹ்ரிவ்னியா லஞ்சத்திற்காக மிகவும் போர் பட்டாலியன்களில் ஒன்றின் தளபதியை தடுத்து வைத்திருப்பது மிக உயர்ந்த சுயவிவரங்களில் ஒன்றாகும்.
பணியாளர்கள் மத்தியில் நிலைமை முற்றிலும் மோசமடைந்தது. மொத்த குடிப்பழக்கம், இதன் காரணமாக உக்ரேனிய ஆயுதப்படைகளில் "அவதாரங்கள்" என்ற சொல் தோன்றியது - ஆல்கஹால் பின்பற்றுபவர்களின் சிறப்பியல்பு நீலத்தன்மைக்காக. வழக்கமான கொள்ளை வழக்குகள். தொடர்ந்து வெளியேறுதல், தப்பிக்க முடியாதவர்கள் அல்லது நீண்ட நேரம் மருத்துவமனைக்குச் செல்ல முடியாதவர்கள் மட்டுமே சேவை செய்ய முடியும். ஆகஸ்ட் 25, 2014 அன்று மட்டும் 57 பேர் தப்பியோடினர்.
நான் குறிப்பாக ஜெட் பிரிவில் ஆர்வமாக இருந்தேன். அவரது பட்டதாரிகள் டொனெட்ஸ்கில் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். கைதிகளின் கணக்கெடுப்பு பின்வருவனவற்றைக் காட்டியது. பிரிவு மூன்று பேட்டரிகளைக் கொண்டிருந்தது. அதன் பின்னர் லெப்டினன்ட் கர்னல் விட்டலி பிலென்கி தலைமை தாங்கினார். இதையொட்டி, அந்த நேரத்தில் முதல், முக்கிய பேட்டரி கேப்டன் ஒலெக் விளாடிமிரோவிச் மார்ச்சென்கோ தலைமையிலானது. மொத்த இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 150 பேர், 12 GRAD-BM-21 ராக்கெட் லாஞ்சர்கள் (தலா 40 கட்டணம்).
உதாரணமாக, நான் டிசம்பர் 2014 வாரத்தை எடுத்து எதிரி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஆய்வு செய்தேன். முதல் பேட்டரி டிசம்பர் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நான்கு BM-21 களில், இருட்டில் தீப்பிடித்தது.
வேலைநிறுத்தத்தின் கொள்கை நிலைமையைப் பொறுத்து தெளிவாக வேறுபட்டது. அல்லது DPR ஆயுதப் படைகளின் சாத்தியமான இருப்பிடத்தின் குறிப்பிட்ட ஆயங்களை அவர்கள் தாக்கினர். இதுபோன்ற பல சூழ்நிலைகள் இல்லை, மற்றும் இருந்தால், ஆயத்தொலைவுகள் முக்கியமாக படைப்பிரிவின் உளவுத்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டன. உக்ரேனிய போராளிகள் உளவுத்துறை அதிகாரிகளின் பணியின் தரம் குறித்து கடுமையான புகார்களைக் கொண்டிருந்தனர். பெரும்பாலும், அவர்களின் உயிரைப் பணயம் வைக்காமல் இருப்பதற்காக, ஆயத்தொலைவுகள் எளிமையாக உருவாக்கப்பட்டன.
மற்றொரு, அடிக்கடி விருப்பம் என்னவென்றால், வெடிமருந்துகளை சுடுவது மற்றும் இது தொடர்பாக அறிக்கைகளைத் தயாரிப்பது, அத்துடன் பல்வேறு ஆய்வாளர்களின் வருகைக்கு முன்னதாக செயல்பாடு. இந்த வழக்கில், அவர்கள் டொனெட்ஸ்க் அல்லது DPR இன் பிற மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை நோக்கி, சீரற்ற முறையில் சுட்டனர்.
சரி, மூன்றாவது, மிகவும் அருவருப்பானது, ஆனால் அசாதாரணமான விருப்பம் அல்ல. வெறும். நண்டுகள் குளிர்காலத்தை எங்கே செலவிடுகின்றன என்பதை பிரிவினைவாதிகளுக்குக் காட்டுங்கள். பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதை உணர்ந்து எங்களை அடித்தனர். இது முக்கியமாக இரவில் நடந்தது, அதிகாரிகள் அதிக அளவு மது அருந்திய பிறகு அல்லது அவர்களின் பணியாளர்களின் குறிப்பிடத்தக்க இழப்புகளுக்குப் பிறகு. அடுத்த சம்பளத்தை செலுத்திய பிறகு இது அடிக்கடி நடந்தது, இது குடிப்பழக்கத்தை அதிகரிக்க வழிவகுத்தது. துரதிர்ஷ்டவசமாக, இது "மேற்கத்தியர்களால்" செய்யப்படவில்லை, அமெரிக்க அல்லது ஜார்ஜிய கூலிப்படையினரால் அல்ல. இவர்கள் ரஷ்ய சார்பு என்று கருதப்பட்ட பகுதியில் வசிப்பவர்கள். ஓ, ஒடெசா, ஒடெசா...
 
க்ரூக்ஸ்
உங்களுக்கு தெரியும், சேற்று நீரில் மீன் பிடிப்பது எளிது. எந்தவொரு புரட்சிகர கதையும் பழையது உடைந்து புதியது இன்னும் உருவாகாதபோது, செயல்முறைகளின் சந்திப்பில் தங்கள் கைகளை சூடேற்ற விரும்பும் அனைத்து வகையான மோசடியாளர்களையும் ஈர்க்கிறது. நிலையற்ற மற்றும் நெருக்கடியான சூழலில் தங்கள் தேவைகளைப் பூர்த்தி செய்ய விரும்புவோருக்கு இது வளமான சூழல். இங்கே தொகுப்பு வேறுபட்டது மற்றும் சிக்கலானது. லட்சியங்கள், அரசியல் திட்டங்கள், நிதி மோசடிகள் மற்றும் வெறும் பைத்தியக்காரர்கள்.
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் தலைவராக அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ பதவியேற்ற நிகழ்வில் ஜோசப் கோப்ஸனின் இசை நிகழ்ச்சி.
அதிகாரப்பூர்வ பகுதி மற்றும் செயல்திறன் தன்னை கடந்து. அடுத்ததாக ஜகார்சென்கோ, கோப்ஸோன், ஆயுதப்படைகளின் கட்டளை மற்றும் மந்திரிசபை உறுப்பினர்களின் பங்கேற்புடன் ஒரு நட்பு விருந்து.
நான் கேபிடல் ஹோட்டலின் மைனஸ் முதல் தளத்திற்குச் செல்கிறேன், அங்கு மேசை அமைக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய எல்லாம் ஏற்கனவே இடத்தில் உள்ளது. காவலர்களைக் கடந்து செல்லும்போது, பொழுது போக்குப் பகுதியில் உன்னதமான தோற்றமுடைய ஒரு அழகான முதியவர் நிற்பதைக் காண்கிறேன். விலையுயர்ந்த, தெளிவாக இத்தாலிய-வெட்டப்பட்ட மூன்று-துண்டு சூட், காப்புரிமை தோல் பூட்ஸ் மற்றும் உடுப்பில் இருந்து தொங்கும் ஒரு பாக்கெட் கடிகாரத்தின் தங்கச் சங்கிலி. சாம்பல் மேனியின் உயர் சிகை அலங்காரம் நன்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜாக்கெட்டின் இருபுறமும் மார்பில், ஒரு டெயில்கோட்டை நினைவூட்டுகிறது, விருதுகளின் சிதறல் உள்ளது. முதுகைப் பெருமையுடன் பிடித்துக் கொண்டு அசையாமல் நீட்டினார் முதியவர்.
பிரபுத்துவத்தின் இந்த உருவகத்திற்கு அடுத்தபடியாக, ஒரு இளம், வட்டமான முகம் கொண்ட பெண், சுருண்ட சுருட்டைகளுடன் அடக்கமான சரிகை உடையில் தனது மெல்லிய கால்களால் ஃபிட்லிங் செய்கிறாள்.
நான் மேலும் நடந்து என் கண்களின் மூலையிலிருந்து யூரி லெக்ஸ்டூட்ஸ் தவறான எண்ணத்தை நெருங்கி ஏதோ அனிமேட்டாகப் பேசிக்கொண்டிருப்பதைக் காண்கிறேன்.
நான் கவலையாய் இருக்கிறேன். லெக்ஸ்டூட்ஸ் முறையாக DPR இன் கலாச்சார அமைச்சராகக் கருதப்படுகிறார், ஆனால் அவர் புதிய அமைச்சரவையில் மீண்டும் நியமிக்கப்படமாட்டார். இரண்டு நாட்களுக்கு முன்பு, அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ தனது முடிவின் மூலம் அறிமுகப்படுத்தும் புதிய அரசாங்கத்தின் அமைப்பு மற்றும் அமைப்பு பற்றி ஜாகர்சென்கோ, பெரேசா மற்றும் நான் அரை நாள் விவாதித்தோம். மற்றவற்றுடன், பெரேசாவின் தூண்டுதலின் பேரில் லெக்ஸ்டூட்ஸ் மீது ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. யூரி ஒலெகோவிச்சைப் பொறுத்தவரை, டிபிஆர் உள்துறை அமைச்சகம் மோசடி நடவடிக்கைகள் குறித்த பொருட்களை சேகரித்துள்ளது, சிறிது நேரம் கழித்து அவர் கைது செய்யப்படுவார்.
...அலெக்சாண்டர் போரோடை அரசாங்கத்தில் எனது முதல் மந்திரி சபை கூட்டம் எனக்கு நினைவிருக்கிறது. அங்கு நான் அமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்டேன். ஒரு நீண்ட மேசையின் முடிவில் காதில் செல்போன் ஹெட்செட்டுடன் ஒருவர் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் எனக்கு அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட யாரையும் தெரியாது. சந்திப்பு முடிந்ததும், ஹெட்செட் அணிந்த ஒருவர் என்னிடம் வந்து கூறினார்:
- வணக்கம்! நான் கலாச்சார அமைச்சர்! எனக்கு உதவுங்கள்! நான் இப்போது ஐந்து நாட்களாக வோஸ்டாக் பட்டாலியனில் கைது செய்யப்பட்டேன்!
- நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்?
– அவர்களுக்குத் தேவையான ஆவணங்களில் கையொப்பமிடவும், அலுவலகத்தில் அமைந்துள்ள முத்திரையை முத்திரை குத்தவும் அவர்கள் என்னை அழைத்து வந்தனர்!
இயற்கையாகவே அவர்கள் உதவினார்கள், தலையிட்டார்கள். Lekstutes அவரது நிலையில் தொடர்ந்து பணியாற்றினார்.
...இப்போது லெக்ஸ்டூட்ஸ் அழகான நரைத்த மனிதனுடன் தொடர்பு கொள்கிறார். இவரிடம் ஏதோ தவறு இருப்பதை அறிந்த நான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெளிவுபடுத்த முடிவு செய்தேன்.
நான் லெக்ஸ்டூட்ஸை அழைத்துச் சென்று அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது யார்?
- ஓஓஓ! இவர்கள் மிகவும் தீவிரமான மனிதர்கள்! அவர்கள் அலெக்சாண்டர் விளாடிமிரோவிச்சிற்கு சர்வதேச ஆதரவை மிக உயர்ந்த மட்டத்தில் வழங்குவார்கள்! இவர்கள் ரோமானோவ் மாளிகையின் பிரதிநிதிகள்! ரஷ்ய உளவுத்துறை மற்றும் அனைத்து ஐரோப்பிய அரசாங்கங்களும் நேரடியாக ரோமானோவ் மாளிகையுடன் வேலை செய்கின்றன!
- யார் கொண்டு வந்தார்கள்?
- சரி, நான்.
- தெளிவு.
நான் திரும்பி வந்து அந்த முதியவரை அணுகுகிறேன்.
- ஹெலோ ஹெலோ. அன்பே நீ யார்?
- நான் அவரது இம்பீரியல் மாட்சிமையின் முழுமையான பிரதிநிதி மற்றும் இம்பீரியல் ஹவுஸின் ப்ளீனிபோடென்ஷியரி வழக்கறிஞர்! அழகான பெண்மணி என் உதவியாளர். - இந்த வார்த்தைகளில் பெண் ஒரு அரை சுருட்டை செய்கிறாள்.
- மேலும் விரிவாக? - நான் கேட்கிறேன், பதிலுக்கு மாடில்டா க்ஷெசின்ஸ்காயா, இளவரசர்கள் விளாடிமிர், ஆண்ட்ரி மற்றும் போரிஸ் விளாடிமிரோவிச் மற்றும் ஹவுஸ் ஆஃப் ரோமானோவ் சங்கத்துடனான சிக்கலான உறவுகள் பற்றிய குழப்பமான பேச்சைக் கேட்கிறேன்.
- அப்படியானால் நீங்கள் மரியா மற்றும் ஜார்ஜி ரோமானோவைச் சேர்ந்தவர்களா? - நான் தெளிவுபடுத்துகிறேன். எனது முந்தைய செயல்பாடுகளின் இயல்பில் குறைந்தபட்சம் நான் இந்த "மிக உயர்ந்த நபர்களை" சந்தித்தேன்.
– இல்லை, நாங்கள் ஒரு மாற்றுக் கிளை!
- உங்கள் விருதுகள் என்ன? - நான் பல பதக்கங்களை என்னை நோக்கி திரும்புகிறேன். அவை பெரியவை, பிரகாசமானவை மற்றும் அர்த்தமற்றவை. அறைகள் இல்லை. - நிலை?
- இல்லை, சரி, பொது.
- இது யாருடையது? - என் மார்பின் வலது பக்கத்தில் ஒரு சிறிய சாஸரின் அளவுள்ள பல கதிர் நட்சத்திரத்தை நான் சுட்டிக்காட்டுகிறேன்.
- இது, உங்களுக்குத் தெரியும்... - பின்னர் சொற்களில் ஒருவித தனித்துவமான மற்றும் சிக்கலான விளையாட்டு உள்ளது, அதில் ஒருவர் "ஹீரோ", "வீரம்", "உயர்ந்த", "கடவுளின் விருப்பம்", "சிறந்த" மற்றும் வேறு ஏதாவது கேட்க முடியும். .
- இதை நிறுவியவர் யார், அதை வழங்கியவர் யார்?
மறுமொழியாக, "சங்கம்", "தொழிற்சங்கம்", "பொது ஹெரால்டிக் கவுன்சில்" மற்றும் "மன்னாட்சி வல்லுநர்கள்" ஆகியவற்றிலிருந்து மீண்டும் ஒருவித கோமாளித்தனம்.
– இந்த அமைப்பின் தலைவர் யார்?
- நான்…
- எனவே நீங்களே வெகுமதி அளித்தீர்களா?
- சரி, இது ஆம் போன்றது.
– மேலும் இந்த விருதின் எத்தனை பிரதிகள் உள்ளன?
- மூன்று…
- அமைப்பின் உறுப்பினர்கள் பற்றி என்ன?
- நீங்கள் பார்க்கிறீர்கள் ...
- தெளிவு.
முதியவர், தான் ஒரு படுதோல்வியைச் சந்திக்கிறார் என்பதை உணர்ந்து, பதற்றமடையத் தொடங்குகிறார், வெளிப்படையாக, என்னைக் கவர விரும்புகிறார். மனித குலத்திற்கு அவர் செய்த சேவைகளைப் பற்றி குழப்பத்துடன் முட்டாள்தனமாக பேசுகிறார். இதன் விளைவாக, அவர் நிகழ்த்திய குற்றவியல் பாடல்களின் குறுந்தகட்டை என் கையில் திணிக்கும் முயற்சி. வட்டில் அவர் "நிகோலா பிட்டர்ஸ்கி" போன்ற பட்டியலிடப்பட்டுள்ளார்.
மேலும் கேள்விகள் இல்லை.
நான் காவலர்களிடம் சென்று, உடனடியாக தம்பதிகளை வெளியே அழைத்துச் சென்று நகரத்திலிருந்து எல்லையை நோக்கி அழைத்துச் செல்லும்படி அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன்.
மிகவும் சிக்கலான திட்டங்களுடன் மோசடி செய்பவர்கள் இருந்தனர். 2014 இன் இலையுதிர் மற்றும் ஆரம்ப குளிர்காலத்தில், பணவியல் திட்டமிடுபவர்கள் டொனெட்ஸ்கில் அடிக்கடி வரத் தொடங்கினர். அவர்களின் திட்டம் "நோவோரோசியாவின் பணம்" என்று அழைக்கப்பட்டது.
இணையம் மற்றும் சில ஊடகங்கள் கூட "நோவோரோசியாவின் நாணயம்" உருவாக்கம் பற்றிய தகவல்களால் நிரப்பப்பட்டன.
டிபிஆரின் உச்ச கவுன்சிலின் அப்போதைய தலைவரான போரிஸ் லிட்வினோவ், புத்திசாலித்தனமான முரடர்களால் கவரப்பட்டார். அவர்கள் "கணக்கு மதிப்பெண்கள்" என்று அழைக்கும் உருவாக்கத்தின் மீது தாக்குதல் தொடங்கியது பாராளுமன்றத்தின் மாடியில் இருந்து தான். அதே நேரத்தில், லிட்வினோவ் இந்த மோசமான சூழ்நிலையில் தலைகீழாக மூழ்கி, தன்னை இழிவுபடுத்தினார், இறுதியில் அவர் கவுன்சிலின் தலைவர் பதவியையும் அதில் தனது சொந்த அரசியல் சக்தியை உருவாக்கும் வாய்ப்பையும் இழந்தார். அது "இருட்டில்" பயன்படுத்தப்படுகிறது என்று நம்புவதற்கு காரணம் இருந்தாலும், அதனுடன் விளையாடும் விளையாட்டின் சாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல்.
டிபிஆரில் தேவையான அளவு பண விநியோகம் இல்லாததால் இந்த யோசனை நியாயமானது. உக்ரைன் உண்மையில் குடியரசின் நிதிச் சுழற்சியை இழக்க எல்லாவற்றையும் செய்தது. இது இராணுவ நடவடிக்கைகளின் கைகளிலும் விளையாடப்பட்டது, இது நிறுவனங்களை மூடுவதற்கும் வணிகர்களால் பணத்தை அகற்றுவதற்கும் வழிவகுத்தது. இது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் முன்மொழியப்பட்ட படிகள் நிச்சயமாக பதில் இல்லை.
மீண்டும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில், ஒரு சிறிய அங்கீகரிக்கப்படாத பிரதேசத்திற்கு தேசிய நாணயத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பதை நான் பார்த்தேன், என்ன நடக்கிறது என்பதன் கற்பனாவாத தன்மையை நான் முழுமையாக புரிந்துகொண்டேன். டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் இது ஒரு கட்டாயம் படிப்படியாக இருந்தது. முதலில், உள்ளூர் முத்திரைகள் யுஎஸ்எஸ்ஆர் ரூபாய் நோட்டுகளில் ஒட்டப்பட்டன; பின்னர், மிகவும் சிரமத்துடன், டிரான்ஸ்னிஸ்ட்ரியன் ரூபிள் அறிமுகப்படுத்தப்பட்டது. டிரான்ஸ்னிஸ்ட்ரியா ரஷ்ய ரூபாய் நோட்டுகளுக்கு மாறுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்தால், குடியரசு அதைப் பயன்படுத்திக் கொள்ளும்.
டான்பாஸில் நடந்த போரில் மூலதனத்தை உருவாக்குவதற்கான உலகளாவிய மோசடி முயற்சிகளில் ஒன்றான "நோவோரோசியா பணம்" என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு
ஆனால் நாணயத்தின் உரிமையாளர், ரஷ்ய கூட்டமைப்பு, அந்த நேரத்தில் அதற்கு எதிராக திட்டவட்டமாக இருந்தது. பொதுவான எல்லை இல்லாமை மற்றும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவின் தொழில்துறையை மால்டோவா மற்றும் ஐரோப்பாவில் ஒருங்கிணைப்பதும் தடைபட்டது, இது மற்ற கட்டண வடிவங்களைக் குறிக்கிறது. டாலர், மால்டோவன் லியூ மற்றும் உக்ரேனிய ஹ்ரிவ்னியா ஆகியவற்றின் தேவையில் இருந்த உக்ரைனுக்கும் மால்டோவாவிற்கும் இடையே தினசரி சரக்குகளின் நிலையான வருவாய் ரஷ்ய நாணய அலகுக்கு ஆதரவாக இல்லை.
DPR இல், இத்தகைய நடவடிக்கைகள் முழுமையான உள் தனிமை மற்றும் இறுதி சரிவுக்கு வழிவகுக்கும். கூடுதலாக, முழு அளவிலான ரஷ்ய ரூபிளுக்கு பதிலாக அதன் சொந்த குறைபாடுள்ள நாணயத்தை அறிமுகப்படுத்தியது, ரஷ்யாவுடன் பிராந்தியத்தின் உண்மையான ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்புகளை கடுமையாக சிக்கலாக்கியது.
திட்டமிடுபவர்கள் பின்வரும் திட்டத்தை விளம்பரப்படுத்தினர். அதிக எண்ணிக்கையிலான ரூபாய் நோட்டுகள் "நோவோரோசியாவின் ரூபிள்" அச்சிடப்படுகின்றன. அமெரிக்க டாலருக்கு நியூ ரஷ்யாவின் 33 கோபெக்குகளின் விகிதத்தில் மாற்று விகிதம் அமைக்கப்பட்டுள்ளது. நோவோரோசியாவின் ஒரு குறிப்பிட்ட தங்க இருப்புடன் புதிய பணத்தை இணைப்பதன் அடிப்படையில் குடியரசில் விலைகள் மீண்டும் கணக்கிடப்படுகின்றன (அது எங்கே?). பின்னர், மக்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு, அவர்களுக்கு முதன்மை தீர்வு மூலதனம் வழங்கப்படுகிறது. உழைக்கும் மக்களுக்கு அதிகம், ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு குறைவு. சராசரியாக, 1,600 டாலர்கள் என்ற விகிதத்தில் சுமார் 500 அறிகுறிகளை (நோவோரோசிஸ்க் ரூபிள்) வெளியிட முன்மொழியப்பட்டது. மேலும், இந்த "ஏகபோக பணத்தின்" முதல் தொகுதி ஏற்கனவே அச்சிடப்பட்டுள்ளது.
ஆனால் திட்டத்தின் அமைப்பாளர்கள் உலகளாவிய விஷயங்களை மட்டுமே நோக்கமாகக் கொண்டிருந்தனர். அவர்களின் தலைமையின் கீழ் நோவோரோசியாவின் வளர்ச்சிக்காக ஒரு மாநில நிறுவனம் உருவாக்கப்படுவதாகவும், அதன் நிர்வாகத்தின் கீழ் DPR மற்றும் LPR இன் அனைத்து (அனைத்து!) வளங்களும் மாற்றப்பட வேண்டும் என்றும் அறிவித்தனர். நிறுவனங்கள், நிலக்கரி, அனைத்து லாபகரமான தொழில்கள்! இதைச் செய்ய, அவர்கள் "இலவச தனியார்மயமாக்கல்" அல்லது நிறுவனங்களை முறைப்படி வாங்குவதை அறிவித்தனர். ஆனாலும்! சரி. நீங்கள் யூகித்தீர்கள். "நோவோரோசியாவின் பணத்திற்காக"! உதடு ஒன்றும் முட்டாள் இல்லை.
அதே நேரத்தில், திட்டவட்டமானவர்கள் ரஷ்யாவின் உயர்மட்டத் தலைமையின் ஆதரவை அறிவிக்கத் தயங்கவில்லை. பத்திரிகை மையங்களின் நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் அறிவித்தனர்: “சரி, ரஷ்யாவிலிருந்து யாரும் அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கவில்லையா?! எனவே இது எல்லாமே!"
மோசடியின் சாராம்சம் எளிமையானது மற்றும் வெளிப்படையானது. ஏராளமான மிட்டாய் ரேப்பர்கள் அச்சிடப்படுகின்றன, இதன் விலை காகிதத்தின் விலைக்கு சமம். பின்னர் பரிமாற்ற அலுவலகங்கள் திறக்கப்படுகின்றன, ஏனெனில் ஆரம்பத்தில் விநியோகிக்கப்பட்ட கூப்பன்கள் உணவை வாங்கவும் கடன்களை செலுத்தவும் மட்டுமே அனுமதிக்கின்றன. மற்றும் ஒரு அதிசயம் நடக்கும்! பரிமாற்ற அலுவலகங்கள் மற்றும் மாநில பண மேசைகளின் ஜன்னல்கள் வழியாக காகிதத்தை கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு பதில் - முழு அளவிலான டாலர்கள், யூரோக்கள், ஹ்ரிவ்னியாக்கள், ரூபிள் மற்றும் பல. பல மில்லியன் மக்கள்தொகை மற்றும் தொழில்துறையின் உள் தேவைகள் தொடர்பாக, லாபம் வெறுமனே அற்புதமாக இருக்க வேண்டும். அவர் மோசடி செய்பவர்களை உடனடியாக பணக்காரர்களாக்குவார்.
இந்த திட்டம் குடியரசை குழிதோண்டிப் புதைத்துவிடும் என்பதில் அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை. அதே நேரத்தில், எப்போதும் போல், வரலாறு பொருளாதாரம் மற்றும் அரசியல் செயல்முறைகளின் சட்டங்கள் பற்றிய நீண்ட மற்றும் போலி அறிவியல் வாதங்களால் நியாயப்படுத்தப்பட்டது. பொதுவாக, மிகவும் நிலையான சூழ்நிலை. இயற்கையாகவே, வரலாறு அதன் அழிவுகரமான தொடர்ச்சியைக் கொண்டிருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன.
மேலும் வேடிக்கையான மோசடி செய்பவர்கள் இருந்தனர்.
ஜனவரி 2015 இன் இறுதியில், ஒரு குறிப்பிட்ட "செல்வாக்கு மிக்க அந்நியன்" பற்றிய தகவலை எனக்குக் கீழ் பணிபுரிபவர்கள் என்னிடம் தெரிவித்தனர்.
முதன்மை தரவுகளின்படி, டோனெட்ஸ்க் பொழுதுபோக்கு நிறுவனங்களில் ஒன்றான "ஷிஷா பார்" இல், இந்த நபர் மற்ற பார்வையாளர்களை துப்பாக்கியால் அச்சுறுத்தினார் மற்றும் தன்னை "நகரத்தின் எஜமானர்களில்" ஒருவராக பகிரங்கமாக அறிவித்தார்.
சரி, மாஸ்டர் மற்றும் மாஸ்டர். எனவே நாம் ஒருவரையொருவர் தெரிந்துகொள்ள வேண்டும். நான் டொனெட்ஸ்க் சென்றிருந்தேன். சரி, நான் பகுதி நேரமாக தன்னார்வ அடிப்படையில் வேலை செய்தேன்.
தேட ஆரம்பித்தோம். பொருள் ஒரு பிரீமியம் சிவப்பு மஸ்டாவை ஓட்டியது. அவர் டிபிஆர் வக்கீல் ஜெனரல் அலுவலகத்தின் ஐடியைப் பயன்படுத்தினார் அல்லது மக்கள் கவுன்சிலுக்குப் பரிந்துரைத்தார்.
அதே நேரத்தில், அவர் ஜாகர்சென்கோவுடன் தனது நெருக்கத்தை தொடர்ந்து குறிப்பிட்டார். நான் ஏற்கனவே ஒரு கண்காணிப்பு கேமராவிலிருந்து ஒரு புகைப்படத்தை வைத்திருந்தேன், அதன் மூலம் நான் ஜாகர்சென்கோ வரை சென்றேன். அலெக்சாண்டர் அவரை நீண்ட நேரம் படித்தார், பின்னர் அந்த நபரை தனக்குத் தெரியாது என்று கூறினார்.
பொதுவாக, நிச்சயமாக, அவர்கள் அவரைக் கண்டுபிடித்தார்கள். அவர் உக்ரைனில் இரண்டு டஜன் கிரிமினல் வழக்குகளில் தேடப்பட்ட ஒரு மோசடி செய்பவராக மாறினார். தோழர் தனது விதிவிலக்கான திறன்களைப் பயன்படுத்தி நம்பிக்கையைப் பெறவும், தன்னைச் சுற்றி அதிகாரத்திற்கு நெருக்கமான உணர்வை உருவாக்கவும் பிரமாண்டமான பாணியில் வாழ்ந்தார். அவர் மிரட்டிய துப்பாக்கி அதிர்ச்சிகரமானது.
அந்த நபர் (அவரது பெயர் டிமிட்ரி) அந்த நேரத்தில் அமைச்சர் மட்டத்தில் உள்ளவர்கள் உட்பட பல உள்ளூர் அதிகாரிகளை சந்தித்தார். தேவையான இணைப்புகளின் வலையமைப்பை அவர் தீவிரமாக உருவாக்கினார்.
ஜாகர்சென்கோ அவருடன் பேச விரும்பினார், ஏனெனில் அவர் அடுத்த க்ளெஸ்டகோவின் உரைகளில் குறிப்பிடப்பட்டார்.
கைதியை நானே ஜாகர்சென்கோ வீட்டிற்கு அழைத்து வந்தேன்.
பையன் பதட்டமாக இருந்தான், எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறான் என்று புரியவில்லை. சாமர்த்தியமாக உடை அணிந்திருந்தார். விலையுயர்ந்த வழக்கு, ஸ்டைலான காலணிகள், நேர்த்தியான மெல்லிய நாகரீகமான டை. விரலில் ஒரு பெரிய மோதிரம் உள்ளது. தங்க சுவிஸ் வாட்ச், பெரிய வாசனை கொண்ட கைக்குட்டை. மிகவும் அழைக்கும் நடத்தை.
வழியில், டிமிட்ரி என்னுடன் தொடர்பு கொள்ள முயன்றார், ஆனால் நான் அவனுடைய வாயை மூடும்படி கட்டளையிட்டேன்.
வந்து வீட்டினுள் நுழைந்தோம். காத்திருக்கிறோம். ஜாகர்சென்கோ நுழைகிறார்.
என் வாடிக்கையாளர் குதித்து அலெக்சாண்டர் வரை ஓடுகிறார்.
- அலெக்சாண்டர் விளாடிமிரோவிச்! நீயே என் இலட்சியம்! நான் உங்களுக்கு வாக்களித்தேன்! உங்களுடன் அரட்டையடிக்க எனக்கு வாய்ப்பளித்த வானங்களுக்கு நன்றி! நான் உன்னிடம் சொல்ல நிறைய இருக்கிறது! நான் சொல்வதைக் கேட்க ஒப்புக்கொண்டதற்கு நன்றி! "அந்த நிமிடம் வரை அவர் எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் என்பது கூட அவருக்குத் தெரியாது என்ற உண்மை இருந்தபோதிலும் இதுதான்."
Zakharchenko அவரை துண்டித்து, ஒரு சில குறுகிய கேள்விகள் கேட்டு விட்டு.
பொதுவாக, இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வழக்கு, தனிப்பட்ட பொலிஸ் தொடர்புகள் மூலம், நாங்கள் ஒரு கைதியை உக்ரைனுக்கு மாற்றினோம், அங்கு அவர் முன்பு தேடப்படும் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்.
 
கிசுகிசு
– கைது செய்யப்பட்ட போராளிகளின் கைகளை பெஸ்லர் தனிப்பட்ட முறையில் வெட்டுகிறார்!!!
- அவை கைகள் அல்ல, ஆனால் கால்கள்! வெட்டுவது அவர் அல்ல, ஆனால் வெறித்தனமான இளம் பெண் மாடல்களின் படைப்பிரிவு! அவர் அவர்களை அடித்தளத்தில் வைத்து மனிதர்கள் மீது வைக்கிறார்!
- அதை நிறுத்து! கோர்லோவ்காவில் பெஸ்லருக்கு முன்மாதிரியான ஒழுங்கு உள்ளது, ஆனால் உண்மையான மரணதண்டனை செய்பவர் கோடகோவ்ஸ்கி. SBU வில் இருந்து அவர் இன்னும் இதை வைத்திருக்கிறார்!
- கோடகோவ்ஸ்கி?! ஆம், அவர் முன் வரிசைக்குச் செல்ல பலவீனமாக இருக்கிறார், அவர் தனது பிஸ்ஸேரியாவில் துளையிட்டார். அவர் எதையும் வெட்டுவதில்லை! அவருக்கு இன்னொரு பிரச்சனை. டொனெட்ஸ்க்கை வெந்தயத்திடம் ஒப்படைக்க அக்மெட்காவிலிருந்து பத்து எலுமிச்சைகளை எடுத்துச் சென்றார்! அவரது ஐந்தாவது தளத்திலிருந்து அவர் பாஸ் செய்வார், வெந்தயம் உள்ளே வரும். மூன்றாவது தளத்தில் அவர் ஏற்கனவே வெந்தயத்தை மறைத்து இரவில் நகரத்தை நாசமாக்குகிறார்! அவர் ஒரு SBU அதிகாரி!
- என்ன ஐந்தாவது அடிப்படை?! நேற்று நான் ஹார்வட் மற்றும் சான் சானிச் உடன் இருந்தேன்! அங்கே எல்லாம் நன்றாக இருக்கிறது! க்முரியுடன் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது! அவர் ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்ட வங்கிகள், பரிவர்த்தனை அலுவலகங்கள், விபச்சாரிகள் மற்றும் ஓடும் பேருந்து நிலையம் ஆகியவற்றிலிருந்து பணத்தைக் கொண்டு கோடீஸ்வரர் !!!
- பொதுவாக, எந்த ஒழுங்கும் இருக்காது! MGB கையகப்படுத்தப்பட்டதாகத் தெரிகிறது, ஆனால் Pinchuk இப்போது Lubyanka இல் உள்ள அடித்தளத்தில் மூடப்பட்டுள்ளது. அவர்கள் என்னை மாஸ்கோவில் கைது செய்தனர்!
- அதைவிட முக்கியமானது என்னவென்றால், ஜாகர் கொள்ளையடிப்புடன் நகரத்தை விட்டு ஓடிவிட்டார்! நேற்று அவரது மெர்சிடிஸ் எல்லையை நோக்கிச் சென்றது!
முதலியன
வதந்திகள் போராளிகளின் மனதை அரித்துவிட்டன, மேலும் பாரம்பரிய பொழுதுபோக்கைக் குறைக்கும் போது அவர்களின் நாக்கைக் கீறிக்கொள்ளும் ஆசை ஒரு புதிய வகை ஓய்வு நேரத்தை உருவாக்கியது.
அக்டோபர் 2014 இன் இறுதியில் இருந்து, டொனெட்ஸ்க் எதிரி நாசவேலை மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களைத் தயாரித்து நடத்துவதாகக் கூறப்படும் உளவுக் குழுக்கள் பற்றிய தகவல்களால் வேட்டையாடத் தொடங்கியது. ஒரு குறிப்பிட்ட குப்பை டிரக் அல்லது மினிபஸ் பற்றி தொடர்ந்து குறிப்பிடப்பட்டு வருகிறது, இது மோட்டார்களை கொண்டு செல்கிறது, நகரத்தில் உள்ள இலக்குகளை குறிவைக்க அவற்றைப் பயன்படுத்துகிறது மற்றும் அவசரமாக மறைந்துவிடும்.
இதற்கு பல உண்மையான முன்நிபந்தனைகள் இல்லை, ஆனால் நகரின் குடியிருப்புப் பகுதிகள் பீரங்கிகளால் மட்டுமல்ல, மோட்டார் கொண்டும் ஷெல் தாக்குதல்களை கடுமையாக தீவிரப்படுத்தியதன் பின்னணியில் வதந்திகள் உருவாகின. ஏராளமான பொதுமக்கள் இறந்தனர், வீடுகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன. டொனெட்ஸ்கில் புதிய பள்ளி ஆண்டு தொடக்கமானது பள்ளிகளில் ஒன்றின் பீரங்கி மற்றும் மோட்டார் துப்பாக்கிச் சூடுகளுடன் முடிந்தது. ஒப்பீட்டளவில் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தூரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால், எடுத்துக்காட்டாக, 82-மிமீ மோட்டார், எங்கு தாக்குவது என்பது குறித்த கேள்விகள் எழுந்தன. எதிரி அவர் ஆக்கிரமித்த புறநகரில் இருந்து தாக்கினார், ஆனால் நாசவேலை நடவடிக்கை பற்றிய பரிந்துரைகளும் இருந்தன. நாசகாரர்களையும் பயங்கரவாதிகளையும் பயிற்றுவிக்க எதிரி தீவிரமாக முயற்சி செய்கிறான் என்பதை நாங்கள் அறிந்தோம், ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் இன்னும் அடிக்கடி தேசிய ஆர்வலர்கள், குண்டர்கள் அல்லது நேசத்துக்குரிய ரசிகர்களை சந்தித்தோம். படிப்படியாக, குற்றவாளிகளின் முறையான பயிற்சியின் அளவு உயர்ந்தது, ஏனெனில் மேற்கத்திய பயிற்றுவிப்பாளர்களிடமிருந்து தொழில் வல்லுநர்கள் தங்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர், அவர்கள் பல ஆண்டுகளாக உலகெங்கிலும் இதேபோன்ற குழுவை உருவாக்கினர்.
இருப்பினும், அந்த நேரத்தில், DRG67 பற்றிய தகவல்கள் பொது உரையாடலில் நூறில் ஒரு பங்கு மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டன. இது மற்றவற்றுடன், உண்மையான நாசவேலை-எதிர்ப்பு வேலையைச் செய்வது மிகவும் கடினமாக இருந்தது, இது மிகவும் அவசியமானது.
அதே நேரத்தில், நாசவேலை மற்றும் உளவு குழுக்களின் பாரம்பரிய நடவடிக்கைகளை நாங்கள் அதிக அளவில் கவனித்தோம். ஆகஸ்ட் 2014 இல் உக்ரேனிய பராட்ரூப்பர்கள் எங்கள் பின்புறத்தில் நடத்திய 400 கிலோமீட்டர் தாக்குதல் பரவலாக அறியப்படுகிறது. இந்த பிரச்சாரத்தின் விவரங்கள் பின்னர் 81 வது வான்வழிப் படைப்பிரிவின் கைப்பற்றப்பட்ட பட்டாலியன் தளபதி ஒலெக் குஸ்மினிக், மறைக்கப்படாத பெருமை மற்றும் மகிழ்ச்சியுடன் எனக்கு விரிவாக விவரிக்கப்பட்டது. ஆனால் எதிரி குழுக்களால் பல தாக்குதல்கள் இருந்தன. நிகழ்வுகளின் தொடக்கத்தில், நாசகாரர்கள் போராளிகளில் பட்டியலிடப்பட்டதாகவும், வழங்கப்பட்ட ஆவணங்கள், ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களைப் பயன்படுத்தி தாக்குதல்கள் மற்றும் குற்றங்களைச் செய்ததாகவும் தகவல் இருந்தது. அத்தகைய தகவலுக்கு கடினமான ஆய்வு மற்றும் போதுமான பதில் தேவைப்பட்டது. இதே போன்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன, இது பாதுகாப்பு கட்டமைப்புகளின் திறமையான தொழில்முறை அணுகுமுறையால் மட்டுமே சாத்தியமாகும்.
அக்டோபர் 2014 இல், MGB கட்டிடத்தை ஷெல் செய்ய பல முயற்சிகள் நடந்தன. கட்டிடங்களில் ஒன்று சேதமடைந்தது, கிட்டத்தட்ட அனைத்து ஜன்னல்களும் உடைந்தன, பல ஊழியர்கள் காயமடைந்தனர் மற்றும் சீரற்ற பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்.
டிஆர்ஜி பற்றிய தொடர்ச்சியான உரையாடல்களின் அடிப்படையில், நகரத்தை ரோந்து செய்ய ஒருங்கிணைந்த குழுக்களை உருவாக்க உத்தரவிட்டேன், அதைத் துறைகளாகப் பிரித்தேன். ஒரு செயல்பாட்டு தலைமையகம் உருவாக்கப்பட்டது, இது இந்த திசையில் செயல்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டது. "நருஷ்கா" மற்றும் பிற சேவைகள் ஒரு நிலையான செயல்பாட்டு தேடலை நடத்தின. அக்டோபர் 31, 2014 அன்று, மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்மொழிவின் பேரில், ஒரு விரிவான இடைநிலை தொடர்புத் திட்டம் கையொப்பமிடப்பட்டு செயல்படுத்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இது கணினி மட்டத்தில் தேவையான முயற்சிகளை ஒருங்கிணைக்க முடிந்தது.
அதிகப்படியான வதந்திகளால் பல முடிவுகள் இல்லை. உண்மை, கிளாசிக் உக்ரேனிய டிஆர்ஜிகளின் பல ரூக்கரிகள் மற்றும் கேச்களை நாங்கள் கண்டுபிடித்தோம், அவை எங்கள் எல்லைக்குள் நுழைந்து, ஷெல் தாக்குதலை சரிசெய்து, பதுங்கியிருந்தவர்களை ஒழுங்கமைத்தன. எனது போராளிகள் அவர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். இரு தரப்பிலும் இழப்புகள் ஏற்பட்டன. எங்கள் எல்லைக்குள் நுழைய முயன்றபோது பல நாசகாரர்கள் கோர்லோவ்கா மற்றும் நோவோசோவ்ஸ்க் அருகே கொல்லப்பட்டனர். ஆனால் இது நகரத்தை உற்சாகப்படுத்தும் தகவலிலிருந்து மிகவும் வித்தியாசமானது.
பொதுவாக, நாசவேலை எதிர்ப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புப் பணிகளுக்கு அனைத்து சட்ட அமலாக்க நிறுவனங்களின் மிக உயர்ந்த நிலைத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் எனது துறையின் குறிப்பிடத்தக்க பிரிவின் முக்கிய பங்கேற்பு தேவை. எப்போதும் வலிமையின் பற்றாக்குறை இருந்தது, மேலும் எந்த இருப்புகளையும் கண்டுபிடிப்பது அவசியம்.
இந்த விஷயத்தில் ஒரு சோகமான ஆர்வம் ஸ்ட்ரெல்கோவ், மீண்டும் அடிவானத்தில் தோன்றினார். பிப்ரவரி 2015 இன் தொடக்கத்தில், அவர் டிபிஆரின் பாதுகாப்புப் படைகளில் பணியாற்றத் தயாராக இருப்பதைப் பற்றியும், அவரை "திரட்ட" கோரிக்கையைப் பற்றியும் ஒரு பரிதாபகரமான அறிக்கையை தகவல் இடத்தில் வெளியிட்டார்.
"இகோர் ஸ்ட்ரெல்கோவ் டான்பாஸுக்கு அணிதிரட்டுகிறார்", "முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இகோர் ஸ்ட்ரெல்கோவ் முன்வரிசைக்கு விரைகிறார்" மற்றும் பிற தலைப்புகளுடன் ஊடகங்கள் வெடித்தன.
அவரது செய்தியில், குறிப்பாக, கூறியது: “... எனக்கு செயல்பாட்டு, செயல்பாட்டு-போர் மற்றும் தலைமைப் புலனாய்வு மற்றும் எதிர்-உளவுத்துறைப் பணிகளில் முன் வரிசை மற்றும் முன்னணி மண்டலத்தில் குறிப்பிடத்தக்க அனுபவம் உள்ளது, அத்துடன் சட்டவிரோத ஆயுதங்களுக்கு எதிரான போராட்டம் குழுக்கள் மற்றும் கொள்ளைக்காரன் நிலத்தடி... இவற்றில் ஏதேனும் ஒரு குணத்தில் நான் ஆயுதப் படைகள் அல்லது டிபிஆர் அல்லது எல்பிஆர் பாதுகாப்பு ஏஜென்சிகளில் சேவைக்கு அழைக்கப்படுவதற்குத் தயாராக இருக்கிறேன், ”பின்னர், தற்போதைய மாநில பாதுகாப்பு அமைச்சராக, நான் இல்லாமல் முடிவு செய்தேன். மீன், அவர்கள் சொல்வது போல், பைக் உள்ளது.
போதுமான வல்லுநர்கள் இல்லை, மேலும் கிர்கின் முற்றிலும் திறமையற்ற மற்றும் வெறித்தனமான தளபதியாக மாறினாலும், செச்சினியாவில் பயங்கரவாத எதிர்ப்புப் பணிகளில் அவருக்கு அனுபவம் இருந்தது. இது தொடர்பாக தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் நான் நடத்தி, தீவிரவாதத்திற்கு எதிரான எனது ஆலோசகராக அவரை நியமிக்க முடிவு செய்தேன். ஆனால் இந்த விண்ணப்பத்தின் ரசீதுக்கான காத்திருப்பு எனக்கும், மற்ற அறிவிக்கப்பட்ட முகவரிகளுக்கும் வீணானது. கிர்கின் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார், ஊடகங்களில் அல்லது இணையத்தில் சமூக வலைப்பின்னல்களில் ஒரு விண்ணப்பம் போதுமானது, மேலும் அதை ஒரு சாத்தியமான முதலாளிக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. நான் ஊடகங்கள் மூலமாகவும் அவருக்குப் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இது வேலைவாய்ப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு புதிய வெட்டு விளிம்பாக இருந்தது. ஆனால் தீவிரமாக, பாத்திரம் மீண்டும் டான்பாஸின் துயரம் மற்றும் பிரச்சனைகளில் தன்னை விளம்பரப்படுத்தியது, அவர் தனது மூலதனத்தை கட்டியெழுப்பிய சோக நிகழ்வுகளிலிருந்து வெகு தொலைவில்.
கிசுகிசு. புலனாய்வு சேவைகள் மற்றும் சட்ட அமலாக்க முகவர் போன்ற ஒரு நுட்பம் உள்ளது. இது "சமரசம் செய்யும் தலைவர்களால் குற்றவியல் மற்றும் அழிவுகரமான குழுக்களின் பிரிவினை" என்று அழைக்கப்படுகிறது. யோசனை, பெயர் குறிப்பிடுவது போல, எளிமையானது. வேண்டுமென்றே அவதூறான வதந்திகளை உருவாக்கி பரப்புவதன் மூலம், நீங்கள் பலம் மற்றும் பணத்தை விட அதிகமாக சாதிக்கலாம்.
- நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிகிறீர்கள்?! நீங்கள் ஒரு யோசனைக்காக வந்தீர்கள், உங்கள் இந்த ஜெர்க் தளபதி அவரது பாக்கெட்டுகளை வரிசைப்படுத்துகிறார்!
நுட்பம் எளிது. இழிவுபடுத்துதல் ஒரு ஒழுக்கமான பல்லவியுடன் சேர்ந்து.
உண்மையில், தலைவர்களின் அதிகாரத்தின் குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கிய பகுதி, குறிப்பாக முறைசாரா அதிகாரத்தின் மீது உள்ளது. அவர்தான் தனக்குக் கீழ் பணிபுரிபவர்களை புகார் இல்லாமல் உத்தரவுகளுக்குக் கீழ்ப்படியும்படி கட்டாயப்படுத்துகிறார். சந்தேகத்தின் உருகியை நீங்கள் ஏற்றிவைத்தால், உங்கள் தலைவன் ஒரு அயோக்கியன், ஒரு திருடன், ஒரு கோழை, ஒரு சீரழிந்தவன் என்ற எண்ணத்தை உங்கள் தலையில் வைக்கவும், விரைவில் அல்லது பின்னர் கீழ்ப்படிதல் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றின் படிநிலை சிதைந்துவிடும். இத்தகைய சூழ்நிலைகள் குறிப்பாக போரில் தெளிவாக வெளிப்படுகின்றன. தளபதி தீவிர நிலைமைகளில் கட்டுப்படுத்துகிறார். போராளிகள் தொடர்ந்து கொல்லவும் இறக்கவும் தயாராக உள்ளனர். இது ஒரு உண்மையான சிப்பாயின் சாராம்சம் - கட்டளையின் பேரில் கொன்று இறப்பது. பெரும்பாலான மக்களின் ஆன்மாவுக்கான இத்தகைய மன அழுத்த நிலைமைகள் மக்களின் உலகக் கண்ணோட்டம், சுய அடையாளம் மற்றும் மதிப்பீடுகளை மோசமாக்குகின்றன.
வதந்திகளின் இடைவிடாத ஓட்டத்தில் பல முக்கிய போக்குகள் இருந்தன. ஒருபுறம், எதிரி தொடர்ந்து ஊடகங்கள் மற்றும் அதன் முகவர்கள் மூலம் பல்வேறு "தவறான தகவல்களை" உருவாக்கினார். இது மலிவானது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறுபுறம், உள்ளூர் குழப்பம், போருக்கு முந்தைய மோதல்களின் பல்வேறு விளைவுகள் மற்றும் முற்றிலும் போதுமான செய்தி தயாரிப்பாளர்கள் இல்லாத பலரின் கற்பனைகள் வதந்திகளுக்கு உருகும் பாத்திரத்தை உருவாக்கியது. கூடுதலாக, போரில் தங்களுக்கு ஒரு அரசியல் வாழ்க்கையை உருவாக்க முயற்சிக்கும் சில அயோக்கியர்கள் உக்ரேனியர்களின் பொய்களை உயர்த்தி அல்லது தங்கள் சொந்தத்தை உருவாக்கினர்.
நீங்கள் எதையும் கேட்கலாம்! நிலப்பகுதிக்கு தங்கம் கொண்ட கார்களின் கேரவன்கள் பற்றி, தனிப்பட்ட தளபதிகளால் உடல் உறுப்புகளை தொடர்ந்து வெட்டுவது பற்றி, அக்மெடோவைட்டுகளுடன் இடைவிடாத பேரம் பேசுவது மற்றும் குடியேற்றங்களை சரணடைய வெந்தயம் பற்றி, முடிவில்லாத சதித்திட்டங்கள் மற்றும் சதித்திட்டங்கள் மற்றும் பல, சில நேரங்களில் சிறியது. , ஆனால் குறைவான பிரகாசம் இல்லை. சில நேரங்களில் ஏதாவது சில முன்நிபந்தனைகள் இருந்தன, ஆனால் பெரும்பாலும் நான் முழுமையான முட்டாள்தனத்தை சமாளிக்க வேண்டியிருந்தது. உங்களுக்குத் தெரியும், பகுத்தறிவின் தூக்கம் அரக்கர்களைப் பெற்றெடுக்கிறது. இங்கே எல்லாமே தகவலை அதன் சொந்த வழிமுறையுடன் உறுப்பு-மூலம்-உறுப்பு தயாரிப்பாகக் கருதும் பழக்கம் மற்றும் திறமையைப் பொறுத்தது.
இதுபோன்ற வதந்திகள் தொடர்பாக அவசர நடவடிக்கைகளுக்கான முன்முயற்சிகளுடன் பிற துறைகள் மற்றும் பிரிவுகளைச் சேர்ந்த துணை அதிகாரிகள் மற்றும் ஆர்வலர்களால் நான் தொடர்ந்து தாக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஏராளமான போராளிகள் ஆர்வலர்கள் மற்றும் முதன்மையாக மேசை வேலையில் அனுபவம் உள்ள ஊழியர்களை கணக்கில் எடுத்துக்கொள்வது, இதுபோன்ற தூண்டுதல்களைத் தொடர்ந்து கட்டுப்படுத்தி அவர்களை மிகவும் தொழில்முறை திசையில் வழிநடத்துவது அவசியம்.
உண்மை என்னவென்றால், எந்தவொரு சட்ட அமலாக்க அல்லது சிறப்பு கட்டமைப்பின் செயல்பாட்டுத் தொழிலாளர்கள் தகவலுடன் பணிபுரியும் பிரத்தியேகங்களைப் பொறுத்து வகைகளாகப் பிரிக்கப்படுகிறார்கள்.
உள் விவகார அதிகாரிகள் தங்கள் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளின் செயல்திறனுக்கான அளவுகோல்களின் காரணமாக நீண்ட பின்னணி சோதனைகளை மேற்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லலாம். குற்றம் தீர்க்கப்பட வேண்டும், விரைவில் சிறந்தது. மாநில பாதுகாப்பு நிறுவனங்களின் செயல்பாடுகளின் தனித்தன்மைகள், மாறாக, இறுதி முடிவு எப்போதும் வெளிப்படையாக இல்லாத தகவலுடன் பணிபுரிய மிக நீண்ட பாதை தேவைப்படுகிறது. இங்கே, ஆரம்ப தரவு, உறுதிப்படுத்தப்பட்டாலும், கிரிமினல் வழக்குகள் மூலம் அல்ல, ஆனால் பல்வேறு "தடுப்பு நடவடிக்கைகள்", சேர்க்கைகள், சிறப்பு நடவடிக்கைகள், தொடர்புடைய அதிகாரிகளுக்குத் தகவல், நிர்வாக நடவடிக்கைகளைப் பயன்படுத்துதல், அழிவு நடவடிக்கைகளுக்கான முன்நிபந்தனைகள் மற்றும் நிபந்தனைகளை நீக்குதல் மற்றும், இது சம்பந்தமாக, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது, வேலைக்காக பயணம் செய்வது போன்றவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
இயற்கையாகவே, அத்தகைய கட்டமைப்புகளுக்குள் சிறப்புப் பிரிவுகள் உள்ளன. இதன் விளைவாக, பிளவுகள் மற்றும் பணியாளர்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ முடிவுகளை நோக்கி அல்லது மாறாக, செயல்முறையை நோக்கியதாக தோன்றும். இந்த பிரிவு ஆபரேட்டரின் தனிப்பட்ட குணங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதை சாத்தியமாக்குகிறது. பல சிறப்பு சேவைகள் இந்த அணுகுமுறையை அவற்றின் கட்டமைப்பின் நிறுவனக் கொள்கையில் அறிமுகப்படுத்துகின்றன, சுரங்க மற்றும் செயலாக்க பிரிவுகளை பிரிக்கின்றன. எந்தவொரு செயல்முறையையும் போலவே, தீவிர வடிவங்கள் இல்லாமல் ஒருவர் செய்ய முடியாது, இது பெரும்பாலும் வழக்கமாக மாறும்.
இதன் விளைவாக, எடுத்துக்காட்டாக, காவல்துறையில் உயர்தர நடவடிக்கைகளில் திறன் இல்லாத ஊழியர்கள் தோன்றி, "குச்சி" கொள்கையின்படி தகவல்களைப் பெறுவதற்கும் வேலை செய்வதற்கும், "குச்சி" கொடுக்க வேண்டியது அவசியம். தீர்க்கப்பட்ட குற்றத்தைப் பற்றிய தரவை புள்ளிவிவரப் பதிவுகளில் உள்ளிடுவது. இது பொய்மைப்படுத்தல் மற்றும் போலிகளுக்கு வழிவகுக்கிறது. மாநில பாதுகாப்பில், "பாதுகாப்பான மற்றும் அட்டவணைக்காக" பணிபுரியும் ஊழியர்கள் உருவாகிறார்கள், அதாவது தொகுக்கப்பட்ட "சான்றிதழ்கள்" மற்றும் பிற ஆவணங்களின் எண்ணிக்கையின் கொள்கையை அறிக்கையிடுவதற்கான அடிப்படையாக எடுத்துக்கொள்கிறார்கள், அவற்றின் செயல்திறனை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல். . இந்த வழக்கில், உங்கள் ஆவணங்களின் நம்பகத்தன்மைக்கு முழுமையான பொறுப்பற்ற தன்மை எழுகிறது.
தங்கள் முழு வாழ்க்கையையும் பெரும்பாலும் செயலற்ற முறையில் தகவல்களைக் கையாள்வதில் செலவழித்த அத்தகைய ஊழியர்கள், மக்களின் விதிகளைக் கட்டுப்படுத்துவதற்கும் அதற்கேற்ப முடிவுகளை எடுப்பதற்கும் அதிகாரம் வழங்கும்போது மிகவும் கடுமையான சிக்கல்கள் எழத் தொடங்குகின்றன. டிபிஆர் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்திலும் அவர்களில் பலர் இருந்தனர். வீங்கிய கண்களுடன், இந்த மக்கள் எல்லா வகையான தகவல் குப்பைகளையும் என்னிடம் கொண்டு வந்து "எதிர்வினை" கோரினர்.
ஆனால் சிறப்புச் சேவையானது, தரவிற்கான தொழில்முறை அணுகுமுறையால் விதைகளை உமிடும் பாட்டியுடன் கூடிய தெருக் கடையிலிருந்து வேறுபட வேண்டும். இதில் சிக்கல்கள் இருந்தன. எந்தவொரு உண்மையான நிபுணருக்கும் தெரிந்த விஷயங்களை நான் விளக்க வேண்டியிருந்தது. எனது மிகவும் தீவிரமான செயல்பாட்டுச் செயல்பாட்டின் ஆண்டுகளில், ரசீது மற்றும் செயல்படுத்தலின் நிலைகளில் ஒத்துப்போகும் தகவலை நான் சந்தித்ததில்லை. இப்படித்தான் மக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். உங்கள் ஆதாரம் உங்களுடன் முற்றிலும் உண்மையாக இருந்தாலும், அவருடைய வார்த்தைகள் குழாய் வழியாகப் பாயும் தண்ணீரைப் போன்றது. தூய்மை, சேவைத்திறன் மற்றும் உடைகள் ஆகியவற்றைப் பொறுத்து, தகவல்தொடர்புகளின் நுண் துகள்கள் திரவத்தில் தங்கள் அடையாளத்தை விட்டு விடுகின்றன. அது தண்ணீராக இருந்தால் நல்லது, மற்றும் குறைவான இனிமையான பொருட்கள் அல்ல. மேலும் மக்களின் தகவல் அவர்களின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறது, அவர்களின் ஆளுமையின் நிழல்களால் அவர்களை வண்ணமயமாக்குகிறது. அதே நேரத்தில், பாதுகாப்பு ஏஜென்சிகளுக்கு அவர்கள் புகாரளிப்பது பெரும்பாலும் தனிப்பட்ட நலன்கள், லட்சியங்கள், சுயநலம் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறது.
இதன் விளைவாக, தகவல் அகநிலை ஆகிறது, மற்றும் பணியாளரின் பணி ஒரு புறநிலை தன்மையை கொடுக்க வேண்டும். அவரது உத்தியோகபூர்வ நடவடிக்கையின் செயல்முறை இதை இலக்காகக் கொண்டிருக்க வேண்டும். மாறாக, அடிக்கடி, குறிப்பாக போரில், "விரைவாக செயல்பட" ஒரு சலனம் உள்ளது. இதன் விளைவாக வெகுஜன கைதுகள், அவசர பாரபட்சமான நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத முறைகள். இது எதிரியின் கைகளில் விளையாடுகிறது.
நான் தொடங்கிய படிப்படியான பணியாளர்கள் “சுத்திகரிப்பு” மற்றவற்றுடன், இதுபோன்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபடுவதை நோக்கமாகக் கொண்டது, இருப்பினும், இயற்கையாகவே, அத்தகைய செயல்முறை நிலையானதாக இருக்க வேண்டும்.
நிர்வாக முடிவுகளை எடுக்கும்போது எந்தவொரு தீவிர சூழ்நிலையிலும் முக்கிய சிரமங்களில் ஒன்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தகவலின் புறநிலை மற்றும் நம்பகத்தன்மை ஆகும். இதனால் அடிக்கடி சிரமங்கள் ஏற்பட்டன.
உதாரணமாக, ஜனவரி 2015 இல் நடந்த அடுத்த ஊழியர் சந்திப்பு எனக்கு நினைவிருக்கிறது, அதில் பொறுப்பான அதிகாரிகள் மற்றும் தளபதிகள் Pesok68 ஐ கிடைக்கக்கூடிய படைகளுடன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்து நீண்ட நேரம் வாதிட்டனர். இது டொனெட்ஸ்கில் இருந்து எதிரிகளைத் தள்ளிவிடவும், மரிங்காவை வெற்றிகரமாகக் கைப்பற்றுவதன் மூலம், உக்ரேனிய பீரங்கிகளால் நகரத்தின் மீது ஷெல் தாக்குதலை முற்றிலுமாக நிறுத்தவும் முடியும். அதே நேரத்தில், எதிரிகளைத் தாக்கத் தயாராக உள்ள பல்வேறு போராளிப் பிரிவுகளின் பண்புகள் மற்றும் போர் தயார்நிலையின் அளவு பற்றிய அறிக்கைகள் இருந்தன. அறிக்கைகள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருந்தன.
இதன் விளைவாக, அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ அதைத் தாங்க முடியவில்லை, மேலும் அந்த இடத்திற்குச் சென்று அதை தானே கண்டுபிடிப்பேன் என்று கூறினார். நானும் ஓலெக் பெரேசாவும் அவருடன் சென்றோம்.
போராளிகளின் முன்னோக்கி கோட்டையாக கருதப்படும் தாக்குதல் தலைமையகத்திற்கு நாங்கள் சென்றோம்.
நாங்கள் நெருங்கி வருகிறோம். தலைமையகத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் நடைமுறையில் மரங்கள் இல்லை. சில எரிந்த மோட்டார்கள் தரையில் இருந்து வெளியே ஒட்டிக்கொண்டிருக்கின்றன. சாத்தியமான எல்லாவற்றிலும் அவர்கள் தவறாமல் இங்கே அடிப்பார்கள். குளிர். தரையில் அழுக்கு பனி உள்ளது, ஷெல் தாக்குதலால் ஆங்காங்கே பள்ளங்களை மூடுகிறது. நாங்கள் தட்டுகிறோம். ஒரு சலசலப்பான சிப்பாய் தலைமையகத்தின் அடித்தளத்திலிருந்து ஊர்ந்து வந்து, பகலில் கண்மூடித்தனமாகப் பார்த்து, திகைப்புடன் எங்களைப் பார்க்கிறார்.
- மூத்தவர் யார்?
- ஜோரா...
- பிரிவு?
- "கிழக்கு".
நாங்கள் தலைமையகத்திற்குச் சென்று, மூத்த அதிகாரிகளை அழைத்து, நிலைமையைக் கேட்கிறோம்.
- உங்களிடம் என்ன சக்திகள் உள்ளன?
- அறுபத்தெட்டு பேர்...
- எதிரி?
- சரி, முன்னூறு அல்லது நானூறு பேர் ...
அடுத்து, எங்கள் பீரங்கிகளின் செயல்திறன் மற்றும் எதிரியின் போர் திறன் பற்றி விவாதிக்கிறோம்.
ம்ம்ம்... இவ்வளவு தாக்குதலுக்கு... நானூறுக்கு எதிராக அறுபத்தெட்டு.
ஜாகர்சென்கோ முன் வரிசைக்கு அழைத்துச் செல்லப்பட வேண்டும் என்று கோருகிறார். அவர் ஏற்கனவே முன் வரிசையில் இருப்பதாக வீரர்கள் பதிலளிக்கின்றனர். ஜாகர்சென்கோ முன் நிலைகளை அடைய வலியுறுத்துகிறார்.
"கிழக்கு" கோடுகளுடன் மெரூன் நிறத்தில் இருக்கும் ஒரு புத்திசாலி இளைஞன் அழைக்கப்படுகிறான். கேடட் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்.
வெளியே செல்வோம். இங்கே எங்கள் வழிகாட்டி அவர் மூன்றுக்கு மேல் வழிநடத்த மாட்டார் என்று விளக்குகிறார். பகுதி ஸ்கேன் செய்யப்படுகிறது, மேலும் பலர் இருந்தால், நீங்கள் உடனடியாக ஷெல் மற்றும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும், மேலும் நீடித்த பயன்முறையில் இருக்க வேண்டும்.
ஜாகர்சென்கோ, பெரேசா மற்றும் என்னுடைய முழு "தனிப்பட்ட" ஒன்று கூடத் தொடங்குகிறது. அனைவரையும் அப்படியே இருக்குமாறு உத்தரவிடுகிறோம். தோழர்களே உற்சாகமான குழப்பத்தில் உள்ளனர். செமியோன் மற்றும் பெர்குட், ஜாகரின் துணை மற்றும் தலைமை காவலர், நீண்ட நேரம் அவருடன் வாதிடுகின்றனர். இறுதியில், நாங்கள் மூவரும் வெளியேறுகிறோம், மேலும் கேடட், வழி காட்டுகிறார்.
ஜாகர்சென்கோ வானொலியை இயக்குகிறார்.
ஜாகர்சென்கோ சக்கரத்தின் பின்னால் காரில் ஏறுகிறார், நடத்துனர் அருகில் இருக்கிறார். நான் ஓலெக்குடன் பின் இருக்கையில் இருக்கிறேன். ஏற்கனவே தெரிந்த திட்டம்.
பெஸ்கி கிராமமான "கேடட்" என்ற அழைப்பு அடையாளத்துடன் வோஸ்டாக் படைப்பிரிவின் சிப்பாய்
"எனக்கு கடவுச்சொல் தெரியும், நான் ஒரு மைல்கல்லைப் பார்க்கிறேன், இதை மட்டுமே நான் நம்புகிறேன், காதல் உலகைக் காப்பாற்றும்" என்று வேரா ப்ரெஷ்னேவா பாடுகிறார், நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதைக் குறை கூறுவது போல்.
நடத்துனர் அமைதியாக ஒரு கருத்தைச் சொல்கிறார், அதை உணர்ந்த அலெக்சாண்டர் வானொலியை அணைக்கிறார். உண்மையில். சுரங்கத்தை நாம் கேட்காமல் இருக்கலாம். டில் தனது பாடும் சகநாட்டவரின் பரோபகாரத்தைப் பகிர்ந்து கொள்ளவில்லை.
வழியில், கேடட் அவர் ஸ்லாவியன்ஸ்க்கு திரும்ப வேண்டும் என்று கனவு காண்கிறார் என்று கூறுகிறார். அவருக்கு அங்கிருந்து ஒரு காதலி இருக்கிறாள், நாங்கள் மீண்டும் நகரத்தை எடுக்கும்போது மட்டுமே அவர் கையெழுத்திட ஒப்புக்கொண்டார்.
நாங்கள் வோல்வோ மையத்திற்கு திருப்பங்கள் வழியாக ஓட்டி உள்ளே நுழைகிறோம். உள்ளே, "நத்தைகள்" அருகில் குவிந்துள்ள AGS இல், நாங்கள் காரை விட்டுவிட்டு மற்றொரு நுழைவாயில் வழியாக செல்கிறோம். Oleg முதல், Zakharchenko தொடர்ந்து, நான் அவர்களின் முதுகில் மறைக்க.
நாங்கள் ஒரு சிறிய குழிக்குள் செல்கிறோம். அவை அனைத்தும் பொருந்தாது. நாங்கள் பகுதியை ஆய்வு செய்கிறோம், ஜகார்சென்கோ தெளிவுபடுத்தும் கேள்விகளைக் கேட்கிறார்.
எந்த நேரத்திலும் எறிகணைத் தாக்குதல் தொடங்கலாம் என அந்த இடத்தில் இருந்து ராணுவ வீரர்கள் எச்சரிக்கின்றனர். அவர் வலுவாக இருந்தால், தோண்டப்பட்ட நுழைவாயிலில் தோண்டப்பட்ட ஒரு பெரிய சதுர துளைக்குள் குதிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. நான் துளையைப் பார்த்து, எப்படி பொருத்துவது என்று கண்டுபிடிக்கிறேன். நான் மிகவும் கனமானவன் என்பதால், இது எளிதான கேள்வி அல்ல. நீங்கள் முதலில் Zakharchenko தூக்கி மேலே குதித்தால், நீங்கள் அவரது கழுத்தை உடைக்க முடியும். நீங்களே முதலில் குதித்தால், அது அசிங்கமானது. ஒரு கனமான, அழுக்கு, சேறு நிறைந்த குளிர்கால மூடுபனி மெதுவாக வயல்வெளியில் மிதக்கிறது. எதிரி மிகவும் நெருக்கமாக இருக்கிறான்.
முடித்துவிட்டு திரும்புவோம்.
எல்லாவற்றையும் அந்த இடத்திலேயே சரிபார்க்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் நம்பினோம்.
 
கொதிகலனை மூடுதல்
- சான், நீ எங்கே போகிறாய்?
ஜாகர்சென்கோவின் அலுவலகத்திற்குள் நுழைந்து, அவர் இறக்குவதைப் பார்த்தோம். அவன் எங்கோ முன்வரிசைக்குப் போகிறான் என்பது தெளிவாகத் தெரிந்தது.
"நாங்கள் ஒப்புக்கொண்டோம்: நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், நாங்கள் செல்கிறோம்."
- நண்பர்களே, மரிங்காவில் என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். அதை எடுக்க ஒரு விருப்பம் உள்ளது.
- சரி, ஆனால் நாங்கள் உங்களுடன் செல்வோம்.
- அது வருகிறது.
ஓலெக்கும் நானும் வீட்டிற்கு விரைந்தோம், எங்கள் சிவிலியன் உடைகளை விரைவாக "மலை" என்று மாற்றி, எங்கள் கைத்துப்பாக்கிகளில் இயந்திர துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகளைச் சேர்த்தோம். இந்த நேரத்தில், "தனிப்பட்ட" மீண்டும் ஆயுதம். அமைச்சர்கள் சூடு பிடிக்கும் இடத்திற்கு விரைந்து செல்லலாம் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே பழக்கமாகிவிட்டது.
நாங்கள் “அல்தாய்” க்குத் திரும்புகிறோம், அங்கிருந்து, ஜாகர்சென்கோவுடன் சேர்ந்து, முன் வரிசையில், மரிங்கா பகுதிக்குச் செல்கிறோம். நாங்கள் ஒரு மளிகைக் கடை கட்டிடத்தில் நிற்கிறோம். திரும்பும் வழியில் அவன் இருக்க மாட்டான்.
நாங்கள் வீரர்களுடன் பேசுகிறோம், அந்த நேரத்தில் ஷெல் தாக்குதல் தொடங்குகிறது. முதலில், சுரங்கங்கள் பறக்கின்றன, பின்னர் அவை பீரங்கி மற்றும் ராக்கெட் பீரங்கிகளால் இணைக்கப்படுகின்றன. நிறுவனத்தின் அருகிலுள்ள தலைமையகத்திற்கு நாங்கள் புறப்படுகிறோம். இங்கே நீங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அமைதியாக பேசலாம். அப்காஸ் அறிக்கைகள், அதைத் தொடர்ந்து மங்கோலியர்கள், பின்னர் பல தளபதிகள். இரவில் பல சிறு குழுக்களை எதிரிகளின் பின்னால் இட்டுச் சென்று, பின்னர் வீதிக்கு வீதியாகத் துண்டித்து, ஒருங்கிணைந்த முறையில் வேலைநிறுத்தம் செய்யும் அசல் திட்டம் யதார்த்தமற்றது என்பது தெளிவாகிறது. நிலப்பரப்பின் தனித்தன்மைகள், எதிரிகளின் கோட்டைகள் மற்றும் ஆச்சரியத்தின் உறுப்பு இழப்பு ஆகியவை தலையிடுகின்றன. நாங்கள் விருப்பங்களை ஆராய்ந்து வருகிறோம்.
இந்த நேரத்தில், உக்லெகோர்ஸ்க் அருகே தாக்குதலை வளர்ப்பதற்காக முன்னர் திட்டமிடப்பட்ட அலகுகளில் ஒன்றின் வெளியேற்றம் சீர்குலைந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். என்பதைத் தெரிந்துகொள்ள கார்ப்ஸ் தலைமையகத்துக்குச் செல்கிறோம்.
தலைமையகத்தில் ராணுவ வீரர்கள் தங்கள் தோழரை புதைத்ததால் அவர்கள் தாக்குதலுக்கு செல்லவில்லை என்ற விசித்திரக் கதையை கேட்கிறோம். இன்னும் விரிவான பகுப்பாய்வின் போது, தாக்குதலுக்கு போதுமான நபர்கள் இல்லை என்பது தெளிவாகிறது. இதன் விளைவாக, ஒலெக் உள்நாட்டு விவகார அமைச்சின் முழு சிறப்புப் படை இருப்புக்களையும் உயர்த்துகிறார். "பால்கன்" மற்றும் "பெர்குட்" ஆகியவற்றுடன் சேர்ந்து, 150 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். நான் MGB சிறப்புப் படைகள் இருப்பைச் சேர்க்கிறேன். மற்றொரு 75-80. Zakharchenko புதிதாக உருவாக்கப்பட்ட குடியரசுக் காவலரிடமிருந்து ஒன்றரை நூற்றுக்கு மேல் திரட்டுகிறார். நாங்கள் ஒரு நெடுவரிசையை உருவாக்கி, கோர்லோவ்காவில் உள்ள மூன்றாவது படைப்பிரிவின் தலைமையகத்திற்குச் செல்கிறோம்.
அடுத்த மூன்று நாட்களில், நாங்கள் ஒரு புதிய தாக்குதல் திட்டத்தை உருவாக்குகிறோம். நாங்கள் அங்கு, தலைமையகத்தில் தூங்குகிறோம். உக்லெகோர்ஸ்க் நகரம் Debaltsevo கொதிகலன் 69 ஐ மூடுவதற்கான முக்கிய புள்ளியாகும். அது இல்லாமல் கொதிகலன் இருக்காது.
ஆரம்ப திட்டம் எளிமையானது. Uglegorsk எடுத்துக்கொள்வது ஆபத்தானது மற்றும் கடினம். எனவே, Artemovsk மற்றும் அருகிலுள்ள மேலாதிக்க உயரங்களுக்கு சாலையை வெட்டுவது அவசியம். இதனால், நகரம் கொப்பரை பகுதியாக மாறும்.
இந்த அறுவை சிகிச்சை ஜனவரி 28 அதிகாலை திட்டமிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த தாக்குதல் குழு வன பெல்ட்டின் விளிம்பிலிருந்து நிலைக்கு செல்ல வேண்டும். இயக்கத்தின் திசை வெட்டப்பட்டதால், சுரங்க இழுவைகளைக் கொண்ட இரண்டு தொட்டிகள் குழுவின் முன் நகரும். டீசல் டேங்கர்களுக்கும் தாக்குதல் குழுவிற்கும் இடையிலான தொடர்புக்கு நான் பொறுப்பு.
காலை. விலைமதிப்பற்ற நிமிடங்களும் மணிநேரங்களும் இழக்கப்படுகின்றன, ஆனால் எந்த அசைவும் இல்லை. டேங்கர்கள் தொட்டிகளில் இழுவைகளை நிறுவ முடியாது. தொட்டிகளில் ஒன்றில் இழுவையைப் பாதுகாக்க தேவையான குறைந்த ஏற்றம் இல்லை; மற்றொன்று வின்ச்சில் சிக்கல் உள்ளது.
பன்னிரண்டு ஆரம்பம். நாங்கள் ஜகாரை "தளபதியின்" அறைக்கு அழைத்துச் சென்று, செயல்பாட்டைக் குறைக்க அவரை வற்புறுத்துகிறோம். போது. குழு புறப்பட்ட அரை மணி நேரத்திற்குப் பிறகு, அதன் இடம் எதிரி பீரங்கிகளால் எரிக்கப்பட்டது. பின்னர் நிலைமையை நாம் பகுப்பாய்வு செய்யும் போது, நடந்தது சிறந்ததாக மாறியது என்ற பொதுவான முடிவுக்கு வருவோம். இந்தத் திட்டத்தைச் செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை விட கணிசமாக அதிக இழப்புகள் மற்றும் கால தாமதங்களுக்கு வழிவகுத்திருக்கும்.
பின்னர் ஜாகர் நகரத்தை எடுக்க முன்வருகிறார்.
கார்ப்ஸ் ஊழியர்கள் உறுதியற்றவர்களாக உள்ளனர். தாக்குதலுக்கு படைகள் எதுவும் இல்லை; டெபால்ட்சேவ் மீதான தாக்குதலின் முன் வரிசையில் அனைவரும் சிதறடிக்கப்பட்டனர். ஆனால் நாங்கள் வலியுறுத்துகிறோம். மூன்றாவது படைப்பிரிவின் "வாணி செவேரா" பட்டாலியன் மூலம் நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம், இது ஒரு வெளிப்புற வேலைநிறுத்தமாக செயல்பட வேண்டும். சாராம்சத்தில், இந்த தாக்குதல் இராணுவ கலையின் அனைத்து நியதிகளையும் உடைக்கிறது. தாக்குதல் குழுவில் சுமார் 370 போராளிகள் உள்ளனர். பாதுகாக்கும் எதிரிக்கு குறைந்தது ஒன்றரை முதல் இரண்டு மடங்கு அதிகம். உக்ரேனிய காரிஸனின் அடிப்படையானது 128 வது டிரான்ஸ்கார்பதியன் மவுண்டன் ரைபிள் படைப்பிரிவின் பகுதிகள் மற்றும் இணைக்கப்பட்ட அலகுகள் ஆகும். பீரங்கிகளை நம்பி, ஆச்சரியம் மற்றும் திமிர். நல்லது, நல்ல அதிர்ஷ்டம், அதுதான் முக்கிய விஷயம்.
திட்டத்தின் படி, எங்கள் பீரங்கி எதிரி சோதனைச் சாவடிகளை அடக்க வேண்டும், அதன் பிறகு வேலைநிறுத்தக் குழு தாக்குதலைத் தொடங்கும். குமுரியில் இருந்து குடியரசுக் காவலருக்குச் சென்ற க்ரோட்டிடம் பொது ஒருங்கிணைப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது, குழு மூத்தவர்கள் உள்நாட்டு விவகார அமைச்சகத்தைச் சேர்ந்தவர்கள் - அலெக்ஸி டிக்கி, எம்ஜிபி - மங்கோலில் இருந்து. உண்மையில், எனது சிறப்புப் படைகளை வாசிலி “லெனின்” எவ்டோகிமோவ் வழிநடத்துகிறார், அவர் எதிர்காலத்தில் டிக்கியுடன் சேர்ந்து உக்லெகோர்ஸ்க் மற்றும் டெபால்ட்செவோவுக்கான டிபிஆரின் ஹீரோவைப் பெறுவார்.
பீரங்கி வேலை செய்தது மற்றும் தாக்குதல் தொடங்கியது. காலாட்படை நுழையலாம். அழிக்கப்பட்டதாகக் கூறப்படும் சோதனைச் சாவடி அவர்கள் மீது தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடத்துவதாக இங்கு டிக்கி பெரேசாவிடம் தெரிவிக்கிறார்.
நாங்கள் பீரங்கிகளுடன் சரிபார்க்கிறோம், அவர்கள் ஸ்பாட்டர்களைத் தொடர்பு கொள்கிறார்கள் - சோதனைச் சாவடி அழிக்கப்பட்டது!
ஆனால் அது என்ன, 70 வெந்தயங்களின் "குன்றின்" காரணமாக போராளிகள் தலையை உயர்த்த முடியாது! ஓலெக் வலியுறுத்துகிறார், பீரங்கி வீரர்கள் கிசுகிசுக்கிறார்கள், பின்வாங்குகிறார்கள் மற்றும் "வேர்க்கடலை" படி, ஒரு குறிப்பிட்ட பணியை அமைக்கிறார்கள். ஒருங்கிணைப்புகள் கலக்கப்பட்டன. புருசிலோவ் சரமாரியாக சோதனைச் சாவடியில் எங்கள் பீரங்கி வேலை செய்யும் போது, தோழர்களே தாக்குதலைத் தொடங்குகிறார்கள். நகரின் மறுபுறத்தில், வடக்கில் இருந்து போராளிகள் தாக்க முயல்கிறார்கள், ஆனால் ஏழு முந்நூறுகளுக்குப் பிறகு தாக்குதல் முறியடிக்கப்பட்டது.
எங்கள் குழு உள்ளே நுழைந்தது. பகலில், பல பிரிவுகள் படிப்படியாக மையத்தை நோக்கி, ஒருவருக்கொருவர் நோக்கி நகர்ந்தன. தாக்குதல் வெற்றிகரமாக இருந்தது என்பது தெளிவாகத் தெரிந்தால், தாக்குபவர்கள் முன்னணியின் பிற திசைகளிலிருந்து மாற்றப்பட்ட அலகுகளால் வலுப்படுத்தத் தொடங்குகிறார்கள்.
- சாஷா, நீ எங்கே போகிறாய்?! - தாக்குதல் தொடங்கும் தருணத்தில், ஜாகர்சென்கோ விரைவாக வெளியேறும் இடத்திற்கு துணை செமியோனுடன் செல்கிறார்.
- ஆம், நான் சென்று பார்க்கிறேன் ...
- நீங்கள் எங்கே போகிறீர்கள்?! உனக்கு புரிகிறது! அலகுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, ஊழியர்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்பாடு ஆகியவை இப்போது உங்களிடம் மட்டுமே உள்ளது! நீங்கள் இப்போது முன் வரிசையில் விரைந்தால், தாக்குதல் முறிந்துவிடும். தன்னாட்சி முறையில் செயல்படும் சிதறிய குழுக்கள் உங்களிடம் வந்து, திட்டமிட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும். நீங்கள் தலைமையகத்தில் தேவை.
ஜகார்சென்கோ தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறார் ... இன்னும் ஒரு அரை நாள் அவர் போரை அந்த இடத்திலேயே கட்டுப்படுத்துகிறார். இரண்டாம் பாதியில், நகரத்தின் நுழைவாயில் வெற்றிகரமாக முடிந்தது என்பது தெளிவாகத் தெரிந்தவுடன், அவர் மீண்டும் சேகரிக்கத் தொடங்குகிறார். இந்த முறை எங்களுக்கு கவலையில்லை. ஊழியர்கள் அதைக் கையாளுவார்கள், ஆனால் எங்கள் போராளிகள் சண்டையிடுவார்கள். போகலாம்.
முதலில் நாங்கள் சுரங்கங்களில் ஒன்றின் நிர்வாக கட்டிடத்திற்கு வருகிறோம். அங்கு ஜாகர்சென்கோ உள்ளூர்வாசிகளுடன் தொடர்புகொண்டு பத்திரிகைகளுக்கு நேர்காணல்களை வழங்குகிறார். இந்த நேரத்தில், நான் எனது மக்களைத் தொடர்புகொண்டு எம்ஜிபியின் கமாண்டன்ட் பிரிவில் இருந்து ஒரு இருப்பை எடுக்கிறேன்.
நானும் ஜாகர்சென்கோவும் ஜீப்பில் ஏறி வெளியே செல்கிறோம். சக்கரத்தில் ஜாகர்சென்கோ இருக்கிறார், அவருக்கு அடுத்ததாக அவரது பாதுகாப்பு பயிற்றுவிப்பாளர், தாகெஸ்தானி மாகா. நானும் ஓலெக்கும் பின் இருக்கையில் இருக்கிறோம்.
நாங்கள் நகரத்தின் நுழைவாயிலை நோக்கி ஓட்டுகிறோம். பின்னர் ஒரு கவசப் பணியாளர் கேரியர் எங்களை நோக்கிச் செல்கிறது. வெண்பட்டைகள்! "கர்ப்ப" கோடுகள் உக்ரைனைச் சேர்ந்தவை என்பதைக் குறிக்கிறது! அடடா, அறிக்கையின்படி, இது எங்கள் பிரதேசம், நகரத்தின் நுழைவாயில்! இது உண்மையில் எதிர் தாக்குதலா?! நாங்கள் ஒரு குறுகிய சாலை வழியாக ஒரு வயலுக்குச் செல்கிறோம். அதை அணைக்க இயலாது, சாலையின் முழுப் பகுதியும் வெட்டப்பட்டது. திரும்பும் வழியில் இதைப் பார்ப்போம்.
நாங்கள் காரில் இருந்து குதிக்க தயாராகி வருகிறோம். ஒரு RPG-18 இருக்கையின் பின்புறத்தில் தொங்குகிறது, காரை நிறுத்திய பிறகு, Maga ஒரு கைக்குண்டு லாஞ்சரைப் பிடிக்கிறார். ஓ, இல்லை. எல்லாம் நன்றாக இருக்கிறது. கூர்ந்து கவனித்தோம். நமது! பிடிபட்ட வாகனங்களை ஓட்டி வருகின்றனர். கொடியால் அங்கீகரிக்கப்பட்டது. நாங்கள் வெளியே சென்று பேசிவிட்டு நகர்ந்தோம்.
உக்ரோப் சோதனைச் சாவடியில் எங்களை டிக்கி மற்றும் மங்கோலியர்கள் சந்திக்கிறார்கள், அவர்கள் நிலைமையைப் பற்றி தெரிவிக்கின்றனர். குழுக்கள் நகர மையத்தை நோக்கி ரயில் நிலையத்தை நோக்கி நகர்கின்றன. நாங்கள் கார்களில் ஏறி அங்கு செல்கிறோம்.
இருட்ட தொடங்கி விட்டது. சேதமடைந்த தொட்டியில் நாங்கள் நிறுத்துகிறோம். தெருவின் குறுக்கே உள்ள பாழடைந்த மூன்று மாடி கட்டிடத்தில், ஷெல் மூலம் வீசப்பட்ட கூரையின் ஒரு பகுதியின் கீழ் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளின் பல மேல் ஜன்னல்களிலிருந்து தீப்பிழம்புகள் கொட்டுகின்றன. துப்பாக்கி தூள் புகையால் பனி நிரம்பியுள்ளது. ரீச்ஸ்டாக் கைப்பற்றப்பட்ட காட்சிகளுடன் பிப்ரவரி 23 க்கான குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு அஞ்சல் அட்டையின் உணர்வு.
நாங்கள் சுற்றிப் பார்த்துவிட்டு இரவு இங்கேயே இருக்க முடிவு செய்கிறோம். நாங்கள் ஒரு தனி கட்டிடத்தைத் தேர்ந்தெடுத்தோம், அது ஒருவித சமூகக் கிளப்பாக இருந்தது, மேலும் கதவுகளைத் திறக்கவும், இரவைக் கழிக்க இடங்களை அமைக்கவும் ஒரு குழுவை நியமிக்கிறோம்.
இந்த நேரத்தில், Evgeniy Poddubny தலைமையிலான மத்திய தொலைக்காட்சி சேனல்களின் படக்குழுவினர் வருகிறார்கள். ஜாகர்சென்கோ பின்னர் ஒரு உரத்த நேர்காணலாக மாறியது, இதன் போது ஒரு துப்பாக்கி சுடும் ஷாட் கேட்கப்பட்டது. பின்னர் தெளிவாகத் தெரியும், இந்த துப்பாக்கி சுடும் வீரர் எதிரி பீரங்கிகளின் வேலையைத் திருத்துவார்.
கேமராவில், ஜாகர்சென்கோ நகர காரிஸனில் இருந்து கைப்பற்றப்பட்ட உக்ரேனியக் கொடியை நிரூபிக்கிறார், எனது துணை அதிகாரிகளில் ஒருவர் அவருக்கு நிலைமையைப் புகாரளித்தார். நான் சட்டத்திற்குள் வருவேன். பின்னர், இந்த சதி எனக்கு மிகவும் விலை உயர்ந்தது. இந்த தருணம் வரை, நான் கடிகாரத்தைச் சுற்றி ஒரு பாதுகாக்கப்பட்ட அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று என் மனைவி நம்பிக்கையுடன் இருப்பாள். ஆனால் அவளுடைய அப்பா கதையில் மருமகனை அடையாளம் கண்டு, அவளுக்கு ஒரு இணைப்பை அனுப்புகிறார், நான் கேட்க ஏதாவது இருக்கிறது.
பத்து நிமிடங்கள் கடந்து சுரங்கங்கள் விழ ஆரம்பிக்கின்றன. முதலில் அரிதாக, பின்னர் மேலும் அடிக்கடி. இன்னும் சில நிமிடங்கள் கடந்து, பீரங்கி இயக்கப்பட்டது. ஒரு வெடிப்புக்குப் பிறகு நாம் ஒரு அதிர்ச்சி அலையால் தாக்கப்படுகிறோம். கோபம் கொண்டவர் என் மீது விழுகிறார், பறக்கும் துண்டுகளிலிருந்து என்னைக் காப்பாற்றுகிறார். குலோப் அருகிலேயே விழுகிறது. வெடிப்புகளால் பூமியின் அலைகள் அசைவதை என் வயிற்றில் உணர்கிறேன். அவர்கள் நெருங்கி வருகிறார்கள், அதிர்வுகளிலிருந்து என் கால்களை வேறுபடுத்த முயற்சிக்கிறேன். இப்போது என் கால் கிழிந்தால், குறைந்தபட்சம் என் பிறப்புறுப்பையாவது காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்ற முட்டாள்தனமான எண்ணம் என் தலையில் சுழல்கிறது.
நான் எனது கமாண்டன்ட் ரிசர்வ் உடன் தொடர்பு கொண்டு என்னிடம் வருமாறு உத்தரவிட முயற்சிக்கிறேன். ஷெல் தாக்குதல் இலக்காக உள்ளது, மேலும் நாம் அவசரமாக ஸ்பாட்டரைக் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் குழுவின் தலைவர் ஏன் இதைச் செய்ய முடியாது என்பதற்கான காரணங்களைக் கொண்டு வரத் தொடங்குகிறார், மேலும் அவர் வெறுமனே பயப்படுகிறார் என்பதை நான் புரிந்துகொள்கிறேன்.
நான் புகைபிடிக்கும் தொட்டிக்கு அருகில் படுத்திருக்கிறேன். திடீரென்று, ஒரு ஏர் பிளக் காதுகளை அடைத்து, நுரையீரலில் உள்ள ஆக்ஸிஜனின் பருத்தி கம்பளியை உடைத்து, வெடிப்பின் கர்ஜனையிலிருந்து எங்காவது மார்புக்குள் சென்று, மற்றவற்றைத் தடுக்கிறது. ஒரு காவியத் திரைப்படத்தின் மெதுவான இயக்கத்தில் இருப்பது போல், என் கண்ணின் ஓரத்தில், முன்பு அழிக்கப்பட்ட தொட்டியின் கோபுரம் மேலே பறப்பதைக் காண்கிறேன். பின்னர் தெளிவாகத் தெரியும், கிராட் ஏவுகணைகளில் ஒன்று அதன் வெடிமருந்து சுமைகளைத் தாக்கியது, அது வெடித்தது.
அதைத் தொடர்ந்து, ஷெல் தாக்குதலின் காட்சிகள், வானம் நம் மீது விழத் தொடங்கும் போது, போடுப்னியின் கதையில் தொலைக்காட்சியைச் சுற்றி பறக்கும். நான் போடுப்னியை தோளில் பிடித்து, வீட்டிற்கு அடுத்த நுழைவாயிலில் ஒளிந்து கொள்ளும்படி கத்துகிறேன்.
நான் அருகிலுள்ள ஐந்து மாடி கட்டிடத்திற்கு ஓடுகிறேன், பின்னர் மற்றொரு குண்டு வெடிப்பு அலை என் காலில் இருந்து என்னைத் தட்டுகிறது. நான் முதலில் பனியில் விழுந்து, அது வெறும் பனி அல்ல என்பதை உணர்கிறேன். அருகில் இருந்த வீட்டின் ஜன்னல்களில் இருந்து விழுந்த கண்ணாடித் துண்டுகளால் அவரது முகம் கீறப்பட்டது. கண்களில் இருந்து சுமார் பத்து சென்டிமீட்டர், ஒரு பெரிய துண்டு பனி மற்றும் தரையில் இருந்து ஒட்டிக்கொண்டது. அதிர்ஷ்டவசமாக அது அவனிடம் இல்லை.
நான் படுத்துக்கொண்டு, ஷெல்லின் அடுத்த அலைக்காக காத்திருந்து நுழைவாயிலுக்குள் ஓடுகிறேன். அங்கு ஏற்கனவே பத்து போராளிகள் உள்ளனர். நாங்கள் தாழ்வாரத்தில் உள்ளோம்.
- நண்பர்களே, மேலும் இறக்கைக்குச் செல்லுங்கள், அங்குள்ள கூரைகள் மிகவும் நம்பகமானவை, அது அங்கு பாதுகாப்பானது.
ஒரு மெல்லிய வயதான பெண் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் வாசலில் இருந்து வெளியே வந்து எங்களை பரிதாபமாகப் பார்க்கிறாள். தனம்! பொதுமக்கள் வெளியேற்றம்! ஆனால் பலர் இன்னும் இருந்தனர் ...
மோல் தாழ்வாரத்திற்குள் ஓடி நிலைமையைப் புகாரளிக்கிறார்.
- ஜாகர்சென்கோ எங்கே?!
- அடுத்த நுழைவாயிலில்.
நான் ஜாகர்சென்கோ இருக்கும் வீட்டிற்கு ஓடுகிறேன். இருட்டாக இருக்கிறது, ஒளிரும் விளக்குகள் மங்கலாக பிரகாசிக்கின்றன.
- சாஷா! அவர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறார்கள்! - எதிர்காலத்தில் இது உண்மைதான் என்பது தெளிவாகிவிடும். நாங்கள் சென்ற பிறகு, நெருப்பு நிறுத்தப்படும். அனேகமாக, ஜாக்கரின் ஃபோன்கள் மற்றும் எங்களுடையது, மேலும் ஒரு ஸ்பாட்டர், தாங்கு உருளைகளை எடுத்திருக்கலாம். - நாம் வெளியேற வேண்டும்! நீங்கள் இங்கு அதிகம் பயன்படவில்லை, தலைமையகத்தில் நீங்கள் அதிகம் தேவைப்படுகிறீர்கள்!
Zakharchenko நீண்ட நேரம் யோசித்து தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறார்.
எந்தெந்த கார்கள் ஓடுகின்றன என்பதை தீர்மானிக்க ஆட்களை அனுப்புகிறோம். ஷெல் வீச்சில் சேதமடைந்த பகுதி. ஜாகர்சென்கோ அருகில் மாகாவுடன் தானே ஓட்டுகிறார். ஒலெக்கும் நானும் பின் இருக்கைகளில் அமர்ந்தோம், தெற்கு ஒசேஷியாவில் தீக்குளித்துவிட்டதாகக் கூறி தைரியமான முகத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கும் பொடுப்னியை இங்கே வைக்கிறோம். அவர் தனது ஆபரேட்டரைத் தேடுகிறார், அவர் கார்களில் ஒன்றில் வைக்கப்பட்டார்.
தனிப்பட்ட வாகனத்துடன் எனது கவச மினிபஸ் எங்களைப் பின்தொடர்கிறது. சிறிது நேரம் கழித்து, பீரங்கி குண்டுகள் எங்கள் நெடுவரிசையைப் பின்தொடரத் தொடங்குகின்றன. பல ஸ்னைப்பர் தோட்டாக்கள் கார்களைத் தாக்கின.
கோர்லோவ்காவை நோக்கிய சாலையின் குறுகலான பாதை திடீரென சிக்கிய மினிபஸ்ஸால் தடுக்கப்பட்டது. நாங்கள் வெளியே குதித்து, எங்கள் கைகளால் காரை வெளியே தள்ள முயற்சிக்கிறோம். இது வேலை செய்யாது! நாங்கள் ஜீப்பில் ஏறி சுற்றி ஓட்ட முயற்சிக்கிறோம். சுரங்கங்கள்! சுரங்கத்தின் பக்கம், ஒரு பெரிய உணவு கேன், எங்கள் காரின் சக்கரத்தின் அடியில் இருந்து வெளியே நிற்கிறது. நல்லவேளையாக வெடிக்கவில்லை. நாங்கள் மெல்ல மெல்ல மீண்டும் பாதையில் செல்கிறோம்.
சிக்கிய கார் இறுதியாக நகர்கிறது, நாங்கள் அதைப் பின்தொடர்கிறோம். இந்த நேரத்தில் "ஆலங்கட்டி" அலை நம்மை வந்தடைகிறது. "ஆலங்கட்டி" எனக்கு பின்னால் விழுகிறது, அவற்றில் ஒன்று எனது கவச மினிபஸ் மீது விழுகிறது. துண்டுகள் சிறுநீர்ப்பையைக் கிழித்து, தீயவரின் கால்களைத் துளைத்து, மால்டாவின் காலை நொறுக்கும். காவலர்களுடன் நான் விட்டுச் சென்ற எனது பணிப்பெட்டியும் தீப்பிடித்து எரிகிறது.
நாங்கள் ஜீப்பில் விரைகிறோம்.
- சன்யா, வேகமாக!
யோசித்த ஜாகர் வாயுவை சேர்க்கிறார். அவர் முற்றிலும் அமைதியானவர். முன் வரிசையில் அவருடன் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இருந்ததால், இந்த பழமையான அமைதியை நான் எப்போதும் கவனித்தேன். அவரது தைரியம் போலித்தனமானது அல்ல, முற்றிலும் இயற்கையானது.
நாங்கள் சுரங்க நிர்வாக கட்டிடத்தை கடந்து செல்கிறோம். என் புணர்ந்த இருப்பு உள்ளது. காயமடைந்தவர்களை வெளியேற்ற ஏற்பாடு செய்ய நான் உத்தரவிடுகிறேன், பின்னர் நாங்கள் போடுப்னியை வேறொரு காருக்கு மாற்றுகிறோம், அது முன்னால் செல்கிறது, நாமும் புறப்பட்டோம்.
ஷெல் தாக்குதல் மீண்டும் தொடங்குகிறது. காரின் கண்ணாடிகள் உடைந்துள்ளன, குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் இடதுபுறத்தில் உட்கார்ந்து, இயந்திர துப்பாக்கியை ஜன்னலுக்கு வெளியே வைத்து, வயல்களைப் பார்க்கிறேன். வலது ஜன்னலில் இயந்திர துப்பாக்கியுடன் பெரேசா அதே நிலையில் அருகில் அமர்ந்துள்ளார். இரவு விண்கல் குண்டுகளால் இடைவிடாமல் துளைக்கப்படுகிறது. குழந்தைகள் சிறிய சரளைகளை வீசுவது போல் எனக்கு பின்னால் ஒரு சத்தம். நான் என் பேட்டை அணிந்தேன், ஆனால் அது வெப்பமடையவில்லை. வந்தவுடன், முழு உடற்பகுதியும் துண்டுகளால் மூடப்பட்டிருப்பதைக் காண்போம்.
எங்களுக்குப் பின்னால் இன்னும் இரண்டு கார்கள் உள்ளன, ஜகாராவின் தனிப்பட்ட கார்கள். சிறிது நேரம் கழித்து ஒருவர் பின்தங்குவார். சக்கரத்தின் பின்னால் அமர்ந்திருந்த வயதானவர், பக்கவாட்டில் உடலில் நுழையும் ஒரு பகுதியைப் பெறுவார். அவர் குண்டு துளைக்காத உடையை அணிந்துள்ளார், இது ஒரு தீங்கு விளைவிக்கும். உள்ளே இருந்து ஒரு துண்டு கவச வாகனத்தின் சுவரில் மோதி, எதிர் பக்கமாக குதித்து, குடல்களின் இரத்தக்களரி குழப்பத்தை உருவாக்கும்.
எம்மிடையே காயமுற்ற பலர் உள்ளனர். யாரும் கொல்லப்படவில்லை. நாங்கள் அதை ஒரு அதிசயமாக கருதுகிறோம், ஏனென்றால் எங்களுக்கு என்ன நடந்தது என்பது அவ்வளவு எளிதில் முடிவடையாது. அதிர்ஷ்டசாலி!
நாங்கள் கோர்லோவ்காவுக்குச் செல்கிறோம். அது முற்றிலும் இருட்டாக இருக்கிறது, யாருக்கும் வழி தெரியவில்லை. நாங்கள் ஒரு முட்கரண்டியில் நிறுத்துகிறோம். ஒரு சாலை கோர்லோவ்காவுக்கு செல்கிறது, இரண்டாவது உக்ரேனிய சோதனைச் சாவடிக்கு செல்கிறது. எது எங்கே? நாம் சரியாகப் போவோம் ஆனால் தவறு செய்பவர்கள் இருப்பார்கள்...
நாங்கள் வந்து தலைமையகத்திற்குள் நுழைந்தோம். நான் சுவரில் மெஷின் துப்பாக்கியை வைத்துவிட்டு நானே கழுவச் சென்றேன். ஒரு ஊழியர் அதிகாரி குதித்து அதை பாதுகாப்பாக வைக்கிறார். அடடா, மறந்துட்டேன்...
Uglegorsk நகரில் DPR தாக்குதல் குழு. நகரத்திற்காக போராடுங்கள்
ஒரு நாள் கழித்து, உக்லெகோர்ஸ்கை சுத்தப்படுத்துவதையும் கொதிகலனை மேலும் மூடுவதையும் ஒருங்கிணைக்க ஜாகர்சென்கோ மீண்டும் கோர்லோவ்காவுக்கு விரைவார். நாங்கள் அவரைப் பின்தொடர்ந்து எங்களுடன் திரும்பும்படி வற்புறுத்துவோம், ஏனென்றால் அவர் வெளியேறியவுடன் சிவில் நிர்வாகத்தின் முழு பொறிமுறையும் உறைகிறது. நிறைய விஷயங்கள் குவிந்துள்ளன. திரும்பி வரும் வழியில் 82 மிமீ மோட்டார் கொண்டு சுடப்படுவோம்.
சுரங்கம் அல்லது ஷெல் விழுவது திரைப்படங்களைப் போல் இல்லை. திரைப்படங்களில், இது ஒரு பயங்கரமான காவிய வழியில் நடக்கும். விசில், கர்ஜனை, விளைவுகள் மற்றும் தர்க்கரீதியான தகவல்களை நீங்கள் தனித்தனியாக மதிப்பிடுவது போல் தெரிகிறது. உண்மையில்... இது ஒரு விசித்திரமான உணர்வு. ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணி போல் உணர்ந்தேன். வரிசையாக நகங்கள் ஒரு சுத்தியலின் அடிக்காக காத்திருக்கின்றன. மேலும் வானத்தில் இருந்து ஒரு பெரிய சுத்தியல் உங்களை தரையில் தள்ளுகிறது.
இந்தப் போர் சமீபகாலங்களில் இருந்து எப்படி வேறுபட்டது? போர் அனுபவமுள்ள தன்னார்வலர்கள் எதை எரித்தனர்?
கடந்த ஆண்டுகளில் எந்த உள்ளூர் போரிலும் இவ்வளவு பெரிய அளவில் பீரங்கி மற்றும் இராணுவ உபகரணங்களைப் பயன்படுத்தியதில்லை. அடிக்கடி துப்பாக்கிச் சூடு சண்டைகள், சில சமயங்களில் மோர்டார்கள்.
Uglegorsk மையம். போருக்குப் பிறகு
இங்கு மிகப் பெரிய ஐரோப்பிய நாட்டின் இராணுவத்துடன் போர் நடந்து கொண்டிருந்தது, இது மேற்கத்திய ஆலோசகர்களின் செல்வாக்கின் கீழ், வெளிநாட்டுப் பணம், ஆயுதங்கள் மற்றும் போர் அனுபவங்களை அனுப்பியது, உள்ளூர் மக்களை முட்டாளாக்க நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரம், திரும்பியது. வளைந்திருந்தாலும், ஆனால் ஒரு பெரிய மற்றும் குண்டுவீச்சு இராணுவத்திற்குள்.
ஒருமுறை இரண்டு ரஷ்ய தன்னார்வலர்களுக்கு இடையே ஒரு உரையாடலைக் கேட்டேன்.
- நீங்கள் ஏன் கவசம் மற்றும் ஹெல்மெட் அணியவில்லை?!
- ஆம், நான் எப்போதும் இப்படி சண்டையிடுகிறேன். இது எனக்கு மிகவும் வசதியானது. மேலும் மொபைல். இந்த வன்பொருள் உங்களை எதிலிருந்தும் காப்பாற்றாது. செச்சினியாவில் நான் எப்போதும் இப்படித்தான் இருந்தேன்.
- முட்டாள்! - டான்பாஸில் ஏற்கனவே சண்டையிட்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர் கூறினார். - இங்கே குறைந்த படப்பிடிப்பு உள்ளது! பீரங்கிகளாலும், டாங்கிகளாலும் நாம் அடிக்கப்படுகிறோம். பச்சைப் பொருட்களைத் துடைக்கும்போது இப்படித்தான் குதிக்கலாம். இங்கு பெரும்பாலான இறப்புகள் மற்றும் காயமடைந்தவர்கள் குண்டுகள் மற்றும் துண்டுகளால் ஆவர். இந்த அர்த்தத்தில், நாங்கள் இங்கே செச்சினியர்கள்!
2015 ஜனவரி நடுப்பகுதி. ஆவணங்களுடன் பணிபுரியவும் சிக்கல்களைப் பற்றி விவாதிக்கவும் அல்தாய் வசதியில் இருந்த ஜாகர்சென்கோவின் தலைமையகத்திற்கு நான் வருகிறேன். நான் இரண்டாவது மாடிக்குச் செல்கிறேன், வரவேற்பு பகுதியின் நுழைவாயிலில் நான் அவரிடம் ஓடுகிறேன். மீண்டும் இருபத்தைந்து. பழைய பாடல். இறக்குதல், தானாக, வாசலில் நிற்கிறது.
- சன்யா, மீண்டும் எங்கே போகிறாய்?!
- ஆம், எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆண்ட்ரியுகா. மரிங்காவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன். நான் ஒரு முறை பார்க்கிறேன்.
அடடா, "நான் பார்க்கிறேன்." உடை மாற்ற எனக்கு நேரமில்லை, ஜாகர் காரில் குதித்தான். சரி. நான் அவனுடன் இப்படித்தான் போகிறேன். நாங்கள் ஒரு எரிவாயு நிலையத்திற்கு வருகிறோம். எரிவாயு நிலைய ஓட்டலில், ஜாகர், நான், ஜாகர்சென்கோவின் உதவியாளர் செமியோன் மற்றும் டிமா பெர்குட் ஆகியோர் காபி குடிக்கிறோம். பின்னர் நாம் உருட்டுகிறோம். ஷ்கோல்னாயா தெருவில் நாங்கள் அலெக்ஸாண்ட்ரோவ்காவின் ஒரு பகுதியைக் கடந்து செல்கிறோம்.
Uglegorsk இல் ஒரு தொட்டி அழிக்கப்பட்டது.
துப்பாக்கிச் சூடு நடந்த சில நிமிடங்களுக்குப் பிறகு, ஒரு கிராட் ஏவுகணை அவரது கோபுரத்தைத் தாக்கும், வெடிமருந்துகள் வெடிக்கும் மற்றும் துண்டிக்கப்பட்ட சிறு கோபுரம் போராளிகளின் தலைக்கு மேல் பறக்கும்.
Uglegorsk பற்றிய Evgeniy Poddubny இன் ஒளிபரப்பின் ஒரு பகுதி.
படப்பிடிப்பின் போது, புத்தகத்தின் ஆசிரியர் சட்டத்தில் சிக்கினார்
நிறுத்து, நீங்கள் கார்களில் மேலும் செல்ல முடியாது, அவர்கள் உங்களை நோக்கி சுடுவார்கள். வெளியே செல்வோம். அனைவரும் ஸ்லைடுகள், தொப்பிகள், முகமூடிகள் அணிந்துள்ளனர். நான் ஒரு கருப்பு காஷ்மீர் கோட் மற்றும் இத்தாலிய "மரியோ புருனி" பூட்ஸில் தனியாக இருக்கிறேன். ஆஹா என்ன அழகு. இத்தாலிய பூட்ஸ் சேறு மற்றும் பனியில் சங்கடமாக இருக்கும். வீட்டில் சாதாரண இராணுவ குளிர்கால பூட்ஸ். அப்போதிருந்து, நான் எப்போதும் "ஸ்லைடுகளின்" உதிரி தொகுப்பை உடற்பகுதியில் எடுத்துச் செல்வேன்.
கிராமத்தின் கடைசி வீடுகளில் வேகமாக நடந்து வரும் ஜாகரின் பின்னால் நான் சறுக்கி விரைந்தபோது, இந்த காலணிகளை நான் எப்படி வாங்கினேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது.
... 2014 செப்டம்பர் நடுப்பகுதி. படிப்படியாக குளிர்ச்சியாகி வருகிறது. சூடான காலணிகள் இல்லை. நான் வீட்டிற்குச் செல்வேன் அல்லது ரோஸ்டோவில் வாங்குவேன் என்று நம்புகிறேன், ஆனால் வெளியேறுவது முற்றிலும் சாத்தியமற்றது. நகரத்தில் எங்கு காலணிகளை வாங்கலாம் என்பதைக் கண்டறியுமாறு அட்ஜுடண்ட் மாக்சிமிடம் கேட்கிறேன்.
- ஆண்ட்ரி யூரிவிச், நான் கண்டுபிடித்தேன்! இங்கு ஒரு கடை உள்ளது. அவை விற்கப்படுகின்றன, உரிமையாளர்கள் கியேவுக்குச் சென்றுவிட்டனர். நான் மிகவும் நல்ல காலணிகள் வைத்திருந்தேன். அவை இப்போது மூடப்படுகின்றன, ஆனால் இன்னும் திறந்தே உள்ளன.
போகலாம். சிறிய சுத்தமான கடை. நான் காவலர்களை வெளியே இருக்குமாறு கட்டளையிடுகிறேன், நான் மாக்சிமுடன் உள்ளே செல்கிறேன். மாக்சிம் ஒரு இயந்திர துப்பாக்கியை எடுக்க நான் தடை செய்கிறேன். உள்ளே போகலாம். இனிமையான, சற்று பயந்த பெண். தயவு செய்து எனக்கு தேவையான அளவு காலணிகளைக் காட்டுங்கள். அவள் அதைக் கொண்டு வந்து அளவிடுகிறாள். இங்கே நான் அவளுடைய உற்சாகத்தை கவனிக்கிறேன்.
- என்ன நடந்தது? நீ அவசரமா?
- இல்லை இல்லை! எல்லாம் நன்றாக இருக்கிறது!
நான் அவள் பார்வையைப் பின்தொடர்ந்து அவள் தெருவில் கண்ணாடிக் காட்சிப் பெட்டிகளுக்குப் பின்னால் பார்த்துக் கொண்டிருப்பதைக் காண்கிறேன். பின்னர் என்ன நடக்கிறது என்பதை நான் புரிந்துகொள்கிறேன்.
- மாக்சிம்! சரி, "தனிப்பட்டவை" கலைப்போம்! ஏன் அவர்கள் அப்படி ஆனார்கள்!
என் வீரர்கள், சுற்றளவு சுற்றி நிலைநிறுத்தப்பட்டு, கடையை சுற்றி வளைத்து, சண்டை நிலைகளை எடுத்தனர். அது யாரையும் தொந்தரவு செய்யும்.
"மன்னிக்கவும், அவர்களால் போரிலிருந்து மாற முடியாது," நான் முணுமுணுத்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட காலணிகளுக்கு பணம் செலுத்தினேன்.
...இதோ நான் இந்த பூட்ஸில் இருக்கிறேன், எங்கள் மேம்பட்ட மரின்ஸ்கி நிலைகளுக்கு விரைகிறேன். ஏன் என்றால், நீங்கள் சீருடையில் இருக்கும்போது, இங்கே எவ்வளவு வழுக்கும், அழுக்கு மற்றும் குளிராக இருக்கிறது என்பது அவ்வளவு கவனிக்கப்படவில்லை!
ஒரு மலையில் தோண்டப்பட்ட அகழிகளுக்குச் செல்ல, நீங்கள் ஒரு கரையில் ஏற வேண்டும். யாரோ ஒரு ரன்னிங் தொடக்கத்துடன் மேலே குதிக்க நிர்வகிக்கிறார்கள், யாரோ ஒருவர் குளிர்ந்த தரையில் முழங்காலில் ஓய்வெடுக்க வேண்டும். இராணுவ "ஸ்லைடு" அனுமதிக்கிறது. ஒரு காஷ்மீர் கோட் எனக்கு வேலை செய்யாது. எப்படியோ மேலே ஏறுவேன். நான் அகழியில் குதிக்கிறேன்.
- தோழரே, குனிந்து கொள்ளுங்கள்! கறுப்பு கோட் அணிந்தவர் நீங்கள் மட்டும்தான், துப்பாக்கி சுடும் வீரருக்கு சிறந்த இலக்கு!
துப்பாக்கி சுடும் வீரனைப் பற்றி எனக்கு கவலையில்லை. பூட்ஸ் கிட்டத்தட்ட முற்றிலும் சேற்றில் மூழ்கியது மற்றும் அடோப் கிராமத்து வீடுகளுக்கான துகள்களை நினைவூட்டும் குழப்பத்துடன் இணைந்த புல்லில் இருந்து, அவை மூன்று மடங்கு கனமாக மாறியது. இதுதான் பிரச்சனை.
Zakharchenko பிரதேசம் மற்றும் எதிரி நிலைகளை ஆய்வு. இந்த திசையில் உள்ள மூத்த தளபதிகளின் அறிக்கையை சுருக்கமாகக் கேட்டபின், அவர்களில் இருவரை நான் நினைவு கூர்ந்து, எனது வீரர்கள் இறந்த குப்பைக் குவியலை எனக்குக் காட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பயணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு, எனது சிறப்புப் படைகளின் அப்போதைய தளபதியான மங்கோலியம், மரிங்கா கழிவுக் குவியல் ஒன்றில் இரண்டு "இருநூறில்" 71 பற்றி என்னிடம் தெரிவித்தார். உக்ரேனியப் படைகளைப் பற்றிய தகவல்களைச் சேகரிக்கும் உளவுப் பணியின் போது வீரர்கள் இறந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு நான் அங்கீகாரம் அளிக்காததால், இந்த சம்பவம் குறித்து உள்ளக விசாரணைக்கு உத்தரவிட்டேன்.
ஆனால் சரிபார்ப்பு என்பது சரிபார்ப்பு, மேலும் சம்பவத்தின் காட்சியை உங்கள் கண்களால் பார்க்கும் வாய்ப்பை ஒருபோதும் தவறவிடக்கூடாது.
கழிவுக் குவியல் எதிரிப் படைகளின் முக்கிய திசையின் இடதுபுறத்தில் கணிசமாக அமைந்துள்ளது, ஆனால் சுற்றுச்சூழலைக் கட்டுப்படுத்த ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. தோழர்களே ஏறி அங்கு சுடப்பட்டனர். விசாரணையானது காரணங்கள் மற்றும் குற்றவாளிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். ஆனால் எதிரியின் அணுகுமுறையின் குருட்டுப் புள்ளிகளை நானே கண்டு பின்வாங்கி நிகழ்வு திட்டமிடலின் தவறான கணக்கைப் புரிந்துகொள்கிறேன். வெளிப்படையாக, ஒரு நாசவேலை மற்றும் உளவுக் குழுவுடன் ஒரு சந்திப்பு இருந்தது, அது நம்மைக் கண்காணிக்க அல்லது துப்பாக்கி சுடும் வீரர்களை இடுகையிட கழிவுக் குவியலைத் தேர்ந்தெடுத்தது.
 
வீடு
பிப்ரவரி 3, 2015 காலை. வாழ்க்கை அறையில் காலை உணவு வழங்கப்படுகிறது. தேநீர், சாண்ட்விச்கள். ஒலெக் பெரேசாவும் நானும் வழக்கமாக வாழ்க்கை அறையின் பெரிய விரிகுடா ஜன்னலில் ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டோம், அன்றாட வாழ்க்கையில் வரவிருக்கும் வெறித்தனமான சலசலப்புக்கு சற்று முன்னதாக காலை சூரியனை அனுபவிக்க வேண்டும். நான் முதலில் காலை உணவுக்கு வெளியே செல்கிறேன், ஓலெக் இன்னும் தனது அறையில் தயாராகிக்கொண்டிருக்கிறார். நான் அமைதியின்றி இருக்கிறேன். ஏனென்று எனக்கு தெரியவில்லை. என் பதட்டத்திற்கான காரணங்களை என்னால் உருவாக்க முடியாது. அரிய சுரங்க வெடிப்புகள் தூரத்தில் கேட்கப்படுகின்றன, ஆனால் அவை தொடர்ந்து சுடுகின்றன, நாங்கள் நீண்ட காலமாக இதற்குப் பழகிவிட்டோம். நான் வாழ்க்கை அறைக்குள் செல்கிறேன். நான் மேஜையில் உட்காரவில்லை, நான் படிக்கட்டுகளுக்குத் திரும்பி அடித்தளத்திற்குச் செல்கிறேன். நான் விளக்கு மற்றும் கதவுகளை சரிபார்த்தேன். எல்லாம் நன்றாக இருக்கிறது. நான் மீண்டும் வாழ்க்கை அறைக்குச் செல்கிறேன், ஓலெக் ஏற்கனவே கீழே வந்துவிட்டார்.
"கேளுங்கள், அடித்தளத்தில் காலை உணவை சாப்பிடுவோம்," நான் சொல்கிறேன்.
- எதற்காக? இது ஒரு நல்ல நாள், கீழே போய் என்ன பயன்?
- எனக்குத் தெரியாது, எனக்கு நானே புரியவில்லை. நான் ஏதோ ஒருவித சங்கடமாக உணர்கிறேன்...
- வாருங்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது. இப்போது சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பலாம்.
"சரி," நான் ஒப்புக்கொள்கிறேன், நாங்கள் காலை உணவுக்கு அமர்ந்தோம்.
முதல் ஷெல் முழு வீட்டையும் நடுங்க வைக்கும். இது போன்ற விஷயத்திற்கு நான் ஏற்கனவே தயாராக இருக்கிறேன், எனவே, என் நாற்காலியில் திரும்பி, என் பிரீஃப்கேஸைப் பிடித்து, படிக்கட்டுகளை நோக்கித் திரும்பி, “தனிப்பட்ட” மற்றும் வீட்டைச் சுற்றி எங்களுக்கு உதவும் தொகுப்பாளினியிடம் கத்துகிறேன், கீழே செல்ல அடித்தளம். ஓடுவோம்.
அடுத்த ஒன்றரை மணி நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட இடைவிடாமல் சலவை செய்யப்படுகிறோம். வீட்டைச் சுற்றி குண்டுகள் மற்றும் கண்ணிவெடிகள் விழுகின்றன, அனைத்தும் நடுங்குகின்றன. அவர்கள் நமக்காக உழைக்கிறார்கள் என்பது வெளிப்படை. "கச்சேரி" முடிந்த பிறகு வெளியே வரும்போது, அண்டை வீட்டின் எரியும் எச்சங்களைக் காண்கிறோம். சில வெடிகுண்டுகள் தெரு முழுவதும் சிதறிக்கிடந்தன.
அப்போதிருந்து, ஓலெக் எனது உள்ளுணர்வை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை, ஒரு நாள் நான் தற்செயலாக இணையத்தில் இந்த ஷெல்லிங் 72 துண்டின் பதிவைப் பார்த்தேன்.
நான் இரண்டு மாதங்கள் டொனெட்ஸ்க் சென்றேன். அப்போது சாதாரணமாக இருந்தது. டான்பாஸின் பாதுகாப்பில் பங்கேற்க விரும்பியவர்களில் பலர் விடுமுறை எடுத்துக்கொண்டு தங்கள் மனசாட்சி, இலட்சியங்கள் மற்றும் கொள்கைகள் சொன்ன இடத்திற்குச் சென்றனர். சில ஒரு வாரம், சில ஒரு மாதம், சில பல. உண்மையில், இவை அனைத்தும் பல ஆண்டுகளாக நீடிக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. கதை இழுத்துச் செல்கிறது என்பது தெளிவாகத் தெரிந்ததும், பலரின் நிலை விளாடிமிர் வைசோட்ஸ்கியின் பாடலின் கதைக்களத்தை ஒத்திருக்கத் தொடங்கியது, "ஒரு குறுகிய தூர ஓட்டப்பந்தய வீரரைப் பற்றி நீண்ட தூரம் ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது."
நான் விதிவிலக்கல்ல. பெரிய கார்ப்பரேட் ஒன்றில் மேனேஜ்மென்ட் பதவியில் பணிபுரிந்து, விடுமுறை எடுத்துக்கொண்டு போனேன். எனது பயணம் நீண்டுகொண்டே போனபோது, மாநிலப் பாதுகாப்புக்கான DPR அமைச்சகத்தில் என்னை அர்ப்பணித்துக்கொண்டு, இறுதியில் நான் வெளியேற வேண்டியதாயிற்று. எவ்வாறாயினும், நமக்குத் தெரிந்தபடி, ஒரு தொடக்கத்தைக் கொண்ட எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவும் உள்ளது. நான் புறப்படுவதை ஒரு குறுகிய காலத்திற்கு தொடர்ந்து ஒத்திவைத்து, நான் டொனெட்ஸ்கில் தங்கியிருக்கும் அடிவானத்தை புதிய ஆண்டு, 2015 என்று வரையறுத்தேன். ஆனால் நான் அதிக நேரம் இருக்க வேண்டியிருந்தது.
இப்போது முடிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது: என்ன செய்வது? அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ டொனெட்ஸ்கில் நிரந்தரமாக இருக்க அழைப்பு விடுத்தார். இது மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. எனக்கு நகரம் பிடித்திருந்தது. அழகான தெருக்கள், ஒரு ஐரோப்பிய நகரத்தின் வார்த்தையின் நல்ல அர்த்தத்தில் நவீன உள்கட்டமைப்பு சிலரை அலட்சியமாக விடக்கூடும். 2015 இன் வசந்த காலம் நெருங்கிக்கொண்டிருந்தது, குளிர்காலத்தின் பிற்பகுதியில் வெறுமை மற்றும் சாம்பல் இருந்தபோதிலும், இந்த பிரகாசமான பிராந்தியத்தின் ரோஜாக்களின் நெருங்கி வரும் வாசனை ஏற்கனவே உணரப்பட்டது. டொனெட்ஸ்கைச் சுற்றியுள்ள இயல்பு மிகவும் தேவைப்படும் சுவைகளை திருப்திப்படுத்தியது. நான் செய்து கொண்டிருந்த வேலை எனக்கு தெளிவாக இருந்தது மற்றும் என்னை முழுமையாக உணர அனுமதித்தது. அடிப்படையில், நான் திட்டமிட்ட அனைத்தும் வேலை செய்தன. உண்மை, காலம் செல்லச் செல்ல, என் குடும்பத்தை என்ன செய்வது என்ற கேள்வி மேலும் மேலும் அழுத்தமாக மாறியது, ஆனால் நான் அதை இப்போதைக்கு தள்ளிவிட்டேன்.
ஆனாலும். போரின் போது ஏன் இந்த மேய்ச்சல்காரர்கள்? அசல் இலக்குகள் தொடர்பான பிரச்சனைக்கு மற்றொரு பக்கமும் இருந்தது. நான் ஏன் இங்கு வந்தேன் என்பதை நான் தொடர்ந்து எனக்கு நினைவூட்டினேன். மக்களைக் காக்க வந்தேன். நான் ஒரு பெரிய யோசனைக்காக வந்தேன். பலரைப் போல. எல்லாவற்றிற்கும் மேலாக, கிட்டத்தட்ட எல்லோரும் சுயநலமின்றி பயணம் செய்தனர், ஒரு தொழிலை உருவாக்குவதற்கும் தங்கள் வாழ்க்கையை ஏற்பாடு செய்வதற்கும் அல்ல. நெப்போலியனுக்குக் கூறப்படும் ஒரு சொற்றொடர் உள்ளது: "பணத்திற்காக கொல்லத் தயாராக இருக்கும் பலரை நான் அறிவேன், ஆனால் பணத்திற்காக இறக்கத் தயாராக இருக்கும் யாரையும் எனக்குத் தெரியாது." உண்மையில். பணத்துக்காகவோ அல்லது பிற பொருள்களுக்காகவோ இறக்க முடியாது. பின்னர் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்த முடியாது. நோக்கங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. எதையும், ஆனால் பொருள் அல்ல. அன்புக்குரியவர்களுக்கு உதவுதல், லட்சியங்கள், வளாகங்கள், இலட்சியங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, டான்பாஸில் நடந்த போர், ஒரு உன்னதமான துப்பாக்கிச் சூடு போருக்கு மாறாக, ஒரு பெரிய ஆரம் வாய்ப்பைக் கொண்ட பீரங்கி மற்றும் மோசமாகக் கணக்கிடப்பட்ட பிற காரணங்களால் ஏற்படும் மரணம் பற்றிய புரிதலை ஆணையிட்டது. ஆம், மேலும் சிறப்பு "விருந்தினர்கள்" இல்லை. அவற்றின் இடத்தில் இன்னும் பல வழங்கப்பட்டன. தீமையைப் பற்றி அலட்சியமாக இருக்காமல், பெரிய செயல்முறையுடன் தொடர்பு கொள்ள, அதில் இருக்க, அன்றாட வாழ்க்கையின் மணல் சண்டைகளில் புகைபிடிக்காத வாய்ப்பு.
நான் எதற்காக வந்தேன் என்று ஞாபகம் வந்தது. சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உணர்ந்தபோது அவர் பக்கத்தைத் திருப்புவதற்கான இறுதி முடிவை எடுத்தார். மீண்டும் என் உள்ளுணர்வை நம்ப முடிவு செய்தேன்.
பிப்ரவரி 12, 2015 அன்று, இரண்டாவது மின்ஸ்க் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த ஆவணத்தில் கையொப்பமிட்டவர்களின் அளவு மிக அதிகமாக இருந்தது: ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ், உக்ரைன் மற்றும் OSCE ஆகியவற்றின் தலைவர்களால் கையொப்பங்கள் வழங்கப்பட்டன. மேலும், பிப்ரவரி 17 அன்று, இந்த ஆவணம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டது. அனைத்து முன்னணி நாடுகளின் இராஜதந்திர இயந்திரங்கள் மேலும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உடன்படிக்கைகளை அடிப்படையாக எடுத்துக் கொண்டன என்பது தெளிவாகியது.
அதாவது, அமைதி பற்றிய ஒரு மூலோபாய முடிவு எடுக்கப்பட்டது. கட்சிகளுக்கான காரணங்கள் வேறுபட்டவை, ஆனால் உண்மை ஒரு உண்மையாகவே இருந்தது. இந்த தீர்வை, இயற்கையாகவே, ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியாது. Debaltsevo நடவடிக்கை முடிவுக்கு வந்தது, மேலும் மின்ஸ்க் ஆவணங்கள் கட்சிகளின் மிகவும் போர்க்குணமிக்க பிரதிநிதிகள் போராடுவதற்கான உண்மையான விருப்பத்தை குறிப்பாக பாதிக்கவில்லை. அவர்களின் இலக்குகள் முற்றிலும் வேறுபட்டன. ஆனால் ஒரு தாக்குதலுக்கான ஆதாரங்கள் எங்களிடம் இல்லை, மேலும் உக்ரைன் இராணுவ-அரசியல் காரணங்களுக்காக தாக்கும் திறன் கொண்டதாக இல்லை.
கியேவ் அரசாங்கம் தனக்குத்தானே முடிவு செய்துள்ளது என்பது தெளிவாகியது: இந்த சூழ்நிலையில் உக்ரைனுக்கு டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் தேவையில்லை. ஏனெனில் புதிய நிலைமைகளின் கீழ் குடியரசுகள் கைப்பற்றப்பட்டது, அது தீர்க்கப்பட்டதை விட கியேவுக்கு அதிக சிக்கல்களை உருவாக்கியது. மின்ஸ்க் ஒப்பந்தங்களை மீறுவது உக்ரைனை ஒரு முரட்டு நாடாக மாற்றும், மேற்கத்திய நாடுகள் இதில் ஆர்வம் காட்டவில்லை. உக்ரேனிய பொருளாதாரத்திற்கு மிகவும் அதிகமான டான்பாஸ் நகரங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சுமையும் பயமுறுத்துவதாக இருந்தது.
இதன் விளைவாக, கெய்வ் அதன் பின்பகுதியில் பெறுவார், எல்லைக் கோட்டிற்குப் பின்னால் அல்ல, டான்பாஸில் வசிக்கும் பல மில்லியன் மக்கள், அவர்களை குண்டுவீசி அழித்தவர்கள் யார் என்பதை நினைவில் கொள்கிறார்கள். மேலும், கிய்வ் அதிகாரிகளால் களைப்படைந்து, விரக்தியடைந்து, மிகவும் சங்கடமான கேள்விகளைக் கேட்டு, தேசியவாதிகள் மற்றும் உக்ரேனிய சார்பு ஆர்வலர்கள், கிழக்கு எல்லையில் அவர்களைத் தக்கவைக்க இனி எதுவும் இல்லை. மகிழ்ச்சி விரைவில் கடந்து போகும், மேலும் பிரச்சனைகள் கடுமையாக மோசமடையும். புதிய மைதானம் மிக விரைவில் ஒரு கேள்வியாக மாறியது.
நிச்சயமாக, ஒரு முழு அளவிலான சமாதானம் சாத்தியமற்றது, கியேவ் மற்றும் அதன் கூட்டாளிகளின் பார்வையில், அது நடைமுறைக்கு மாறானது. மேலும் ஒரு இலட்சம் பேரை முன்பக்கத்தில் தொடர்ந்து பதற்றத்தில் வைத்திருப்பது சாத்தியமற்றது. எனவே, ஆத்திரமூட்டல்கள் மற்றும் உள்ளூர் மோதல்கள் வழக்கமான ஷெல் தாக்குதல்கள் மற்றும் அதிகரிப்புகள், "இது தொடங்கப் போகிறது" என்ற உணர்வை உருவாக்குவது தவிர்க்க முடியாதது. சமாதானம் அல்ல, ஆனால் ஒரு "தவறான" விளிம்பில் முதலில் தாக்க நம்மை தூண்டும் நோக்கத்துடன் இனி போர். மேலும், மின்ஸ்க் ஒப்பந்தங்களை நேரடியாக மீறாமல் இராணுவ மோதல்களுக்கு இன்னும் இடம் இருந்தது. Debaltsevo தாக்குதலின் போது DPR ஆல் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் ஒப்புக் கொள்ளப்பட்ட எல்லை நிர்ணய மண்டலத்தில் முறையாக சேர்க்கப்படவில்லை. அதாவது, எதிரியின் தர்க்கத்தின்படி, கோட்பாட்டளவில், உக்ரேனியப் படைகள் அவர்களைக் கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் மீறப்படவில்லை. கூடுதலாக, "சாம்பல்" அல்லது நடுநிலை மண்டலம் என்று அழைக்கப்படுவதில் பல குடியேற்றங்கள் மற்றும் பிரதேசங்கள் இருந்தன, அவை மோதலின் பகுதியாகவும் இருந்தன.
எனது கணிப்புகளின்படி, இந்த நிலைமை பல ஆண்டுகளாக நீடிக்கும், அதே நேரத்தில் கட்சிகள் மற்றும் உண்மையான நடிகர்கள், "மின்ஸ்க்" என்ற பேய் துணியை மெல்லியதாக மாற்றுகிறார்கள், நிதானமான வால்ட்ஸ் வேகத்தில் தள்ளுகிறார்கள் மற்றும் வீசுகிறார்கள், ஒருவருக்கொருவர் பலவீனமான புள்ளிகளைத் தேடுகிறார்கள். மற்றும் "வாய்ப்பின் ஜன்னல்களை வெட்டுதல்."
ரஷ்யாவைப் பொறுத்தவரை, உக்ரைன் முழுவதற்குமான போரைத் தொடர்வது மிகவும் முக்கியமானது. ரஷ்ய நிர்வாக மையங்களின் தர்க்கத்தின் படி, மக்கள் குடியரசுகளை சட்டப்பூர்வமாக நிராகரிப்பது மற்றும் மாநில அளவில் அங்கீகாரம் வடிவில் இதை ஒருங்கிணைப்பது உக்ரைனின் நீண்டகால இழப்பு பற்றிய தெளிவான முடிவுகளுக்குப் பிறகுதான் நிபந்தனையுடன் சாத்தியமாகும் என்பது வெளிப்படையானது. . இதற்கு முன், டான்பாஸ் உண்மையில் ரஷ்ய தண்டவாளங்களுக்கு மாற்றப்படுவார், அவரே தொடர்ந்து பாடுபடுகிறார், ஆனால் பல தீர்வுகளின் அரசியல் இடைவெளியைப் பாதுகாப்பதன் மூலம்.
மேலும் குறைவான போர், இருண்ட துணை இராணுவ உறுதியற்ற தன்மையின் பின்னணியில், எந்தவொரு அரசையும் கட்டியெழுப்புவதற்கான முதல் கட்டங்களில் தவிர்க்க முடியாத அனைத்து சிதைவுகளும் தோன்றும், மேலும் வளர்ச்சியின் திசையனின் அங்கீகாரமின்மை மற்றும் தெளிவின்மையால் பெருக்கப்படும். ஊழல், மக்களின் ஆழ்ந்த சோர்வு மற்றும் அசல் கருத்தியல் கொள்கைகளின் மதிப்பிழப்பு.
இது சம்பந்தமாக, நிகழ்வுகளின் மேலும் வளர்ச்சி எனக்கு கணிக்கக்கூடியதாக இருந்தது. நான் நிதானமாக நிலைமையை எடைபோட்டு, எனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்தேன்.
நான் போர்க்கால அமைச்சராக இருந்தேன். ஜூலை 2014 இன் தொடக்கத்தில் டொனெட்ஸ்கிற்கு வந்தபோது, உள்ளூர் மோதல்கள் பெரிய அளவிலான போராக அதிகரித்தபோது, அவர் உள்ளூர் மக்களைப் பாதுகாப்பதிலும், தனது துறையை உருவாக்குவதிலும், போர்க்காலம் முழுவதும் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பங்கேற்றார். ஒரு முழுமையான போரின் உண்மையான முடிவுக்குப் பிறகு நான் எனது பதவியை துறப்பது தர்க்கரீதியானது. எம்ஜிபி "ஸ்டார்ட்அப்" இன் செயல்பாடு எனக்கு முக்கியமானதாக இருந்த அனைவரின் கருத்தில், என்னால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது.
இந்த நேரத்தில், அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோ டெபால்ட்செவோ அறுவை சிகிச்சைக்குப் பிறகு காயத்துடன் மருத்துவமனையில் கிடந்தார். மருத்துவமனை அறையில் ஒரு பாத்திரத்தில் அவரது மனைவி தயாரித்த போர்ஷ்ட்டை சாப்பிட்டுக்கொண்டிருந்தபோது, நான் என் முடிவை அவரிடம் சொன்னேன். Oleg Bereza என்னை ஆதரித்தார். இது ஜாகர்சென்கோவுக்கு ஆச்சரியமாக இருந்தது, மேலும் அவர் எங்களை மறுக்கும்படி சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் நாங்கள் எங்கள் வாதங்களை விளக்கி, தலையிட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டோம்.
டெபால்ட்செவோவில் நடந்த சண்டையின் போது, ஜாகர்சென்கோ தன்னை வீரமாகக் காட்டினார் மற்றும் குதிகால் காயமடைந்தார். அந்த நேரத்தில் எனது ஊழியர்கள் அவருக்கு அருகில் இருந்தனர், சம்பவத்தின் சூழ்நிலைகள் எனக்கு நன்றாகத் தெரியும். அவர் அதிசயமாக உயிர் தப்பினார். காயம், அதன் வெளிப்படையான அப்பாவித்தனம் இருந்தபோதிலும், மிகவும் சிக்கலானதாக மாறியது. நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்புத் துண்டுகள் குணமடைவது கடினமாக இருந்தது; நடக்கும்போது காலில் ஏற்பட்ட அழுத்தம் புல்லட் துளையின் சேனலில் வடிகால் சரி செய்ய அனுமதிக்கவில்லை, இது டிபிஆர் தலைவரின் அமைதியற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டது. குறைந்தபட்ச படுக்கை ஓய்வை கவனிக்க விரும்பவில்லை. கிளம்பும் முன் எப்படியாவது நண்பனைக் கொண்டாடுவது என்று முடிவு செய்தோம். முந்தைய லெப்டினன்ட் கர்னல் பதவி அவருக்கு அப்போதைய துணைத் தலைவராக பெரேசாவால் வழங்கப்பட்டதால், நான் அவருக்கு கர்னல் பதவியை வழங்க முன்மொழிந்தேன். இது மிகவும் மரியாதைக்குரியதாகவும் பொருத்தமானதாகவும் இருந்தது. நான் பின்னர் ஜாகர்செங்கோவிடம் நகைச்சுவையாகச் சொல்வது போல், "ரஷ்ய பேரரசர்களைப் பாருங்கள்." அத்தகைய சூழ்நிலையில் இராணுவ அணிகளை ஒதுக்குவதற்கான தெளிவான வழிமுறை எதுவும் இல்லை, இராணுவ பதிவு அமைப்பு, ஆயுதப்படைகளின் தரநிலைகள் போன்றவை இப்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன, மேலும் ஜாகர்சென்கோ குடியரசின் ஆயுதப்படைகளின் தளபதியாக இருந்தார், எனவே இந்த விஷயத்தில் MGB, உள்நாட்டு விவகார அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் கூட்டு உத்தரவின் படிவத்தை நான் வெறுமனே கொண்டு வந்து முன்மொழிந்தேன். அதைத்தான் செய்தார்கள்.
அடுத்த சில நாட்களை பதவியை ஒப்படைக்கத் தயாராகி, பணியாளர்களிடம் விடைபெற்றேன். அவர் ஒரு சிறிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார், அதில் அவர் ஒவ்வொரு துறைத் தலைவர்களிடமும் விடைபெற்றார். அழைக்கப்பட்டவர்கள் எம்ஜிபியின் சின்னங்கள் கொண்ட உருகிய மோதிரத்தையும், அனைவரின் ஆட்டோகிராஃப்களுடன் கூடிய டொனெட்ஸ்க் பற்றிய புத்தகத்தையும், நல்ல மற்றும் அன்பான வார்த்தைகளுடன் முழு குழுவிலிருந்தும் நன்றிக் கடிதத்தையும் கொடுத்தார்கள். ஜாகர்சென்கோ எனக்கு "கௌரவ அமைச்சர்" பதவியை அறிமுகப்படுத்த பரிந்துரைத்தார், ஆனால் இது ஏற்கனவே நிர்வாக சூழ்நிலையை ஒரு கேலிக்கூத்தாக மாற்றியது, இதை செய்ய வேண்டாம் என்று நான் வலியுறுத்தினேன்.
எனது அறிவுறுத்தலின் பேரில், MGB வழக்கறிஞர் எனது துறைகள் மற்றும் Oleg க்காக ராஜினாமா செய்வதற்கான வரைவு ஆணைகளைத் தயாரித்தார். நாங்கள் சுற்றிப் பார்ப்போம், ஓய்வெடுப்போம், திரும்பி வருவதைப் பற்றி சிந்திப்போம் என்ற எங்கள் வாக்குறுதியின் கீழ் ஜாகர்சென்கோ தயக்கத்துடன் கையெழுத்திட்டார். பிறகு மீண்டும் வருவோம் என்று சில காலம் நம்பிவிடுவார்.
மார்ச் 1, 2015 அன்று நாங்கள் எங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தோம். இது ஒலெக் பெரேசாவின் பிறந்தநாள், இது மாநில பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் பல தலைவர்களுடன் மற்றும் அலெக்சாண்டர் ஜாகர்சென்கோவின் பங்கேற்புடன் கொண்டாடப்பட்டது.
- எனவே, என் கட்டளையைக் கேளுங்கள். - ஒரு சிற்றுண்டி செய்ய எழுந்து நின்று, ஜகார்சென்கோ அமர்ந்திருந்தவர்களைச் சுற்றிப் பார்த்தார். – உங்கள் சிறப்புப் படைகளுக்கு யார் பொறுப்பு?!
- நான், தோழர் தலைவர்! - பெரேசாவின் பிரதிநிதிகளில் ஒருவரான இகோர் மெல்னிகோவ் மேலே குதித்தார்.
- அது அப்படித்தான்! அமைச்சர்கள் ராஜினாமா செய்தார்கள், அதாவது அவர்கள் இப்போது சாதாரண குடிமக்கள்! ஆனால் அவர்களும் என் நண்பர்கள்! மேலும் என் நண்பர்கள் என்னை விட்டு விலகுவதை நான் விரும்பவில்லை. அனைத்தும் தெளிவாக?!
- அது சரி, அலெக்சாண்டர் விளாடிமிரோவிச்!
அனைவரும் சிரித்துவிட்டு படிப்படியாக கலைந்து சென்றனர். நள்ளிரவில், சில நிகழ்வுகள் தயாராகி வருவதாக மூத்த “தனிப்பட்டவர்” என்னிடம் தெரிவித்தார். காலையில், எனது சிறப்புப் படைத் தளபதி அழைத்து, எனக்கு எதிரான சில நடவடிக்கைகள் குறித்து அவர் கேள்விப்பட்டதாகத் தெரிவித்தார், மேலும் அவரது விசுவாசத்தை எனக்கு உறுதியளித்தார். நான் அவருக்கு நன்றி சொல்லி எதுவும் செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டேன்.
மார்ச் 2 அன்று, ரோஸ்டோவிலிருந்து விமான டிக்கெட்டுகள் ஏற்கனவே வாங்கப்பட்டன. நான் தாமதமாக வந்திருக்கக் கூடாது. புறப்படுவதற்கு முன், Zakharchenko இன் அறிவுறுத்தல்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டன என்பதை நாங்கள் இறுதியாக நம்பினோம். நகரை விட்டு வெளியேறும் வழிகள் தடுக்கப்பட்டுள்ளன.
சரி, குறைந்தபட்சம் ஒருவித பொழுதுபோக்கு, அதனால் வெளியேறுவது மிகவும் வருத்தமாக இருக்காது.
நாங்கள் மாற்றுப்பாதையில் ஓட்டுகிறோம். கார் ரேடியோவில் தேசபக்தி பாடல்களின் குறுந்தகடு ஒலிக்கிறது.
குட்பை மலைகள், உங்களுக்கு நன்றாக தெரியும்
தூர தேசத்தில் நாங்கள் யார்
அவர் ஒருதலைப்பட்சமாக தீர்ப்பளிக்க வேண்டாம்
நாங்கள் ஒரு நாற்காலியில் படித்தவர்கள்.
ம்ம்ம்... மாக்சிம் எப்பொழுதும் மனநிலையை யூகித்து அதற்கேற்ற இசையை வைக்க முயன்றார். ஆனால் இங்கே அவர் அதை மிகைப்படுத்தினார். நான் ஜன்னல் வழியாக ஓடும் டான்பாஸ் நிலப்பரப்பைப் பார்த்து, வார்த்தைகளை எப்படி மாற்றுவது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன், அதனால் பாடல் இன்னும் கருப்பொருளாக மாறும்... சரி, மலைகளை வீணாக்கலாம். அல்லது மேடுகள் சிறந்ததா? குட்பை, மேடு, உங்களுக்கு நன்றாகத் தெரியும் ... மறுபுறம், கழிவுக் குவியல் ஒரு செயற்கை மலை, போன்ற ...
இதற்கிடையில், ப்ளூ பெரெட்ஸ் அவர்கள் இப்போது காலமற்ற வெற்றியை உணர்ச்சியுடன் தொடர்ந்து பாடுகிறார்கள்:
நாங்கள் மீண்டும் இங்கு திரும்புவதற்கு விதிக்கப்படவில்லை,
இந்த நீண்ட நடைப்பயணத்தில் நம்மில் எத்தனை பேர் இறந்தோம்.
மற்றும் விஷயங்கள் முழுமையாக முடிக்கப்படவில்லை, ஆனால்
நாங்கள் புறப்படுகிறோம், புறப்படுகிறோம், புறப்படுகிறோம், வெளியேறுகிறோம் ...
ஆமா... மாக்சிம் வேற ஏதாவது போடச் சொல்றேன். இந்த நேரத்தில், அனைத்து சாலைகளையும் கட்டுப்படுத்தாத தனது முன்னாள் துணை அதிகாரிகளை ஓலெக் திட்டுகிறார். வீணாக அவர் திட்டுகிறார்!
பதுங்கியிருந்து, போலீஸ் சிறப்புப் படைகள் எங்கள் கார்களைச் சுற்றி வளைக்கின்றன. அவற்றில் பல உள்ளன. போராளிகள், வெளிப்படையாக, நிகழ்வு ஒரு பயிற்சி நிகழ்வு என்று தெரிவிக்கப்படவில்லை மற்றும் அது பற்றி தீவிரமாக இருந்தது. ஓலெக் வெளியே வருகிறார், பண்ணை அவருடையது. மெல்னிகோவ் எங்கோ இருக்க வேண்டும். ஆ, இதோ அவன்.
பிர்ச் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோருகிறார், ஆனால் இப்போது முன்னாள் துணை, கண்களைத் தவிர்த்து, புன்னகையை மறைத்து, தலையின் கட்டளையை மேற்கோள் காட்டி மறுக்கிறார். மெல்னிகோவ் தனது சேவையிலும் அணியில் உள்ள உறவுகளிலும் சிக்கல்களைக் கொண்டுள்ளார், மேலும் தளபதியின் உத்தரவை மீறுவது, நகைச்சுவையாக இருந்தாலும் கூட, அவருக்கு ஆபத்தானது.
ஓலெக் ஜாகர்சென்கோவை அழைத்து, விமானத்தைப் பற்றி பேசுகிறார், தொலைபேசியை மெல்னிகோவிடம் ஒப்படைக்கிறார். அவர் உத்தரவைப் பெற்று, பெருமூச்சு விட்டு, சிறப்புப் படைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். கட்டிப்பிடித்துக்கொண்டு நகர்ந்தோம். இந்த சம்பவத்திற்கு நன்றி, பல மில்லியன் டாலர்கள் மற்றும் தங்கத்தை ஏற்றுமதி செய்ய முயன்ற போது டிபிஆர் உள்துறை அமைச்சர் கைது செய்யப்பட்டதாக உக்ரேனிய தலைமை அறிவிக்கும். நான் அவரை நீண்ட நேரம் கழித்து கேலி செய்வேன். என்னைப் பற்றி இதே போன்ற மதவெறி எழுதப்பட்ட தருணம் வரை. இதற்குப் பிறகு, கொள்ளையைப் பகிர்ந்து கொள்வதற்கான சலுகைகள் பரஸ்பரமாக மாறும்.
டான்பாஸ் எனக்கு நிறைய கொடுத்தார். வரலாற்றின் ஒரு உயிருள்ள இழையுடன் தொடர்பு கொண்ட பெருமை எனக்கு கிடைத்தது. உண்மையான ரஷ்யாவின் வெற்று நரம்பாக இருக்கும் மக்களையும் நிகழ்வுகளையும் நான் பார்த்தேன். ஒரு நபர் தன்னை உண்மையாக வெளிப்படுத்திய நிகழ்வுகள், எந்த நடுத்தர நிலையும் இல்லாமல் தனது சிறந்த அல்லது மோசமான குணங்களை மட்டுமே காட்ட முடியும். சில ஸ்டீரியோடைப்கள் சரிந்தன, மற்றவை கோட்பாடுகள் மற்றும் கோட்பாடுகளின் வடிவத்தை எடுத்தன. இதைப் பற்றி பேசுகையில், ஏற்கனவே பலர் யூகங்கள் மற்றும் பொய்களின் துணிகளை மற்றவர்களின் வளாகங்கள், லட்சியங்கள், சுய நியாயங்கள் மற்றும் பலவீனங்களால் அலங்கரிக்கப்பட்ட உண்மையின் சட்டத்தின் மீது நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.
மனித தியாகத்தின் மிக உயர்ந்த வடிவங்களை நான் பார்த்தேன், சாதாரண மனிதர்களை உலகின் கற்பனை மதிப்பீட்டாளர்களுக்கு மேலாக உயர்த்துவது மற்றும் மனித வீழ்ச்சியின் மிகக் குறைந்த வடிவங்கள், பெரும்பாலும் அருகருகே நடக்கின்றன. ஆன்மாவின் பலமும் பலவீனமும் கடைசியை முதலில் மேலே உயர்த்தி, முதல்தை கடைசியாக கீழே இறக்கியது. சிறிய சேற்று குட்டைகளுடன், அடிமட்ட ஏரிகள் இருப்பதாகத் தோன்றியது, மற்றும் எதிர்பாராத ஆழம். துரோகிகள் என்று அழைக்கப்பட்ட மாவீரர்களையும், மாவீரர்கள் என்று அழைக்கப்பட்ட துரோகிகளையும் நான் பார்த்தேன்.
இந்த நிகழ்வுகளின் அனுபவம் விலைமதிப்பற்றது.
நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி.
டான்பாஸின் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் வருகிறது, அங்கு நாங்கள் எங்கள் இலட்சியங்களுக்காக இறக்க வேண்டும் என்ற உறுதியுடன் சென்றோம், நாங்கள் கடமை உணர்வோடு வெளியேறுகிறோம், முழுமையாக நிறைவேற்றப்படாமல், அதிகபட்சமாக நிறைவேற்றுகிறோம். டான்பாஸ், உங்களுக்கு அடுத்து என்ன?
மாஸ்கோ, ஜூன் 2016
 
விண்ணப்பங்கள்
 
இணைப்பு எண் 1
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு
மந்திரி சபை
தீர்மானம்
ஜூலை 17, 2014 தேதியிட்ட எண் 17-5
உருவாக்கம் பற்றி
மாநில பாதுகாப்பு அமைச்சகம்
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் இடைக்கால அரசியலமைப்பின் பிரிவு 80, பத்தி 16 இன் படி
அமைச்சர்கள் குழு முடிவு செய்கிறது:
1. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தை உருவாக்கவும்.
2. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநிலப் பாதுகாப்பு அமைச்சகம், இந்தத் தீர்மானம் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து ஒரு மாதத்திற்குள், பரிந்துரைக்கப்பட்ட முறையில், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் குழுவின் வரைவுத் தீர்மானத்தைத் தயாரித்து சமர்ப்பிக்கவும். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் கவுன்சில், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகம், அதிகபட்ச இராணுவ வீரர்கள், மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிற ஊழியர்களை நிறுவுவதற்கான விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு.
3. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகம், இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள், பரிந்துரைக்கப்பட்ட முறையில், உச்சத்திற்கு சமர்ப்பிக்க டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் குழுவிற்கு தயார் செய்து சமர்ப்பிக்கவும். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் ஒரு வரைவு சட்டம் "டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைப்புகளில்".
4. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை, சிறப்புக் குழு, வோஸ்டாக் பட்டாலியன் மற்றும் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிற சிறப்பு மற்றும் இராணுவ அமைப்புக்கள், இந்தத் தீர்மானம் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்கவும். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு, உளவுத்துறை, உளவுத்துறை எதிர்ப்பு நடவடிக்கைகள், பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை எதிர்த்துப் போராடுதல், மாநில எல்லையைப் பாதுகாத்தல் மற்றும் பாதுகாத்தல், மூத்த அதிகாரிகள் மற்றும் வசதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல், கிடைக்கக்கூடிய வளங்கள் மற்றும் திறன்களைப் பயன்படுத்துவதற்கான அவர்களின் முன்மொழிவுகள். அரசு அமைப்பு மற்றும் அரசு ரகசியங்கள், ஊழல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநிலத்தை அச்சுறுத்தும் பிற குற்றவியல் வெளிப்பாடுகளை எதிர்த்துப் போராடுதல். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு வெளியே இந்த பகுதிகளில் இந்த பிரிவுகளின் மேலும் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது என்பதை தீர்மானிக்கவும்.
5. இந்த தீர்மானத்தின் பத்தி 4 இல் குறிப்பிடப்பட்டுள்ள மாநில செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான முக்கிய மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகம் ஆகும், இது நடைமுறை, பகுதிகள், திறன்கள், படிவங்கள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் முறைகளை ஒழுங்குபடுத்துகிறது. , டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பாதுகாப்பு அமைச்சின் இராணுவ உளவுத்துறை கட்டமைப்புகளின் செயல்பாடுகளைத் தவிர. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒருங்கிணைப்பு இல்லாமல் பிற அமைப்புகளில் குறிப்பிடப்பட்ட செயல்பாடு மற்றும் அதன் அனுமதி தடைசெய்யப்பட்டுள்ளது.
6. இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்த தருணத்திலிருந்து, உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம், மாநில எல்லை சேவை மற்றும் உக்ரைனின் பிற சிறப்பு சேவைகளின் செயல்பாடுகள் பிராந்தியத்தில் தடைசெய்யப்பட்டுள்ளன. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசத்தில் அமைந்துள்ள மற்றும் வாழும் நபர்களால் இந்த கட்டமைப்புகளுக்கு உதவி வழங்குவதைத் தடைசெய்க. அத்தகைய உதவி வழங்கப்பட்டால், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் நலன்களுக்கு எதிரான குற்றத்தின் வடிவத்தில் சட்ட மதிப்பீட்டை வழங்கவும்.
7. உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம், டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசத்தில் அமைந்துள்ள மாநில எல்லை சேவை ஆகியவற்றின் அனைத்து சொத்து, ரியல் எஸ்டேட், பிரதேசம், காப்பகங்கள் மற்றும் பிற ஆதாரங்களைத் தீர்மானிக்கவும். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகார வரம்பிற்கு மாற்றப்பட்டது.
9. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகம் உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம் மற்றும் மாநில எல்லை சேவை ஆகியவற்றிற்கு முன்னர் சொந்தமான சொத்துக்களின் பட்டியலை நடத்துகிறது மற்றும் தொகுக்க வேண்டும். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசம்.
10. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அனைத்து இராணுவ, பாதுகாப்பு, சிறப்பு மற்றும் பிற அமைப்புகள், தற்போது தற்காலிகமாக உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம், மாநில எல்லைக்கு சொந்தமான கட்டிடங்கள் மற்றும் கட்டமைப்புகளை தற்காலிகமாக ஆக்கிரமித்துள்ளன. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசத்தில் சேவை, அவர்களை விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கும், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட உரிமையாளருக்கு மாற்றுவதற்கும், குறிப்பிட்ட வளாகத்தை இடமாற்றம் செய்வதற்கும் காலி செய்வதற்கும். உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம் மற்றும் டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் எல்லையில் உள்ள மாநில எல்லை சேவை ஆகியவற்றிற்கு முன்னர் சொந்தமான வாகனங்கள் மற்றும் பிற சொத்துக்களை உரிமையாளருக்கு மாற்றவும். இது சாத்தியமில்லை என்றால், இந்த கட்டிடங்கள், கட்டமைப்புகள் மற்றும் சொத்துக்களின் தற்காலிக இடம் மற்றும் பயன்பாட்டிற்கான நடைமுறையில் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்துடன் உடன்படுங்கள்.
11. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் இராணுவ மற்றும் சிறப்புப் படைகளின் தலைவர்கள், ஒரு வாரத்திற்குள், குறிப்பிட்ட வளாகத்தில் ஒரு மாற்றம் காலத்திற்கு தங்க ஒப்புக்கொள்கிறார்கள், இது மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் நபரின் உரிமையாளரின் உடன்படிக்கையுடன் மட்டுமே சாத்தியமாகும். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் தற்காலிக பயன்பாட்டிற்கான தொடர்புடைய ஆவணங்களை வரையும்போது. இந்த வழக்கில், அதிகாரிகள், இராணுவம் மற்றும் சிறப்புப் படைகள் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டிடங்கள், கட்டமைப்புகள் மற்றும் கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்கள், ஆவணங்கள், தகவல் தொடர்புகள் மற்றும் பிற வளங்களின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பைப் பாதுகாக்க விரிவான நடவடிக்கைகளை எடுக்க கடமைப்பட்டுள்ளன. இந்த விதியை செயல்படுத்துவதற்கான தனிப்பட்ட பொறுப்பு, முன்னர் உக்ரைனின் பாதுகாப்பு சேவையைச் சேர்ந்த டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிரதேசங்கள், வளாகங்கள் மற்றும் பிற வளங்களை தற்காலிகமாக ஆக்கிரமித்துள்ள தொடர்புடைய இராணுவம், சிறப்பு மற்றும் பிற அமைப்புகளின் தலைவர்களிடம் உள்ளது. , உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசத்தில் உள்ள மாநில எல்லை சேவை.
12. உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் எல்லையில் உள்ள மாநில எல்லை சேவை, அனுமதி மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாமல், வளங்களை ஈர்ப்பதற்கான எந்த நடவடிக்கைகளையும் விலக்கவும். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகம்.
13. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் இராணுவ, சிறப்பு மற்றும் பிற அமைப்புகளின் தலைவர்கள், முன்பு உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம் ஆகியவற்றிற்கு சொந்தமான வளாகங்கள், வாகனங்கள், வளங்கள் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டனர். டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசத்தில் உள்ள மாநில எல்லைச் சேவை, பயன்பாட்டு உரிமையாளருடன் ஒப்புதலுக்குப் பிறகு, டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஊழியர்களுக்கு ஆவணங்கள், காப்பகங்கள், வளாகங்கள், தகவல் தொடர்புகள் மற்றும் பிற ஆதாரங்களுக்கு தடையின்றி அணுகலை உறுதி செய்ய இந்த நேரத்தில் அவர்களின் கட்டுப்பாடு மற்றும் உண்மையான அதிகார வரம்பு.
14. உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசத்தில் அமைந்துள்ள மாநில எல்லை சேவை ஆகியவற்றின் ஊழியர்கள், இது நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் தீர்மானம், பதிவு, பத்தியின் மறுசான்றளிப்பு மற்றும் மேலும் சேவையின் சிக்கலைத் தீர்ப்பதற்கு டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு வரவும். இந்த தேவைக்கு இணங்கத் தவறியது டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் நடவடிக்கைகளுக்கு வேண்டுமென்றே எதிர்ப்பாகக் கருதப்படுகிறது. தோன்றத் தவறினால், இந்த நபர்கள் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசில் இருந்து நாடு கடத்தப்படுவார்கள். இந்த விதி உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பொருந்தாது.
15. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சர், உக்ரைனின் பாதுகாப்பு சேவை, உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை, உக்ரைனின் மாநில பாதுகாப்பு நிர்வாகம் மற்றும் தி. மாநில எல்லை சேவை டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் பிரதேசத்தில் அமைந்துள்ளது.
16. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநிலப் பாதுகாப்பு அமைச்சர் சட்டப்பூர்வ நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட தொழில்முனைவோரின் மாநிலப் பதிவை மேற்கொள்ளும் நிர்வாக அதிகாரத்தில் சட்டப்பூர்வ நிறுவனமாக டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநிலப் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மாநில பதிவுக்கான விண்ணப்பதாரராக செயல்பட வேண்டும். , மேலும் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநிலப் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நடப்புக் கணக்குகளைத் திறக்க மேலும் நடவடிக்கைகளை எடுக்கவும்.
17. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் நிதி அமைச்சகம், ஒரு மாதத்திற்குள், டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்கான நடைமுறை மற்றும் வழிமுறையை வரையறுக்கும் ஒரு நெறிமுறைச் சட்டத்தை உருவாக்கி ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கிறது.
18. டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தின் நடவடிக்கைகள் மீதான கட்டுப்பாடு, சட்ட அமலாக்க நிறுவனங்களுடன் பணிபுரியும் பொறுப்பான டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் கவுன்சிலின் முதல் துணைத் தலைவருக்கு ஒதுக்கப்படும்.
19. தீர்மானம் வெளியிடப்பட்ட தருணத்திலிருந்து நடைமுறைக்கு வருகிறது.
அமைச்சர்கள் குழுவின் தலைவர்
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசு
ஏ.யு.போரோடை
மந்திரி சபையின் அமைச்சர்
பி. ஏ. லிட்வினோவ்
 
இணைப்பு எண் 2
மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் குறித்து,
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது
12/04/201473 இன் படி.
டிசம்பர் 4, 2014 நிலவரப்படி, டோனெட்ஸ்க் பிராந்தியத்தின் 18 மாவட்டங்களில் 6, பிராந்திய அடிபணிந்த 28 நகரங்களில் 12, 24 நகரங்களில் 9 மற்றும் 131 நகர்ப்புற வகை குடியிருப்புகளில் 52 ஆகியவை டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன. முழு அல்லது பகுதியாக.
டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் நகரங்கள் மற்றும் பிராந்தியங்களில், நீதித்துறை அதிகாரிகளைத் தவிர, உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகம், சட்ட அமலாக்கம் மற்றும் ஒழுங்குமுறை அதிகாரிகளை உருவாக்கும் செயல்முறை தற்போது நடந்து வருகிறது, இதில் அடங்கும்:
மாவட்டங்கள்:
1. Amvrosievsky - முற்றிலும் DPR கட்டுப்பாட்டின் கீழ்:
- பிராந்திய மையம் - அம்வ்ரோசிவ்கா நகரம்;
- நகர்ப்புற வகை குடியிருப்புகள் (3):
- குடெய்னிகோவோ;
- Novoamvrosievskoe;
- வோய்கோவ்ஸ்கி.
2. நோவோசோவ்ஸ்கி - ஓரளவு டிபிஆரின் கட்டுப்பாட்டின் கீழ்:
- பிராந்திய மையம் - நோவோசோவ்ஸ்க் நகரம்;
- நகர்ப்புற வகை குடியேற்றம் - செடோவோ.
3. Starobeshevsky - முற்றிலும் DPR கட்டுப்பாட்டின் கீழ்:
- மாவட்ட மையம் - நகர்ப்புற வகை குடியேற்றம் Starobeshevo;
- நகரம் - கொம்சோல்ஸ்கோய்;
- நகர்ப்புற வகை குடியேற்றம் - நோவி ஸ்வெட்.
4. டெல்மனோவ்ஸ்கி - ஓரளவு டிபிஆரின் கட்டுப்பாட்டின் கீழ்:
- மாவட்ட மையம் - நகர்ப்புற வகை குடியேற்றம் டெல்மனோவோ;
5. ஷக்தர்ஸ்கி - முற்றிலும் DPR கட்டுப்பாட்டில்:
- மாவட்ட மையம் - ஷாக்டெர்ஸ்க் பிராந்திய துணை நகரம்.
6. யாசினோவட்ஸ்கி - ஓரளவு DPR கட்டுப்பாட்டின் கீழ்:
- மாவட்ட மையம் - பிராந்திய துணை நகரம் யாசினோவடயா.
DPR சில பிரதேசங்களை கட்டுப்படுத்தும் பகுதிகள்:
1. ஆர்டெமோவ்ஸ்கி.
2. Volnovakhsky:
- நகர்ப்புற வகை குடியிருப்புகள் (2):
- எலெனோவ்கா;
- Novotroitskoe.
3. மேரின்ஸ்கி:
- பிராந்திய மையம் - மரிங்கா நகரம் (ஓரளவு);
- நகர்ப்புற வகை குடியிருப்புகள் (2):
- அலெக்ஸாண்ட்ரோவ்கா;
- ஸ்டாரோமிகைலோவ்கா.
பிராந்திய துணை நகரங்கள்:
1. டொனெட்ஸ்க்:
- நகர மாவட்டங்கள் (9):
- புடெனோவ்ஸ்கி;
- வோரோஷிலோவ்ஸ்கி;
- கலினின்ஸ்கி;
- கியேவ்;
- கிரோவ்ஸ்கி;
- குய்பிஷெவ்ஸ்கி;
- லெனின்ஸ்கி;
- பெட்ரோவ்ஸ்கி;
- ப்ரோலெட்டார்ஸ்கி;
- நகரம் - மோஸ்பினோ;
- கிராமம் - கோர்பச்சேவோ-மிகைலோவ்கா.
2. Dokuchaevsk.
3. கோர்லோவ்கா:
- நகர மாவட்டங்கள் (3):
- கலினின்ஸ்கி;
- நிகிடோவ்ஸ்கி;
- மத்திய நகரம்;
– கிராமம் – Rumyantsevo.
4. Yenakievo:
- நகரம் - Yuzhnokommunarsk;
- கிராமங்கள் (3):
- நட்பாக;
- கோர்சன்;
- கார்லோ-மார்க்ஸோவோ.
5. Zhdanovka;
- கிராமம் - ஓல்கோவ்கா.
6. கிரோவ்ஸ்கோ.
7. மேகேவ்கா:
- நகர மாவட்டங்கள் (5):
- மத்திய நகரம்;
- கோர்னியாட்ஸ்கி;
- கிரோவ்ஸ்கி;
- சோவியத்;
- செர்வோனோக்வார்டிஸ்கி;
- கிராமங்கள் (17):
- க்ரூஸ்கோ-ஜோரியன்ஸ்கோ;
- க்ரூஸ்கோ-லோமோவ்கா;
- உயர்;
– Mezhevoye;
- கலங்கரை விளக்கம்;
- ப்ரோலெட்டர்ஸ்கோ;
- நிலக்கரி சுரங்க;
- குசெல்ஸ்கோ;
- கொலோஸ்னிகோவோ;
- ஸ்வெர்ட்லோவோ;
- யாசினோவ்கா;
- டகவுட்ஸ்;
– கிரினிச்னயா;
– நிஷ்னியா கிரிங்கா;
- போல்ஷோய் ஓரெகோவோ;
- சிவப்பு அக்டோபர்;
- லெஸ்னாய்.
8. பனி:
- நகர்ப்புற வகை குடியிருப்புகள் (4):
- பிராஜினோ;
- லிமன்சுக்;
- நிகிஃபோரோவோ;
- வெற்றி.
9. டோரெஸ்:
- நகர்ப்புற வகை குடியிருப்புகள் (2):
- பெலகீவ்கா;
- தளர்வான.
10. கார்ட்சிஸ்க்:
- நகரங்கள் (2):
- ஜூக்ரெஸ்;
- இலோவைஸ்க்;
- கிராமங்கள் (8):
- நிகோலேவ்கா;
- Zuevka;
- ட்ரொய்ட்ஸ்கோ-கார்ட்ஸிஸ்க்;
- வோய்கோவோ;
- போக்ரோவ்கா;
– என்னுடையது;
- பரந்த;
- மலை.
11. ஷக்டெர்ஸ்க் (மாவட்ட மையம்):
- நகர்ப்புற வகை குடியிருப்புகள் (4):
– Contarnoe;
- மாஸ்கோ;
- கோபம்;
- ஸ்டோஷ்கோவ்ஸ்கோ.
12. யாசினோவதயா (மாவட்ட மையம்).
அனைத்து குடியிருப்புகளிலும் அரசு மற்றும் நிர்வாக கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன.
பொருளாதாரத்தின் முக்கிய துறைகள்: நிலக்கரி, உலோகவியல், கோக், இரசாயனத் தொழில், கனரக பொறியியல், கட்டுமானப் பொருட்களின் உற்பத்தி, மின்சாரம், போக்குவரத்து.
கட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசத்தில் தொழில்துறை துறை பின்வரும் பொருள்களால் குறிப்பிடப்படுகிறது:
இரும்பு உலோகம் (4 உலோகவியல் தாவரங்கள்)
எஸ்.எம். கிரோவ் (மக்கீவ்கா) பெயரிடப்பட்ட மேகேவ்கா உலோகவியல் ஆலை
குய்பிஷேவ் (மக்கீவ்கா) பெயரிடப்பட்ட மேகேவ்கா பைப் ஃபவுண்டரி
Yenakievo உலோகவியல் ஆலை (Yenakievo)
கார்ட்சிஸ்க் குழாய் ஆலை (கார்ட்ஸிஸ்க்)
கோக் மற்றும் இரசாயன தொழில் (5 கோக் ஆலைகள், 1 இரசாயன ஆலை)
அவ்தீவ்கா கோக் மற்றும் இரசாயன ஆலை (அவ்தீவ்கா)
யாசினோவ்ஸ்கி கோக் ஆலை (யாசினோவடயா)
மேகேவ்கா கோக் ஆலை (மக்கீவ்கா)
எனகீவோ கோக் இரசாயனத் தொழில் (Enakievo)
கோர்லோவ்கா கோக் ஆலை (கோர்லோவ்கா)
கவலை "ஸ்டிரோல்" (கோர்லோவ்கா)
நிலக்கரி தொழில்
டொனெட்ஸ்க் நிலக்கரி படுகையின் பெரும்பாலான நிறுவனங்கள் பிராந்தியத்தின் பிரதேசத்தில் அமைந்துள்ளன; கோக்கிங் நிலக்கரி தரங்கள் (Zh, K, OS) மற்றும் ஆற்றல் தரங்கள் (T, A) வெட்டப்படுகின்றன. நிலக்கரி பொருட்கள் பின்வரும் சங்கங்கள் மற்றும் சுயாதீன சுரங்கங்களில் வெட்டப்படுகின்றன:
சுரங்க சங்கங்கள் (7)
ஆர்டிமுகோல் (கோர்லோவ்கா)
மேகேவுகோல் (மக்கீவ்கா)
ஒக்டியாப்ருகோல் (கிரோவ்ஸ்கோய்)
Ordzhonikidzeugol (Yenakievo)
Snezhnoeanthracite (Snezhnoye)
தோரேசாந்த்ராசைட் (டோரெஸ்)
ஷக்டர்ஸ்காண்ட்ராசைட் (ஷாக்டெர்ஸ்க்)
சுதந்திர சுரங்கங்கள் மற்றும் சுரங்க மேலாண்மை (6 சுரங்கங்கள்)
என்னுடைய எண் 17-17bis
என்னுடைய "Komsomolets Donbassa" DTEK (கிரோவ்ஸ்கோய்)
என்னுடைய "ரஸ்ஸிப்னியான்ஸ்காயா" (டோரெஸ்)
கெய்வோய் (கோர்லோவ்கா) பெயரிடப்பட்ட சுரங்கம்
என்னுடையது போச்சென்கோவ் (மக்கீவ்கா) பெயரிடப்பட்டது.
சுரங்க மேலாண்மை "கிரோவ்ஸ்கோய்" (கிரோவ்ஸ்கோய்)
நிலக்கரி தயாரிக்கும் ஆலைகள் (16):
மத்திய செயலாக்க ஆலை "ஆந்த்ராசைட்" (Makeevka)
Komsomolskaya மத்திய ஆப்டிகல் வசதி (டிமிட்ரோவ்)
கோர்லோவ்ஸ்காயா மத்திய செயலாக்க ஆலை (கோர்லோவ்கா)
டொனெட்ஸ்க் மத்திய செயலாக்க வசதி (டோரெஸ்)
கலினின்ஸ்காயா மத்திய செயலாக்க ஆலை (கோர்லோவ்கா)
கிசெலெவ்ஸ்கயா மத்திய செயலாக்க ஆலை (டோரெஸ்)
கொலோஸ்னிகோவ்ஸ்காயா மத்திய செயலாக்க ஆலை (மேக்கீவ்கா)
GOF "ரெட் ஸ்டார்" (டோரெஸ்)
போஸ்ட்னிகோவ்ஸ்கயா மத்திய செயலாக்க ஆலை (ஷாக்டெர்ஸ்க்)
Proletarskaya மத்திய பயிற்சி மையம் (Makeevka)
Serditenskaya மத்திய செயலாக்க ஆலை (Shakhtersk)
Snezhnyanskaya மத்திய செயலாக்க ஆலை (Snezhnoye)
Torezskaya மத்திய செயலாக்க ஆலை (Kirovskoye)
Uglegorsk மத்திய செயலாக்க ஆலை (Yenakievo)
உஸ்லோவ்ஸ்காயா மத்திய செயலாக்க ஆலை (கோர்லோவ்கா)
Shakhterskaya மத்திய செயலாக்க ஆலை (Shakhtersk)
ஆற்றல் உற்பத்தி வசதிகள் (2 மின் உற்பத்தி நிலையங்கள்)
Starobeshevskaya TPP (நோவி ஸ்வெட் நகர்ப்புற குடியிருப்பு)
Zuevskaya TPP (Zugres)
இயந்திர பொறியியல்
Zuevsky எனர்ஜி-மெக்கானிக்கல் ஆலை (Zugres)
டோரெஸ் எலக்ட்ரோடெக்னிகல் ஆலை (டோரெஸ்)
Snezhnyansky மெஷின்-பில்டிங் ஆலை (மோட்டார்சிச் கிளை, ஸ்னேஜ்னோய்)
மேகேவ்கா மைன் ஆட்டோமேஷன் ஆலை (Makeevka)
யாசினோவட்ஸ்கி மெஷின்-பில்டிங் ஆலை (யாசினோவடயா)
இரயில் போக்குவரத்து
இது ஸ்டேட் எண்டர்பிரைஸ் "டொனெட்ஸ்க் ரயில்வே" இன் ரயில்வே மற்றும் நிறுவனங்களின் வளர்ந்த நெட்வொர்க்கால் குறிப்பிடப்படுகிறது, அத்துடன் பல நிலக்கரி சுரங்க நிறுவனங்களின் ஏற்றுதல் மற்றும் போக்குவரத்து துறைகளின் அணுகல் ரயில்வே.
கூடுதலாக, பல்வேறு துறைகளில் கணிசமான எண்ணிக்கையிலான சிறிய தொழில்துறை நிறுவனங்கள் DPR இன் பிரதேசத்தில் செயல்படுகின்றன. பிற கனிமங்கள் வெட்டப்படுகின்றன: மார்ல், கட்டுமானம் மற்றும் குவார்ட்ஸ் மணல், புளோரைட்டுகள், பாஸ்போரைட்டுகள், பீங்கான் களிமண்.
 
குறிப்புகள்
1 Vladimir Yuryevich Antyufeev – பி. பிப்ரவரி 15, 1951, 1992-2012 - பிரிட்னெஸ்ட்ரோவியன் மோல்டேவியன் குடியரசின் மாநில பாதுகாப்பு அமைச்சர்; ஜூலை 10, 2014 - செப்டம்பர் 6, 2014 - டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் கவுன்சிலின் முதல் துணைத் தலைவர்.
2 ரவில் ஜகாரிவிச் காலிகோவ் – பி. 1969, ஜூன் 7 - செப்டம்பர் 25, 2014 - டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் வழக்கறிஞர் ஜெனரல்.
3 அலெக்சாண்டர் விளாடிமிரோவிச் ஜாகர்சென்கோ - பி. ஜூன் 26, 1972 "Oplot of Donbass" அமைப்பின் நிறுவனர், டொனெட்ஸ்கின் இராணுவ தளபதி. ஆகஸ்ட் 7, 2014 வரை - டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் உள்துறை துணை அமைச்சர். ஆகஸ்ட் 7, 2014 முதல் - DPR இன் அமைச்சரவையின் தலைவர், நவம்பர் 4, 2014 முதல் - DPR இன் தலைவர். "டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் ஹீரோ" என்ற தங்க நட்சத்திரம் வழங்கப்பட்டது.
4 அலெக்சாண்டர் செர்ஜிவிச் கோடகோவ்ஸ்கி - பி. 1972 மார்ச் 2014 வரை - SBU "ஆல்ஃபா" இன் பிராந்திய டொனெட்ஸ்க் பிரிவின் தளபதி. "டான்பாஸின் தேசபக்தி படைகள்" என்ற பொது அமைப்பின் தலைவர், டிபிஆர் ஆயுதப்படைகளின் "வோஸ்டாக்" பட்டாலியன் (பிரிகேட்) தளபதி, நவம்பர் 2014 - பிப்ரவரி 2016 - டிபிஆர் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர்.
5 அலெக்சாண்டர் யூரிவிச் போரோடே - பி. ஜூலை 25, 1972, மே 16 - ஆகஸ்ட் 7, 2014 - டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் குழுவின் தலைவர், ஆகஸ்ட் 7 - அக்டோபர் 20, 2014 - டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் குழுவின் முதல் துணைத் தலைவர், ரஷ்ய பொது நபர் , விளம்பரதாரர், அரசியல் வியூகவாதி.
6 "Tochka-U" என்பது உயர் துல்லியமான தந்திரோபாய ஏவுகணை அமைப்பு. அதிகபட்ச துப்பாக்கிச் சூடு வரம்பு 70 (120) கிமீ, ஏவுகணையின் ஏவுகணை நிறை 2010 கிலோ, வேலைநிறுத்தம் செய்யும் பகுதி 482 கிலோ.
7 இகோர் விசெவோலோடோவிச் கிர்கின் (புனைப்பெயர் "இகோர் இவனோவிச் ஸ்ட்ரெல்கோவ்") - பி. 1970 DPR இன் இரண்டாவது பாதுகாப்பு அமைச்சர் (மே 16 - ஆகஸ்ட் 8, 2014). ஏப்ரல் 13, 2014 அன்று, அவர் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் ஸ்லாவியன்ஸ்க் நகருக்கு வந்தார், அங்கு அவர் தன்னை உள்ளூர் போராளிகளின் தளபதியாக அறிவித்தார். ரஷ்யாவின் குடிமகன், இராணுவ ஓய்வூதியம் பெறுபவர், முன்பு ரஷ்யாவின் பெடரல் செக்யூரிட்டி சேவையில் பணியாற்றினார். பிரபல இணைய பதிவர். அவர் வரலாற்று நிகழ்வுகளின் மறுகட்டமைப்புகளில் ஆர்வமாக உள்ளார். தற்போது உள்நாட்டு ரஷ்ய எதிர்ப்பு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது.
8 இணைப்பு எண் 1 ஐப் பார்க்கவும்.
9 ஒலெக் விளாடிமிரோவிச் பெரேசா – பி. 1977 டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் உள்நாட்டு விவகாரங்களின் முதல் அமைச்சர் - 07/17/2014 - 03/01/2015. ரஷ்ய கூட்டமைப்பின் இராணுவ ஓய்வூதியம் பெறுபவர். "டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் ஹீரோ" என்ற தங்க நட்சத்திரம் வழங்கப்பட்டது.
10 ஜூலை 17, 2014 தேதியிட்ட DPR எண். 17-5 இன் அமைச்சர்களின் அமைச்சரவையின் தீர்மானம். "மாநில பாதுகாப்பு அமைச்சகத்தை உருவாக்குவது பற்றி" (பின் இணைப்பு பார்க்கவும்).
11 மே 25-26, 2014 இரவு, DPR இன் ஆயுதமேந்திய ஆதரவாளர்கள் டொனெட்ஸ்க் விமான நிலையத்தைக் கைப்பற்ற முயன்றனர். இந்த நடவடிக்கையின் நோக்கம், துருப்புக்கள் மற்றும் இராணுவப் பொருட்களை வான்வழியாக அனுப்புவதை நிறுத்துவதற்காக கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் ஓடுபாதையின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதாகும். வோஸ்டாக் பட்டாலியனின் தளபதி அலெக்சாண்டர் கோடகோவ்ஸ்கியின் தலைமையில் திட்டமிடப்பட்டு வழிநடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில், மே 25 அன்று ரோஸ்டோவ் பிராந்தியத்திலிருந்து டொனெட்ஸ்க்கு வந்த அவரது துணைக்கு மாற்றப்பட்ட ரஷ்ய மற்றும் உக்ரேனிய தன்னார்வலர்களின் ஒருங்கிணைந்த பிரிவை உள்ளடக்கியது. தோல்வியுற்ற தாக்குதலின் போது மற்றும் பின்வாங்கலின் போது மேலும் ஒருங்கிணைக்கப்படாத நடவடிக்கைகளின் போது, ஏராளமான போராளிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் காயமடைந்தனர்.
12 இகோர் நிகோலாவிச் பெஸ்லர், "பெஸ்" என்ற அழைப்பு அடையாளம், (பிறப்பு டிசம்பர் 30, 1965, சிம்ஃபெரோபோல்) - போராளிகளின் தலைவர்களில் ஒருவர், வசந்த காலம் முதல் நவம்பர் 2014 வரை - கோர்லோவ்காவில் உள்ள "டான்பாஸ் பீப்பிள்ஸ் மிலிஷியாவின்" தளபதி. அவர் "ஸ்ட்ரெல்கோவ் பிரிவின்" ஒரு பகுதியாக அதன் தளபதிகளில் ஒருவராக ஸ்லாவியன்ஸ்க்கு வந்தார். ஸ்ட்ரெல்கோவ் உடனான மோதலுக்குப் பிறகு, அவர் முன்பு வாழ்ந்த கோர்லோவ்காவுக்குச் சென்றார், போராளிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் நகரத்தை எடுத்துக் கொள்ள ஏற்பாடு செய்து அதை வழிநடத்தினார். பின்னர், கோர்லோவ்கா மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் உக்ரேனிய துருப்புக்களால் முற்றுகையிடப்பட்டன.
13 ZU-23-2 - சோவியத் 23-மிமீ இரட்டை விமான எதிர்ப்பு துப்பாக்கி, இரண்டு விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள், ஒரு இயந்திர கருவி மற்றும் ஒரு பார்வை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது.
14 உக்ரைனின் ஆயுதப் படைகள்.
15 மார்ச் 4, 2014 அன்று வி.வி.புடினின் செய்தியாளர் சந்திப்பு
16 “உக்ரேனிய சைபோர்க்ஸ்” - உக்ரேனிய பிரச்சாரம் டொனெட்ஸ்க் விமான நிலையத்திற்கான போர்களில் பங்கேற்கும் அதன் வீரர்களை இப்படித்தான் அழைத்தது. இதையொட்டி, டொனெட்ஸ்க் குடியிருப்பாளர்கள் "சைபோர்க்" என்ற வார்த்தையின் பெயர் "சவப்பெட்டி" என்று கவனித்தனர், இது செயல்முறையின் சாரத்தை மிகவும் துல்லியமாக பிரதிபலிக்கிறது.
17 செர்ஜி நிகோலாவிச் டுபின்ஸ்கி (அழைப்பு அறிகுறிகள் "பெட்ரோவ்ஸ்கி", "க்முரி", "பேட் சோல்ஜர்", "பைசன்" ("பைசன்") - 1962 இல் பிறந்தார், தூர கிழக்கு உயர் கல்வி நிறுவனத்தில் பட்டம் பெற்றார், இராணுவ ஓய்வூதியம், ரஷ்ய கூட்டமைப்பின் கர்னல் இருப்பு. முன்னதாக, அவர் சோவியத் ஒன்றியத்தின் ஆயுதப் படைகளில் (உளவு நிறுவனமான 181 எம்ஆர்ஆர், 108 எம்எஸ்டி), ரஷ்ய கூட்டமைப்பில் பணியாற்றினார், அங்கு, செச்சென் குடியரசில் உள்ள இராணுவ தளபதி அலுவலகங்களில் ஒன்றின் துணைத் தளபதியாக, இகோர் கிர்கினை சந்தித்தார். (ஸ்ட்ரெல்கோவ்). DPR இல், I. ஸ்ட்ரெல்கோவ் உளவுத்துறைக்கான அவரது துணை, DPR ஆயுதப் படைகளின் மேஜர் ஜெனரல், DPR GRU உருவாக்கியவர்.
18 தனியார் இராணுவ நிறுவனங்கள்.
19 தனிப்பட்ட பாதுகாப்பு.
20 "மலை காற்று புகாத சூட்" என்பது நன்கு அறியப்பட்ட மற்றும் மிகவும் பொதுவான ரஷ்ய உருமறைப்பு ஆகும்.
21 ஆர்சன் செர்ஜிவிச் பாவ்லோவ் (மோட்டோரோலா என்றும் அழைக்கப்படுகிறது; பி. பிப்ரவரி 2, 1983, உக்தா) - டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் சிறப்புப் பிரிவான "ஸ்பார்டா" வின் தளபதி, "டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் ஹீரோ" என்ற கோல்ட் ஸ்டாரை வழங்கினார்.
22 அதிக எண்ணிக்கையிலான முரண்பாடான நெறிமுறைகளின் இருப்பு, மற்றும் இந்த சாத்தியமான செயல் தேர்வு தொடர்பான நிச்சயமற்ற தன்மை ஆகியவை E. Durkheim (நெறிமுறைகள் இல்லாத நிலை) மூலம் அனோமி எனப்படும் நிகழ்வுக்கு வழிவகுக்கும்.
அனோமி என்பது ஒரு சமூக நிலை, இது ஒட்டுமொத்த சமூகத்தின் நெருக்கடி, அதன் சமூக நிறுவனங்கள், அறிவிக்கப்பட்ட இலக்குகளுக்கு இடையிலான முரண்பாடு மற்றும் பெரும்பான்மையினருக்கு அவற்றைச் செயல்படுத்த இயலாமை ஆகியவற்றால் ஏற்படும் மதிப்பு அமைப்பின் சிதைவால் வகைப்படுத்தப்படுகிறது.
23 24 வது தனி தாக்குதல் பட்டாலியன் "ஐடார்" என்பது உக்ரேனிய தரைப்படைகளின் ஒரு பிரிவாகும், இது முன்னர் லுகான்ஸ்க் பிராந்தியத்தின் தன்னார்வப் பிரிவாக இருந்தது, இது ATO பிரிவுகளின் ஒரு பகுதியாக லுகான்ஸ்க் பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பாக பரவலாக அறியப்பட்டது.
24 அலெக்ஸி அலெக்ஸாண்ட்ரோவிச் டிக்கி - அக்டோபர் 2013 முதல், GUMVD இன் துணைத் தலைவர் - டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் குற்றவியல் காவல்துறையின் தலைவர், போலீஸ் கர்னல். பின்னர், அமைச்சர் ஒலெக் விளாடிமிரோவிச் பெரேசாவின் கீழ், டிபிஆரின் உள்துறை அமைச்சகத்தின் முதல் துணை மந்திரி. தற்போது, அவர் DPR இன் உள் விவகார அமைச்சர், மேஜர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். பிப்ரவரி 21, 2015 தேதியிட்ட டிபிஆர் எண் 65 இன் தலைவரின் ஆணைப்படி, டெபால்ட்செவோவுக்கு அருகிலுள்ள போர்களில் பங்கேற்றதற்காக அவருக்கு "டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் ஹீரோ" என்ற பட்டம் வழங்கப்பட்டது.
25 யாசினோவடயா என்பது டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசில் உள்ள ஒரு நகரம். டொனெட்ஸ்க் ஒருங்கிணைப்பின் ஒரு பகுதி. இது ஒரு பெரிய ரயில்வே சந்திப்பு.
26 9-மிமீ ஸ்டெக்கின் தானியங்கி கைத்துப்பாக்கி (APS) என்பது 1940 களின் பிற்பகுதியில் - 1950 களின் முற்பகுதியில் வடிவமைப்பாளர் I. Ya. Stechkin என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி துப்பாக்கி ஆகும். இதழின் திறன் 20 சுற்றுகள். ஒரு மர பட் ஹோல்ஸ்டர் சேர்க்கப்பட்டுள்ளது.
27 மரியுபோல் என்பது உக்ரைனின் தென்கிழக்கில் உள்ள டொனெட்ஸ்க் பகுதியில் உள்ள ஒரு நகரம், கல்மியஸ் மற்றும் கல்சிக் நதிகளின் முகப்பில் அசோவ் கடலின் கரையில் உள்ளது. ஜனவரி 1, 2015 இன் படி நகரத்தின் மக்கள் தொகை 476,827 பேர். இது உக்ரைனுக்கு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது. நகரம் ஒரு சர்வதேச துறைமுகம் மற்றும் பல பெரிய தொழில்துறை நிறுவனங்களைக் கொண்டுள்ளது. புவியியல் ரீதியாக டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசை கிரிமியாவுடன் இணைக்கிறது.
28 சிறப்பு நோக்கப் பிரிவு "அசோவ்" (உக்ரைனியம்: Підрузіл ззіліні позняння "Azov") என்பது உக்ரைனின் தேசிய காவலரின் கிழக்கு செயல்பாட்டு-பிராந்திய சங்கத்தின் இராணுவ பிரிவு எண். 3057 க்குள் ஒரு நேரியல் சிறப்பு நோக்கப் பிரிவாகும். மே 2014 இல் தேசியவாத தன்னார்வலர்களிடமிருந்து உக்ரைனின் உள் விவகார அமைச்சின் சிறப்பு நோக்கத்திற்கான பொலிஸ் ரோந்து சேவையின் பட்டாலியனாக மரியுபோலில் உருவாக்கப்பட்டது. செப்டம்பர் 2014 இல், பிரிவு ஒரு படைப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டது, நவம்பர் 2014 இல், அது உக்ரைனின் தேசிய காவலருக்கு மாற்றப்பட்டது. யூனிட் தேசிய பாசிச சின்னங்கள் மற்றும் தொடர்புடைய சித்தாந்தம் உள்ளது.
29 இகோர் எவ்ஜெனீவிச் காகிம்சியானோவ் – பி. ஜூலை 25, 1980 - ஏப்ரல் 10 முதல் மே 7, 2014 வரை டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் முதல் பாதுகாப்பு அமைச்சர். மே 7, 2014 உக்ரேனிய அதிகாரிகளால் மரியுபோலில் கைது செய்யப்பட்டார், செப்டம்பர் 15, 2014 - பரிமாற்றம் மூலம் வெளியிடப்பட்டது.
30 எட்வர்ட் பசுரின் - டிபிஆர் மக்கள் போராளிப் படையின் துணைத் தளபதி, அவர் நியமனம் செய்யப்படுவதற்கு முன்பு - "கல்மியஸ்" பட்டாலியனின் துணைத் தளபதி. அவர் DPR ஆயுதப் படைகளின் உண்மையான அதிகாரப்பூர்வ ஊடகப் பிரதிநிதி.
31 விளாடிமிர் பெட்ரோவிச் கொனோனோவ் – பி. 1974, டிபிஆரின் மூன்றாவது பாதுகாப்பு அமைச்சர் (ஆகஸ்ட் 15, 2014 - இன்றுவரை), டிபிஆர் ஆயுதப்படைகளின் லெப்டினன்ட் ஜெனரல். "டோனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் ஹீரோ" என்ற தங்க நட்சத்திரம் வழங்கப்பட்டது.
32 LPR மற்றும் ரஷ்யாவின் எல்லையில் DPR இன் ஒரு பகுதியான ஒரு சிறிய நகரம்.
33 http://www.russiapost.su/archives/37405
34 https://www.youtube.com/watch?v=ibGQ9SHFCdo
35 யூஜின் ஒன்ஜின்" (1823-1831) A. S. புஷ்கின் (1799-1837), ch. 2, சரணம் 14.
36 http://www.koob.ru/ponomarenko. விக்டர் விக்டோரோவிச் பொனோமரென்கோ ஒரு ரஷ்ய விஞ்ஞானி ஆவார், அவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறை குணவியல்பு துறையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார். ஒரு மனநல மருத்துவர், சமீபத்திய காலங்களில் ரஷ்ய கூட்டமைப்பின் சட்ட அமலாக்க நிறுவனங்களில் ஒன்றின் "மூடிய" நிபுணர். "ஹாட்" ஸ்பாட்களில் சிறப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்பவர், ரிசர்வ் கர்னல், ரஷ்ய கூட்டமைப்பின் பொது வழக்கறிஞர் அலுவலகத்தின் நிபுணர் உளவியலாளர் மற்றும் மாஸ்கோ குற்றவியல் புலனாய்வுத் துறை ஆகியவை பெரும் பொது எதிரொலியைக் கொண்டிருந்த குற்றங்களை விசாரிப்பதில் (டி. கோலோடோவ், வி. எதிராக சட்டவிரோத நடவடிக்கைகள். லிஸ்டியேவ், லோசினி ஆஸ்ட்ரோவ் வன பூங்காவில் தொடர் குற்றங்கள், மாஸ்கோ மெட்ரோவில் பயங்கரவாத தாக்குதல்கள், டுப்ரோவ்கா மீதான பயங்கரவாத தாக்குதல் போன்றவை). ரஷ்ய கூட்டமைப்பின் அரசாங்கத்தின் கீழ் உள்ள தேசிய பொருளாதார அகாடமியின் வணிக மற்றும் வணிக நிர்வாக நிறுவனத்தில் விரிவுரையாளர், ரஷ்ய கூட்டமைப்பின் தலைவரின் கீழ் பொது நிர்வாக அகாடமி. "7 தீவிரவாதிகளின்" முன்னறிவிப்பு மற்றும் நடத்தை மேலாண்மை கூறுகளுடன் கூடிய நடைமுறை குணாதிசயங்கள் புத்தகத்தின் ஆசிரியர்.
37 I. கிர்கின். "ஹால்டிபார்ன் கோட்டை டிடெக்டிவ்"
38 மனநல கோளாறுகளை கண்டறியும் மற்றும் புள்ளியியல் கையேடு: DSM-IV. – 4வது பதிப்பு, https://ru.wikipedia.org/wiki/%D0%94%D0%B8%D1%81%D1%81%D0%BE%D1%86%D0%B8%D0%B0 %D0 %BB%D1%8C%D0%BD%D0%BE%D0%B5_%D1%80%D0%B0%D1%81%D1%81%D1%82%D1%80%D0%BE%D0 %B9 %D1%81%D1%82%D0%B2%D0%BE_%D0%BB%D0%B8%D1%87%D0%BD%D0%BE%D1%81%D1%82%D0%B8 #cite_note -டிஎஸ்எம்-5-2
39 உக்ரைனின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை.
40 Sergey Anatolyevich Zdrilyuk (அழைப்பு அடையாளம் "Abwehr", ஜூன் 23, 1972, Vinnitsa பகுதி, உக்ரேனிய SSR) டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசில் ஒரு தீவிர இராணுவ நபர். ஸ்ட்ரெல்கோவ் குழுவின் ஒரு பகுதியாக ஸ்லாவியன்ஸ்கில் வந்தார். இராணுவப் பள்ளியில் பட்டம் பெற்ற பிறகு, அவர் SBU மற்றும் வரி காவல்துறையின் எதிர் புலனாய்வுப் பிரிவில் பணியாற்றினார். அவர் 2014 வசந்த காலத்தில் உக்ரைனின் தென்கிழக்கில் நடந்த போராட்டங்களின் போது டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் எதிர் புலனாய்வுத் தலைவராக புகழ் பெற்றார். மே 12, 2014 முதல் - டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் ஆயுதப் படைகளின் துணைத் தளபதி.
41 Andrey Evgenievich Purgin (பிறப்பு ஜனவரி 26, 1972, டொனெட்ஸ்க்) - டொனெட்ஸ்க் சமூக மற்றும் அரசியல் பிரமுகர், நவம்பர் 14, 2014 முதல் செப்டம்பர் 4, 2015 வரை DPR இன் மக்கள் கவுன்சிலின் தலைவர், அதற்கு முன் அமைச்சர்கள் குழுவின் முதல் துணைத் தலைவர் மே 16 2014 முதல் குடியரசு டொனெட்ஸ்க் குடியரசு இயக்கத்தின் நிறுவனர்.
42 https://www.youtube.com/watch?v=bGhQCEeR2r4
43 லியோனிட் எட்வர்டோவிச் ஸ்லட்ஸ்கி (பிறப்பு ஜனவரி 4, 1968) ஒரு ரஷ்ய அரசியல்வாதி. மூன்றாவது (1999-2003), நான்காவது (2003-2007), ஐந்தாவது (2007-2011) மற்றும் ஆறாவது பட்டமளிப்பு (2011 முதல்), LDPR பிரிவின் உறுப்பினர் மாநில டுமாவின் துணை.
44 கோபங்கா என்பது குவாரி அல்லது நிலத்தடி முறைகள் மூலம் சட்டவிரோதமாக நிலக்கரி சுரங்கம் செய்யும் ஒரு நிறுவனமாகும். தொழில்துறை நிலக்கரி சுரங்கம் நிறுத்தப்பட்ட பகுதிகளில் அவை பொதுவானவை, ஆனால் நிலக்கரி இருப்பு மேற்பரப்புக்கு அருகாமையில் இருக்கும் (மூடப்பட்ட அல்லது அந்துப்பூச்சி சுரங்கங்களின் வெளிப்புறங்கள்).
45 ரினாட் லியோனிடோவிச் அக்மெடோவ் - பி. 1966 டோனெட்ஸ்கில். அவர் உக்ரைனில் மிகப் பெரிய பணக்காரராகக் கருதப்படுகிறார். நீண்ட காலமாக அவர் "டான்பாஸ் மாஸ்டர்" என்ற அதிகாரப்பூர்வமற்ற பட்டத்தை வைத்திருந்தார். ஷக்தார் கால்பந்து கிளப்பின் தலைவர், சிஸ்டம் கேபிடல் மேனேஜ்மென்ட் நிறுவனத்தின் நிறுவனர், பார்ட்டி ஆஃப் ரீஜியன்ஸில் இருந்து உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவின் துணை, பயனுள்ள ஆளுமை அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் உக்ரைன் தொண்டு அறக்கட்டளையின் வளர்ச்சி. 2014 நிகழ்வுகளுக்கு முன்பு, டொனெட்ஸ்கில் வசிக்கும் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் முக்கிய பகுதி கருதப்பட்டது. பிராந்தியத்தில் மிகவும் இலாபகரமான நிறுவனங்களின் உரிமையாளர்.
46 http://fakty.ua/198962-rada-utochnila-zakon-o-dekommunizacii
47 மூன்றாம் பாகத்தில் இதைப் பற்றி மேலும்.
48 அமெரிக்க உளவுத்துறை சேவைகளின் வாசகங்களில் சிவப்பு ஹெர்ரிங் (அதாவது "ரெட் ஹெர்ரிங்") என்பது ஒரு தவறான தகவல் நடவடிக்கையாகும், இது ஒரு திசைதிருப்பும் சூழ்ச்சியாகும், அதன் பிரகாசம் மற்றும் விளம்பரம் காரணமாக, மற்ற செயல்முறைகளில் இருந்து திசைதிருப்பப்படுகிறது. செயல்பாட்டின் மற்றொரு செயல்பாடு, அது பகிரங்கமாகக் கூறப்பட்ட கருத்தை இழிவுபடுத்துவதாக இருக்கலாம்.
49 http://crime.in.ua/statti/20140725/nasledstvennost
50 அலெக்சாண்டர் க்ளெபோவிச் நெவ்சோரோவ் - சோவியத் மற்றும் ரஷ்ய பத்திரிகையாளர், நிருபர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், விளம்பரதாரர். ஆவணப்படங்களின் இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர். அரசியல்வாதி, நான்கு பட்டமளிப்புகளின் மாநில டுமாவின் துணை (1993-2007). சேனல் ஒன் பொது இயக்குநரின் ஆலோசகர் (மே 2016 முதல்).
51 கான்ஸ்டான்டின் வலேரிவிச் மலோஃபீவ் – பி. 1974 - "ஆர்த்தடாக்ஸ் தன்னலக்குழு" என்ற அதிகாரப்பூர்வமற்ற பட்டத்தைப் பெற்ற ரஷ்ய தொழிலதிபர். முதலீட்டு நிறுவனத்தின் தலைவர் மார்ஷல் கேபிடல், சார்கிராட் குழுமத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் மற்றும் அதே பெயரில் தொலைக்காட்சி சேனலின் உரிமையாளர். புனித பசில் தி கிரேட் அறக்கட்டளையின் நிறுவனர், குடும்பப் பிரச்சினைகள் மற்றும் தாய்மைப் பாதுகாப்பிற்கான ஆணாதிக்க ஆணையத்தின் உறுப்பினர், இலாப நோக்கற்ற கூட்டாண்மை "பாதுகாப்பான இணைய லீக்" இன் அறங்காவலர் குழுவின் உறுப்பினர்.
52 "கொலோமொயிஸ்கியை எதிர்த்துப் போராட ரோட்னியன்ஸ்கி "டிபிஆரின் முன்னாள் தலைவர்" பொரோடையை நியமித்தார்" // http://obozrevatel.com/politics/74230-rodnyanskij-nanimal-eks-premera-dnr-borodaya-dlya-borbyi-s- kolomojskim. htm
53 மிலிஷியா (லத்தீன் மிலிஷியா - இராணுவம்) - ரஷ்யாவில் 1806-1807 ரஷ்ய-பிரஷியப் போரின் போது. - போராளிகள், டில்சிட் அமைதிக்குப் பிறகு கலைக்கப்பட்டது. 19 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் - 20 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். குபன் மற்றும் தாகெஸ்தானில் - ஒழுங்கற்ற துருப்புக்கள்.
54 சவுர்-மொகிலா என்பது டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் ஷக்தர்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு மேடு, இது டொனெட்ஸ்க் ரிட்ஜின் (277.9 மீ) உயரங்களில் ஒன்றாகும். மேட்டின் உச்சியில் ஒரு கோசாக் காவலர் பதவி மற்றும் மியூஸ் முன்னணியின் கோட்டைகள் இருந்தன. பெரும் தேசபக்தி போருக்குப் பிறகு, சவுர்-மொகிலாவில் ஒரு நினைவு வளாகம் உருவாக்கப்பட்டது. இந்த மேடு டொனெட்ஸ்க் ரிட்ஜ் பிராந்திய இயற்கை பூங்காவின் ஒரு பகுதியாகும்.
ஆகஸ்ட் 2014 இல் நடந்த சண்டையின் போது, நினைவு வளாகம் தொடர்ச்சியான ஷெல் தாக்குதலால் அழிக்கப்பட்டது. இது டான்பாஸ் போராளிகளுக்கும் உக்ரேனிய ஆயுதப்படைகளுக்கும் இடையிலான கடுமையான போர்களின் தளமாக மாறியது.
55 Evgeniy Eduardovich Mikhailov (b. 1963) – 1996 முதல் 2004 வரை ரஷ்ய கூட்டமைப்பின் ப்ஸ்கோவ் பிராந்தியத்தின் ஆளுநராக இருந்தார். ஜூலை 29, 2014 இல், அவர் அமைச்சர்கள் குழுவின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் - விவகாரங்களின் மேலாளர் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் குழு. அவர் இந்த பதவியில் நவம்பர் 2014 வரை பணியாற்றினார்.
56 இளம் போர் பயிற்சி வகுப்பு. இராணுவ பல்கலைக்கழகங்களின் கேடட்களுக்கான இராணுவ சேவையின் ஆரம்ப காலம்.
ஓ. காஸ்மானோவ் எழுதிய "அதிகாரிகள்" பாடலில் இருந்து 57 வார்த்தைகள்.
58 டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பிராந்தியங்களின் சில பகுதிகள். மின்ஸ்க் உடன்படிக்கைகளின் காலம்.
59 மார்ச் 18, 2014 உக்ரைனின் ஆயுதப் படைகளின் செயல்பாட்டு ஆதரவுக்கான மத்திய இராணுவ இடவியல் ஊடுருவல் இயக்குநரகத்தின் புகைப்படக் கருவி மையத்தின் பிரதேசத்தில் (இராணுவப் பிரிவு A-3674, கிரிமியா குடியரசு, சிம்ஃபெரோபோல், போபேடி அவென்யூ 213 இன் போது) கிரிமியாவின் தற்காப்பு அமைச்சின் தற்காப்புப் படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் பிரிவை எடுத்துக்கொண்டது, இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இரண்டு பேர் காயமடைந்தனர் - 1 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 1 இராணுவப் பிரிவில் இருந்து காயமடைந்தனர் மற்றும் 1 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 1 பேர் தற்காப்புக்காக காயமடைந்தனர். படைகள்.
60 Ukr. மொழிபெயர்ப்பு: “அன்புள்ள சக ஊழியர்களே! அனுதாபத்திற்கு நன்றி! இரகசிய சேவையின் அனைத்து விதிகளும் புறக்கணிக்கப்படும்போது, "தெருவில் இருந்து" மக்கள் பதவிகளுக்கு நியமிக்கப்படும்போது, பல வருட சேவையில் உருவாக்கப்பட்ட அனைத்தும் தவறாகப் போகும் போது உங்களுக்கு எவ்வளவு கடினம் என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு மனப்பூர்வமாக அனுதாபப்படுகிறோம். டிரான்ஸ்கார்பதியா அல்லது கிரிமியா என எல்லா இடங்களிலும் மக்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள், எந்த விலையும் பொருட்படுத்தாமல் அவர்களைப் பாதுகாப்பதாக நாங்கள் சத்தியம் செய்தோம். ஆனால் கிரிமியாவின் மக்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறார்கள் - அமைதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மொழி, கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பிற்கான அவர்களின் நியாயமான உரிமைகளுக்கு மரியாதை. நாங்கள் எங்கள் சத்தியத்திற்கு உண்மையாக இருக்கிறோம். கிரிமியா எங்கள் வீடு. மக்கள் இங்கு சுடப்படவில்லை, மக்கள் சித்திரவதை செய்யப்படுவதில்லை, அவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களுக்காக வெட்கப்படுவதில்லை, சட்ட அமலாக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகளை துரோகிகள் என்று யாரும் கருதுவதில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக, அவர்களுக்கு மக்கள் அன்புடன் ஆதரவு அளித்துள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக, உக்ரைனின் மற்ற பகுதிகளில் இதே போன்ற எதுவும் இல்லை. அன்பான சக ஊழியர்களே, நீங்கள் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் விரும்புகிறோம், ஏனென்றால் பல நேர்மையான SBU அதிகாரிகளுக்கு, மரியாதை மற்றும் கண்ணியத்திற்கான கடினமான சோதனைகள் இன்னும் முன்னால் உள்ளன.
61 செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப துறை.
62 கரோட் (ஸ்பானிஷ் கரோட், டார் கரோட் - முறுக்குதல், இறுக்குதல்; செயல்படுத்துதல்) - ஒரு நபரின் கழுத்தை நெரிப்பதற்கான ஒரு கருவி. இரண்டு முக்கிய பயன்பாடுகள் உள்ளன: மரணதண்டனை மற்றும் சித்திரவதைக்கான கருவி மற்றும் ஒரு வகை கத்தி ஆயுதம். இது வழக்கமாக 30-60 செ.மீ நீளமுள்ள ஒரு வலுவான வடத்தில் இருந்து அதன் முனைகளில் கைப்பிடிகள் இணைக்கப்பட்டுள்ளது.
63 http://uapress.info/ru/news/show/77432
64 விளாடிஸ்லாவ் யூரிவிச் சுர்கோவ் - ரஷ்ய கூட்டமைப்பின் தலைவரின் உதவியாளர்.
65 "நாங்கள் நகரத்தை வைத்திருக்கவில்லை என்றால், நாம் அனைவரும் இறந்துவிடுவோம், இது முற்றிலும் புரிந்துகொள்ளத்தக்கது. நாங்கள் ஸ்லாவியன்ஸ்கை விட்டு வெளியேற மாட்டோம் என்று நான் உறுதியளித்தேன், என் மக்கள் உறுதியளித்தனர் ..." - ஸ்ட்ரெல்கோவ் கூறினார்" // , – i-moi-lyudi-obeschali, – என்ன ...
66 செர்னோமோர்ஸ்கோய் (உக்ரேனிய சோர்னோமோர்ஸ்கே; 1945 வரை - சபாங்கா, 1988 வரை - க்வார்டெஸ்காய்) என்பது உக்ரைனின் ஒடெசா பகுதியில் உள்ள கோமின்டெர்னோவ்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற வகை குடியேற்றமாகும்.
67 நாசவேலை மற்றும் உளவுக் குழு (சோவியத் சொற்களின் படி, டி.ஆர்.ஜி எதிரியை நியமிப்பது வழக்கம், மற்றும் ஆர்.டி.ஜி - உளவு மற்றும் நாசவேலை குழு - ஒருவரின் சொந்த படைகளுக்கு).
68 பெஸ்கி என்பது டிபிஆரின் யாசினோவட்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். டொனெட்ஸ்க் விமான நிலையத்திற்கு அருகில். இந்த கிராமத்தில் இருந்து, உக்ரேனிய பீரங்கிகள் DPR இன் பொதுமக்கள் இலக்குகள் மற்றும் முதன்மையாக டொனெட்ஸ்க் நகரம் மீது தொடர்ந்து சுடப்பட்டன.
69 Debaltsevo பகுதியில் சண்டை, "Debaltsevo cauldron", "Debaltsevo arc" - 2015 ஜனவரி-பிப்ரவரி மாதங்களில் போர்நிறுத்தம் நிறுத்தப்பட்ட பின்னர் Debaltsevo நகரத்தின் பகுதியில் தீவிரமான பெரிய அளவிலான விரோதங்கள். பிப்ரவரி 12 அன்று இரண்டாவது மின்ஸ்க் ஒப்பந்தத்தின் முடிவிற்குப் பிறகு Debaltsevo பகுதியில் சண்டை தொடர்ந்தது, மக்கள் குடியரசுகளின் தலைவர்கள் இந்த பிரதேசம் DPR இன் "உள் பகுதி" எனவே ஒப்பந்தம் அதற்கு பொருந்தாது என்று கூறியது. உக்ரேனிய துருப்புக்களின் பின்வாங்கலுடன் சண்டை முடிந்தது, டெபால்ட்செவோ, உக்லெகோர்ஸ்க் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் DPR இன் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன.
70 NSV "Utes" (GRAU இன்டெக்ஸ் - 6P11) என்பது சோவியத் 12.7-மிமீ கனரக இயந்திர துப்பாக்கி ஆகும், இது இலகுவான கவச இலக்குகள் மற்றும் துப்பாக்கிச் சூடு ஆயுதங்களை எதிர்த்துப் போராடவும், எதிரி வீரர்களை அழிக்கவும், விமான இலக்குகளை அழிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
71 இராணுவ ஸ்லாங். சரக்கு "100" - வெடிமருந்துகள். "இருநூறாவது" - இறந்தார், "முந்நூறாவது" - காயம், "நானூறு" - ஷெல்-அதிர்ச்சி. சில நேரங்களில் அவர்கள் "ஐநூறில் ஒரு பங்கு" - குடிகாரர்கள், ஓடுபவர்கள், கோழைகள்.
72 “நகரின் டொனெட்ஸ்க் ஷெல் தாக்குதல், குய்பிஷெவ்ஸ்கி மாவட்டம் 02/03/2015” // https://www.youtube.com/watch?v=jY66qBmqY6c
73 டெபால்ட்செவோ தாக்குதலுக்கு முன்.
